7263 / 


சமயக் கிண்டர்கார்டன் 


அல்லது 


ஆலயங்களின் உட்பொருள் விளக்கம் . 


* 


I 


அண்டத்திலுள்ளது பிண்டத்தில் . 


எப்பொருள் எத்தன்மைத் தாயினும் அப்பொருள் , 
எப்பொருள் யார்யார்வாய்க் கேட்பினும் அப்பொருள் 
மெய்ப்பொருள் காண்ப தறிவு . 


* 


A. சொக்கலிங்கம் . 


1952 


விற்பனையாளர்கள் : 
தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , 
சென்னை . 

திருநெல்வேலி , 


முதற் பதிப்பு -1952 


KRISHNA PRINTING WORKS 

23 , BROADWAY 

MADRAS.I1 


விலை ரூ . 4 . 


உரிமை ஆசிரியருக்கே . 


திருநெல்வேலி ஜில்லர் , 
தென்காசித் தாலுகா- இலஞ்சி , 

பெருந்திருவாளர் மிட்டாதார் 
ராவ்பகதூர் I. C. ஈஸ்வரன் பிள்ளை 


அவர்களின் 
பொன்னார் திருவடிகளில் 

இந்நூல் 
நன்றி நிறைந்த அன்பு மலராக அளிக்கப்படுகின்றது . 


A. சொக்கலிங்கம் . 


1. C. 1. அவர்கள் வாழ்க்கை வரலாறு 

பின்னிணைப்பில் உள்ளது , 


- 


I. c . Swaransite 


முகவுர்ை . 


இந்நூல் “ இலஞ்சி புதுவீட்டுப் பொன்னம்மையம்மாள் 
ஞாபகார்த்த நிதியிலிருந்து அச்சிடப்படுகிறது . லாபத்திற்காக 
அல்லாமல் , இறைவன் பணிவிடையாக இயற்றப்பட்டுள்ளபடி - 
யால் , இது அடக்க விலைக்கே விற்கப்படுகிறது . அன்பர்கள் 
வாங்கிப் படித்துப் பயனடையுமாறு தாழ்மையாய் வேண்டப் - 
படுகிறார்கள் . இதனை விற்று வரும் பணம் அந்நிதியையே சேரும் ; 
வேறு சொந்தத்திற்கல்ல . தயவு செய்து இந்நூற்கருத்துக்களைத் 
தமிழ் நாட்டிற் பரப்புங்கள் , அதிலும் முக்கியமாகப் பெண் மக்க 
ளுக்குப் புகட்டுங்கள் . 


ஆலயஞ் செல்ல அவகாச மில்லாத செல்வர்கள் , 
ஆலயஞ் செல்லும் ஏழை அன்பர்களுக்கு 
இந்நூலை வாங்கி வழங்கிப் புண்ணியம் பெறுவார்களாக ! 
அது பெரும்பலன் தரும் சிறுசெலவு ஞான தான மாகும் . 


எனது 


இதிலுள்ள படங்களை அச்சிட உதவியதற்காக சென்னை 
அடையாற்றிலுள்ள T.P.H.- க்கு 

மனமார்ந்த நன்றி 
உரிய தாகின்றது . நூல்கள் அச்சிட்டுள்ளோர் 

அதனாலாகும் 
தொல்லைகளை நன்கறிவர் . அதனால் , தனது பல ஜோலிகளோடு , 
இதனை அச்சிடுவதற்கும் பிழை திருத்துவதற்கும் காகிதங்கள் சேக 
ரிப்பதற்கும் படங்கள் தயாரிப்பதற்கும் மிகப்பெருஞ் சிரம - 
மெடுத்து இதனை ஒருவாறு முற்றுவித்த அடையாறு நூல் நிலையம் 
பண்டித K. ராமச்சந்திர சர்மா அவர்களுக்கு என்னுடையவும் 
வாசகர்களுடையவும் பெருநன்றி உரியதாகின்றது . இந்நூலை மிக 
அழகாகத் தொகுத்து அணிந்துரை தந்தும் பிழை திருத்தம் 
எழுதியும் உதவிய அண்ணாமலைப் பல்கலைக் கழகத் தமிழ் விரி - 
வுரையாளர் திரு . ஆ . இராமசாமிப் பிள்ளை யவர்களுக்கும் என் 
னுடைய ஆழ்ந்த நன்றி உரிய தாகின்றது . 

இதனை அழகாக 
அச்சிட்டுக்கொடுத்த அச்சாபீஸாருக்கும் எனது நன்றி உரிய . 

A. C. 


தாகின்றது . 


ணிந்துரை . 


சைவ 


சமயக் கிண்டர்கார்டன் என்ற இச்சிறந்த நூல் உயர் . 
சைவத் திரு. ஆ . சொக்கலிங்கம் பிள்ளையவர்களின் சிறந்த 
அறிவுக்களஞ்சிய வெளியீடாகும் . இந்நூலிற் - காணும் ஆற் . 
றொழுக்கு நடையும் , பொருளாழமும் , ஆன்றவிந்தடங்கிய 
கொள்கையும் இந்நூலை ஒருமுறை படிப்போருக்கு ‘ இவ்வாசிரியர் 
ஒரு உயர்ந்த நூலாசிரியர் என்றே ஐயமின்றிக் காட்டும் . 

உடல் நலத்திற்காகவும் , ஆன்ம நலத்திற்காகவும் பண்டு 
முதல் இன்றுவரை பல்லாயிர மக்கள் ஆண்டுதோறும் தவறாது 
வந்து தங்கும் திருக்குற்றாலத்துக்கு வடபாலுள்ள இலஞ்சி 
மாநகரில் வாழும் இவ்வாசிரியரவர்கள் பரம்பரைச் 
வேளாள 

குலத்து வந்த அறிவுடைச் செம்மல் .. இருபதாம் 
நூற்றாண்டுச் சடையப்ப வள்ளலாயும் , தாளாற்றித் தந்த தம் 
பொருளெல்லாம் தக்கார்க்கு 

வேளாண்மை செய்தற் 
பொருட்டே என்ற தமிழ் மறையின் கருத்துக்கேற்பச் செழுங் - 
கிளை தாங்கிய செல்வராயும் , அற்றாாழி பசி தீர்க்கும் அண்ண 
லாயும் , தமிழ் நாடு தன் பழமைப் பெருமையுடன் என்றும் நின்று 
நிலவ வேண்டுமென்ற உயர் நோக்குடன் நெல்வேலி மாவட்டத் 
தலைவராகப் பலகாலிருந்து பணி புரிந்தவர்களாயும் , இன்னாரினிய 
ரென்றில்லாது எல்லோரையும் அன்பென்னும் வலையுள் ஆழ்த்தி 
மகிழ்வித்தவர் களாயும் , தமிழ்த்தாயின் சிறந்த தவப்புதல்வராயு 
மிருந்து அண்மையில் இறைவனடியில் இன்புற்று வாழ நமை 
விட்டுப் பிரிந்த ஏந்தல் I. C. ஈசுவரன் பிள்ளையவர்களுக்கு இணை - 
பிரியா உயிர்த்தோழராயும் , அணுக்கத் தொண்டராயும் இவ்வாசி - 
ரியரவர்கள் இருந்தனரென்றால் , அவர்களின் இயற்கையாயமைந்த 
பெருங்குணநலத்துக்கு விளக்கமும் வேண்டுமோ ? மேலும் 
அலைமேவு சீரலைவாய்க் கந்தப்பெருமானின் ஆலயத் திருப்பணியில் 
தம் இறுதி நாட்களை யர்ப்பணித்து ஆனந்தயோக நிட்டை கூடிய 
ஆறுமுக அடிகளாரின் அருந்தவ முதற் புதல்வர் எம் ஆசிரிய 
ரவர்கள் . பிறப்பாலும் நட்புச் சிறப்பாலும் மேன்மையுற்ற 
இவ்வாசிரியரவர் களின் அறிவுப் பெருக்குக்கு வேறு ஆதாரங் 
களும் தேடவேண்டுமோ ! குலத்தளவே 

யாகுங்குணம் , 


viji 


மாந்தர்க்கு இனத்தி னியல்பதாம் அறிவு என்ற ஆன்றோர் 
வாக்கு எவ்வாறு பொய்க்க முடியும் ? அரைகுறை யாராய்ச்சியும் , 
ஆணவத் திமிரும் , பகுத்தறிவு என்ற தற்காலப் பாழ்பட்ட 
விபரீத அறிவும் இக்கால மக்களைப் பல இன்னல்களுக்குள்ளாக்கி 
யிருப்பது யாவரும் நன்கறிந்ததே . ‘ கண்டதே காட்சி கொண் 
டதே கோலம் ; ஆண்டவனுமில்லை ஆன்மாவுமில்லை ; சமயமும் 
சடங்கும் மக்களைச் சோம்பேறியாக்கி ஒரு சிலரை வாழவைக்கும் 
சாதனக் கருவிகள் ; எல்லாம் இயற்கையின் வழி ; ஆட்டுவிப்பார் 
யாருமில்லை என்று ஆணவத்தால் பிதற்றித் திரியும் அறியா 
மாக்கள் உலகையே மாற்றித் திரியும் இயல்பை எவ்வாறு 
பொறுப்பர் நன் மக்கள் . அவ்வாறு அல்லலுற்று ஏங்கும் அகில 
உலக மக்களுக்கு நல்லறிவு புகட்டி நன்னெறியிற் செலுத்த 
வேண்டுமென்ற அருள்நோக்கு ஆறுமுக அடிகளாரின் அருந்தவப் 
புதல்வருக்குத் தோன்றியது குலப்பண்பே . அத்தகைய ஆ 
வத்திலெழுந்ததே இந்நூல் , எல்லோரும் இன்புற்றிருக்க எண் 
ணும் இலஞ்சி ஐயா வின் இணைப்பாலுதித்த இனிய நூல்தான் 


து 


மராமத்து மேற்பார்வையாளர் பதவியிலிருந்த ஆசிரியரவர் - 
களுக்கு இவ்வுலகப் பருப் பொருட் குறைபாடுகளை நீக்கி மரா - 
மத்துப் பணி செய்யக் கிடைத்த வாய்ப்புப்போலவே , அப்பதவி 
யிலிருந்து ஓய்வு பெற்றபின் பரலோ கவாழ்வில் மக்கள் நல்ல நிலை 
யடைய இத்தூல சூக்கும உடம்பையும் மராமத்து செய்து பண் 
படுத்துவதற்குப் பயிற்சிக்கூடமாக சென்னை அடையாற்றுக் கலா 
நிலையத்தின் தொடர்பு ஆசிரியரவர்களுக்குக் கிட்டியது ஓர் 
தவப்பயனே . அன்னிபெசன்டம்மையாரின் திவ்வியஞான சபை 
( Theosophical Society ) யில் பலநாளாக ஓர் உறுப்பினராயிருந்து 
பல ஆகம சித்தாந்த நூல்களை ஐயந்திரிபறக் கற்று அறிவிற் சிறந் 
திருந்தனர் நம் ஆசிரியரவர்கள் என்பதற்கு , அவர்கள் இந்நூலின் 
இடைப்பாகங்களில் கூறும் அன்ன உடம்பு , பிராண உடம்பு , 
இச்சையுடம்பு , தூல சரீரம் , சூக்கும சரீரம் , மனித 

மனித இயல்பில் 
தோன்றும் உணர்ச்சிகள் , மக்களுள் வேறுபட்ட மனநிலை இன் - 
னோரன்ன பல நுணுக்கக் கருத்துக்கள் போதிய சான்றாம் . 


ix 


சைவகுலத்தோன்றலாகிய ஆசிரியரவர்கள் இன்றும் தம் 
தினசரி வாழ்க்கை நியதிகளில் கடைப்பிடித்துவரும் வழிபாட்டு 
முறைகளாலும் , உற்ற நண்பர்களுடன் ஆக மெநெறி தவறாது 
நிகழ்த்தும் இனிய உரையாடல்களாலும் தமது சைவசமய 
உறைப்பை நன்கு காட்டுகிறார் கள் . இவ்வுறைப்புள்ளம் அவர்கள் 
ளது நூலில் நன்கு ஊடுருவிச்செல்லக் காண்கிறோம் . நாமார்க் . 
கும் குடியல்லோம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை , அஞ்சவரு 
வது மில்லை என்ற சைவ வீரம் ஆசிரியரவர்கள் இந்நூல் பக்கம் 
6 - ல் கிறிஸ்து பாதிரிமார்களைப் பற்றிக்கூறும் கூற்றிலும் , நூலுள் 
ஆங்காங்கே நாத்திகர்களுக்குக் கொடுக்கும் சாட்டையடிகளிலும் , 
சைவ மக்களே தினம் செய்து வரும் முறையற்ற ஒழுங்கற்ற வழி 
பாடுகளைக் கண்டிப்பதிலும் , நன்றாய்க் காணப்படுகிறது . உலகி 
லுள்ள மாசை நீக்கி ஒழுக்கத்தை நிலைநாட்ட வேண்டுமென்ற நம் 
அருட் சமயக் குரவர்களின் உயர்ந்த உறுதியுள்ளத்துடனேயே 
ஆசிரியரவர்கள் இந்நூலை நமக்கு ஆக்கித் தந்திருக்கின்றனர் . 

கலை முதலாகத் தொழில்முறை யாவும் காத்து வளர்த்து 
வரும் இத் தமிழ்நாட்டிலே, பல்லவரின் நல்லாட்சியிலே தொடங் 
கப்பெற்றுப் பிற்காலச் சோழர்களால் போற்றி வளர்க்கப்பெற்ற 
சிற்பக் குகைகளும் , கோயில்களும் கலைக்காட்சி நிலையங்களாக 
மாத்திரம் இருந்து விடவில்லை . தமிழ்நாட்டுக் கம்மியரின் கைத் 
திறனைக் காட்டும் படிவங்களாயினும் அவைகள் கற்பனை க்கும் 
தெய்வக் கருத்துக்கும் இடம்பெற்றுத் தெய்வநிலை யெய்துவ . 
தாயிற்று . 

கோயிலமைப்பின் அளவு வரன்முறையும் , தெய்வ 
உருவங்களின் தோற்றக்கூறுபாடுகளும் , அவைகளின் பிரதிட்டை 
யிடங்களும் , மூலவர் , அதிகார நந்தி , கொடிமரம் , பலிபீடம் , 
விநாயகர் , தெக்கணாமூர்த்தி , சண்டேசுரர் , நவக்கிரகங்கள் , மூலத் 
தானம் , மகாமண்டபம் , சுற்று வீதிகள் , ஆவரணங்கள் இவைகளும் 
ஆகம நுட்பங்களை 

யடிப்படையாகக்கொண்டே ஆலயத்தை 
தெய்வ அருள் நிலையங்களாக அமைக்கின்றன . “ நமது ஆலயங் 
கள் 

பெரியவையாயினும் சிறியவையாயினும் அவற்றின் 
அமைப்புமுறை திருப்பணி செய்வோரின் 

விருப்பத்தைப் 
பொறுத்ததல்ல . யோகப்பயிற்சியால் நெற்றிக்கண் பார்வைபெற்ற 
ஞானியர் விதித்திருக்கும் ஆகம நூல்களை யடிப்படையாகக் 


. 


B 


X 


கொண்டே அந்த ஆலயங்கள் அமைக்கப்படுவன ; அங்குள்ள 
விக்கிரகங்களும் வகுக்கப்படுவன ; அம்மூர்த்திகளும் பிரதிஷ்டிக் 
கப்படுவன ; அல்லாதவை சாஸ்திர விரோதமாகக் கருதப்பட்டு 
வழிபாட்டுக்கு ஏற்றவையாகா என்று ஆசிரியரவர்கள் ( பக்கம் 
25 - வரி 1 முதல் 8 ல் ) கூறுவது குறிப்பிடத்தக்கது . 
வழிபாட்டின் நோக்கம் மிருகத்தன்மையை யொழித்து மனிதத் 
தன்மையை யடக்கித் தெய்வத்தன்மையை ஒளிவீசச் செய்தலாம் 
என்ற ஆசிரியரவர் களின் கூற்றே அன்னாரின் உண்மை யாராய்ச் 
சியையும் , இந்நூல் எழுதித் தமிழனை அறிவு நிலையில் செலுத்த 
வேண்டுமென்ற பேரவாவினையும் தெள்ளிதின் காட்டுகின்றது 


ஆலய 


உரு 


இந்நூலுள் போற்றத்தக்க பகுதிகள் பல நிறைந்திருக்கின் - 
றன . தமிழ் மக்களின் புராண இதிகாச 

திகாச நூல்களின் உட்கிடக் 
கையை விளக்கி , தமிழனின் சமூக வாழ்க்கையில் அன்றாடம் 
காணப்படும் செயல்களின் உண்மைத் தத்துவப் பொருளை நன்கு 
விளக்கி , எக்காலத்தும் அழியாது நிலைத்திருக்கும் அறிவு வாழ்க் 
கையைக்காட்டி நிலைநிறுத்துவதே ஆசிரியரவர்களின் குறிக்கோள் 
எனத் தெரிகிறது . மானிட உடம்பைச் சிவன் கோவிலாக 
வகித்துக் காட்டியிருப்பதும் , காணும் உலகப்பொருள்களெல்லாம் 
சிவமயமாமென விளக்கிக் கூறுவதும் தமிழகச் சீவன்முத்தர்கள் 
கண்ட உண்மைகளை யடிப்படையாகக்கொண்ட ஆசிரியரவர்க 
ளது ஆராய்ச்சிக் குறிப்புகளாம் . உலகமக்களின் தற்காலச் சிற் 
றறிவுநிலையும் , முற்காலப் பேரறிஞர் களின் அருள் நிலையும் , தமிழ் 
நாட்டு அழியாச் செல்வங்களாகிய ஆலய நிலையும் அமைப்புமுறை 
யும் இந் நூலுள் நன்கு சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன . இந்நூல் 
5 , 6 - வது பக்கங்களில் ஆசிரியரவர் களின் ஆருயிர் நண்பர் திரு . 
1. S. முத்துக்குமாரசாமிப் பிள்ளை யவர்களுக்கும் , குற்றாலஞ் சார 
லுக்கு வந்திருந்த பகுத்தறிவாளர் சிலருக்கும் நடந்ததாகக்கூறும் 
வாக்குவாதப் பகுதி குறிப்பிடத்தக்கது . நான் என்பது ஆன் 
மாவே , உடம்பல்ல குணமல்ல அறிவுமல்ல என்ற கருத்தின் 
விளக்கமும் ; ஜீவசக்தி , குண்டலினி, பிராணசக்தி என்பனவற் 
றின் விவரங்களும் ; ஆன்மாவின் ஆறு நிலைகளே ஆலயங்களில் 
காணும் பொருள்கள் , விக்கிரகங்களுக்குப் பிரதிட்டையவசியம் , 
கோயிற் கோபுர மூலத்தான மூர்த்தி நிலை , கோயில் வழிபாடு செய் - 


xil 


வோர் கொண்டுசெல்லும் தேங்காய் பழம் முதலிய நிவே 

வதனப் 
பொருள்களின் உண்மைத் தத்துவம் , கோயிலில் வழிபடும் முறை 
இவற்றின் விளக்க விரிவுகளும் இந்நூலைப் படிப்போருள்ளத்தில் 
எவ்வளவு ஆழ்ந்த உண்மைக் கருத்துகள் 

கருத்துகள் ஒருங்கே திரட்டித் 
தரப்பட்டிருக்கின்றன என்ற நன்றியூறிய இன்பத்தையளிக்கின் 
றது . ஆசிரியரவர்கள் நூலையணுகும் முறை ஒவ்வொருவரும் 
தனித்தனியே படித்து இன்புறவேண்டியதே . 


இச்சிறந்த நூல் தமிழ் மக்கள் யாவரும் படித்துப் பயன்பெற 
வேண்டுமென்ற நோக்கத்துடனேயே எழுதப்பட்டிருக்கின்றது . 
இந் நூலிற் காணப்படும் சொற்கள் மொழிநடை வாக்கிய அமைப்பு 
எல்லாம் மிக எளிமையாகவே அமைந்திருக்கின்றன . மிக நுணு 
கிய கருத்துகளை விளக்க ஆசிரியரவர்கள் கையாளும் உவமானங் 
கள் மிக எளிமையும் நாடோடியும் ஆனவை ; அவைகளின் நய 
மும் பொருத்தமும் மிகப் போற்றத்தகுந்தவை . சான்றாகச் சில 
எடுத்துக்காட்டுவது ஈண்டு மிகையாகாது . 


1 . 


2 . 


தம் மதக்கோட்பாடுகளின் உண்மையறியாது பழித் . 
துரைத்தல் கண்ணாடி வீட்டில் வாழ்வோர் கல்லெறி தலை 
ஒக்கும் ; 
பக்குவமடைந்த ஞானிகள் ஆலய வழிபாட்டை நீக்கினர் 
என்று அறிவிலிகளும் அதனைச் சான்றாகக் காட்டிக் 
கோயிலைப் பழிப்பதானது சமையல் செய்பவருக்குக் 
கோடரி உதவாது எனவே விறகு வெட்டுபவனுக்கும் 
அது உதவாது என வாதிடுவதை ஒக்கும் ; 
ஒரே காட்சி பலருக்குப் பலவிதமாய்த் தோன்றுவது 
அவரவரின் மனக்கிடக்கையாலே என்பதை சாலையோரத் 
தில் சாதாரணமாய்த் தூங்குபவனைக் கண்ட பலர் பல 
வேறுபட்ட எண்ணத்தால் மதிப்பிடுவதற்கு ஒப்பிடுவது 
( பக்கம் 17 , 18 ) ; 


3 
. 


4 . 


மனித அறிவின் உலக நாட்டம் - குறைந்த பானை நீரைத் 
தேடுவதற்கும் , பரம்பொருள் நாட்டம் பரந்த 
நீரைத்தேடுவதற்கும் ஒப்பிடுவது ; 


கடல் 


xii 


5 
. 


பொருளின் நன்மை தீமை அதன் தன்மையாலன்று , அத 
னைப் பயன்படுத்து பவனின் செயலால் என்பதற்கு வெடி 
மருந்தும் பனை நீரும் பயன்படுத்துபவனால் நன்மையும் 
தீமையும் பயக்கும் எனக்காட்டுவது ; 


6. 


கோயிற் சிலைகளின் கீழுள்ள இயந்திரம் அவசியமென் 
பதைப் பலவகை அழகிய பாகத்தையுடைய மோட்டார் 
வாகனத்துக்கு அதன் முன்புறம் மறைந்திருக்கும் இயந் 
திரத்தின் இன்றியமையாமை கொண்டு விளக்குவது ; 


7 . 


சுவரை வைத்துத்தான் சித்திரம் எழுதவேண்டியதைப் 
போல ஆரோக்கிய உடம்பில் தான் அழகாக உயிர்வாழ 
முடியும் என்பது ; 


, 


8. * ஒருவனே தேவன் , அவனை விளக்கிக்காட்டும் மதங்கள் 
ม ) 

என்பதை ஒரு மரத்தைச் சுற்றிக்காணும் பல பட் . 
டைகள் ( மேல் தோடுகள் ) கொண்டு விளக்குவது ; 


9 . 


பிள்ளைகளை வளர்ப்பதில் பெற்றோர் கள் அக்கரை காட்டா - 
திருத்தலை , கழுதை குட்டிபோட்டு அதைத் தெருவில் 
மேய்ந்துவர விடுதலோடு ஒப்பிடுவது ; 


10 . 


சடம்புக்கயிற்றில் வீணாகானம் ஏற்படாது , வீணைத்தந்தி . 
யில் வில்லுப்பாட்டு ஓசை எழாது , அதுபோல உத்தம 
உடம்பில் இழிவான இச்சையலைகள் ஏற்படாதென்று 
காட்டுவது ; 


11 . 


கடற்பஞ்சில் தண்ணீர் கலந்து நிறைந்திருப்பதுபோல் 
அன்னமயகோசமும் பிராணமயகோசமும் கலந்திருக் . 
கிறது என்பது ; 


12 . 


தாண்டவ அணுவின் உருவகமே தில்லைக்கூத்தனது திரு . 
வுரு எனக்காட்டுதல் ; 


இன்னோரன்ன உவமானங்களும் , - தமிழ்நாட்டு மக்களின் 
நாவில் பயிலும் மிக எளிய பழமொழிகளாகிய : 

அடிமேலடி யடித்தால் அம்மியும் நகரும் 


xiii 


* தாயைப்போல பிள்ளை நூலைப்போல சேலை 
குதிரை யிருப்பறியும் கொண்ட பெண்டாட்டி 

குறிப்பறிவாள் 
‘ இனம் இனத்தோடே , வெள்ளாடு தன்னோடே 
கடவுளுக்கு மட்டையடி முதல் வைப்பாட்டி வரை 


- என்பன போன்ற தொடர்களும் ஆசிரிய ரவர்களால் கையா 
ளப்பட்டு , இந் நூலின் கருத்துக்கள் பண்டிதர் முதல் பாமரர் 

யாவராலும் நன்கு அறியப்படவேண்டுமென்ற உயர்ந்த 
நோக்கத்தைக் காட்டுகின்றது . 


வரை 


இன்னும் தமிழ் மக்களின் அன்றாட வாழ்வில் காணப்படும் 
அரசு சுற்றல் , பைன்மரக்காட்டில் குடியிருத்தல் , அறுசுவை 
யுணவு தயாரித்தல் , சிறுபிள்ளைகளுக்குக் காப்பிடுதல் , அரைஞாண் 
கட்டி அதில் நாய்ப்படம் பொறித்த காசு , தாயத்து , திறவுகோல் 
கோத்தல் , நெற்றியில் பொட்டிடு தல் , சடைப்பின்னல் , சடை 
யலங்காரம் , கோயிற் சடங்குகள் , வீட்டுச் சடங்குகள் , இறக்குங் 
காலைத் தோன்றும் உணர்ச்சிகள் , இறுதிச் சடங்குகள் முதலிய . 
வற்றின் உண்மைப் பொருள்களை நூலில் ஆங்காங்கு விளக்கி - 
யிருப்பது யாவரும் அறிந்தின் புறத்தக்கதாம் . 


நூலுள் சேர்க்கப்பட்டிருக்கும் படங்களும் , பிளான்களும் , 
குறிப்புகளும் மிகத்தெளிவாக இருக்கின்றன . 

. 

ஆசிரியரவர்கள் 
கூறும் கருத்துகளை விளக்க அவை பெரிதும் பயன்படுகின்றன . 


இறைபணி நிற்கின்ற பெரிதும் மதப்பற்றுடைய ஆசிரிய . 
ரவர்கள் கோயில்வழிபாட்டில் தற்காலம் காணும் முறைகேடான 
செயல்களையும் மதபோதனையை நீக்கிய தற்காலக் கல்விமுறையின் 
குறைபாடுகளையும் நன்றாக எடுத்துக்காட்டி அதனைச் சீர்திருத்த 
வேண்டிய அவசியத்தை வற்புறுத்துவது பாராட்டத்தக்கது . 

. 
ஆலயப்பிரவேச அடிப்படை யுண்மைகளை ஆசிரியரவர்கள் இந் 
நூலில் 13 - வது பக்கத்தில் நன்கு விளக்கிக் காட்டியிருக்கிறார்கள் . 
‘ வழிபாடு என்ற சொல்லுக்கு முன்னோர் காட்டிய வழியில் 
பின்பற்றி நடப்பதே என்று பொருள் கொள்ளுவது குறிப்பிடத் 
தக்கது . 


xiv 


ஆயினும் தனித்தமிழுணர்ச்சி துளிர்த்தோங்கிவரும் இந் 
நாளில் அறிவுக்கருவூலமாக வெளிவரும் இந்நூலுள் ஆங்காங்கு 
பல வடசொற்களும் பிறசொற்களும் சொற்றொடர்களும் காணப் 
படுகின்றன ; அவைகளுக்குப்பதில் சிறந்த தமிழ்ச் சொற்களை 
யமைத்துக்கொண்டால் நலமாயிருக்கும் . குமரிமுதல் வேங்கடம் 
வரை விரிந்து கிடக்கும் தமிழ் நாடெங்கும் , ஏன் , தமிழறிந்த 
ஏனைய நாடுகளிலும் , பயன்படவேண்டிய இச்சிறந்த நூலுள் 
அருகிக் காணப்படும் திருநெல்வேலிப் பேச்சுகளும் வழக்காறு 
களும் நீக்கப்பட்டு பொதுச்சொற்கள் அமைக்கப்படலாம் . 


ஆழ்ந்த அறிவோ நிறைந்த புலமையோ , பரிபக்குவ நிலையோ , 
ஒன்றும் அடையப்பெறாத எளியேனாகிய என்னையோர் பொருளா 
யெண்ணி , ஆசிரியர் இச்சிறந்த நூலைப் பார்வையிடுமாறு பணித்த 
பெருமைக்கு நான் என்றும் கடப்பாடுடையேன் . நூலுள் ஆங் 
காங்கு அருகிக் காணப்பட்ட அச்சுப் பிழைகளைத் திருத்திச் 
செய்த என் சிறு உதவி இந் நூலின் பெருமைக்கு இராமர் அன்று 
கட்டிய அணைக்கு அணிற்பிள்ளை செய்த உதவிபோலாம் . 

மனநலத் தினாகும் மறுமை மற்றஃதும் 

இனநலத்தின் ஏமாப் புடைத்து 
என்ற குறளுக்கு இலக்கே எனக்கு இந்நூலும் இந்நூலின் 
ஆசிரியரவர்களும் தந்த பெரும்பேறு . 


. 


அண்ணாமலைநகர் , 

28-4-52 . 


ஆ . இராமசாமி , M.A. , L.T. 


பொருளடக்கம் 
. 


பக்கம் 


11 


15 


19 


24 


28 


56 


64 


77 


83 


123 


139 


1. பகுத்தறிவு 
2. பண்டையோர் கிண்டர்கார்டன் 
3. ஆலய உட்பொருள் மூவகை 
4. பணம் பத்துக் குணஞ் செய்யும் 
5. அண்டத்திலுள்ளது பிண்டத்தில் 
6. ஆன்ம விதங்கள் 
7. மனிதனுடைய அன்ன உடம்பு 
8. மனிதனுடைய பிராண உடம்பு 
9. மனிதனுடைய பிராண உடம்பு ( தொடர்ச்சி ) 
10. மனிதன் -- இச்சையுடம்பு 
11. மனிதன் - மன உடம்புகள் 
12. மனிதன் - பிற உடம்புகள் 
13. மனித உடம்புகள் - முடிப்புரை 
14. மனிதன் - ஆன்மா 
15. பிண்டம்- உலகம் 
16. உலகம் - ஏழு ஆதாரங்கள் 
17. உலகப்பள்ளியில் மூன்றாம் மூல வகுப்பு 
18. உலகப்பள்ளி - நான்காம் மூலவகுப்பு 
19. உலகப்பள்ளி - நான்காம் மூலவகுப்பு ( 2 ) 
20. உலகப்பள்ளி - ஐந்தாம் மூலவகுப்பு ( 1 ) 
21. உலகப்பள்ளி - ஐந்தாம் மூலவகுப்பு ( 2 ) 
22. உலகப்பள்ளி - ஐந்தாம் மூலவகுப்பு ( 3 ) 
23. உலகப்பள்ளி - ஆறாம் மூலவகுப்பு 


167 


178 


182 


189 


195 


204 


209 


214 


218 


224 


231 


233 


+++ 


xvi 


பக்கம் 


237 


239 


. 


24. உலகம் --சப்த உலகங்கள் 
25. சூரிய மண்டலம் - பிரம்மாம்சம் 
26. சூரிய மண்டலம் - விஷ்ணு அம்சம் 
27 . ரிய மண்டலம் -- சிவாம்சம் 
28. புராணங்கள் - பாற்கடல் கடைதல் 
29. பூமண்டலத் தொடர் 
30 , புராணங்களின் கால அளவு 
31. புராணங்களில் விகாசமுறை 
32. சூரிய மண்டலம் 
33. சூரிய மண்டலம் - நைமித்திகப்பிரளயம் 
34 . ஆலய விக்கிரகங்கள் 
35. ஆலய விக்கிரகங்கள் ( தொடர்ச்சி ) 
36. அண்டம் 
37. அண்டம் ( தொடர்ச்சி ) 
38. எவ்வேழு 
39 . உலக உடம்புத் தொகுப்பு 
40. முடிவு 

பின்னிணைப்பு ( 1 ) 
பிழை திருத்தம் 


246 
254 
258 
261 
265 
267 
276 
278 
283 
292 
3011 
307 
313 
314 
315 
321 
335 


... 


சமயக் கிண்டர் கார்டன் 


காப்பு 


" சாட்டி நிற்கும் அண்டமெலாம் சாட்டையிலாப் பம்பரம் போல் 
ஆட்டுவிக்குங் குற்றாலத் தண்ணலார் பதம் போற்றி . 


வேண்டுகோள் 


ஆலய வழிபாடு 

அறிகுறியாக அறிவைப் பெருக்கும் ; 
அருள்நெறியாக அன்பை வளர்க்கும் ; 
அனுபவவாயிலாக அழியாப் 

பேரின்பத்திற்கு அடிகோலும் . 
அம்முறைகளைக் கற்றவர் 

மற்றவருக்குக்கூறிப் பயன்பெறுக . 


முன்னுரை 


க . 


தென் தமிழ்நாட்டில் சீரும் சிறப்பும் வாய்ந்த பல இடங் 
களில் திருக்குற்றாலம் ஒன்று . அது திரிகூட மலைச்சரிவில் உள்ளது ; 
அகத்தியர் உறைவிடங்களிலொன்றாகக் கருதப்படுவது ; முனிவர் 
பல்லோ ராலும் போற்றப்படுவது ; அதனால் சாந்தி அலைகளில் 
என்றும் மூழ்கி நிற்பது. அங்குள்ள அருவியும் , ஆலயமும் 
நாயன்மார்களால் பாடப்பெற்றவை ; புலவர்களால் புகழப் 
பட்டவை ; ஓவியரால் வரையப்பெற்றவை ; உடல் நலத்திற்காக 
வும் , ஆன்ம நலத்திற்காகவும் பண்டு முதல் இன்று வரை பல்லாயிர 
மக்களால் பாராட்டப்படுபவை ; அவ்விடத்து அழகும் வளமும் 
ஒருக்கால் இருக்கால் அனுபவித்தோர் மனத்தில் எண் ணுந்தோறும் 
எண்ணுந்தோறும் இன்ப ஊற்றை எழுப்பும் ; குறவஞ்சியிலும் , 
குற்றாலத்தல புராணத்திலும் , சம்பந்தர் தேவாரத்திலும் அவை 
சொல்லுருக் கொண்டு இலங்கும் . 

அத் திருக்குற்றால வம்பார் குன்றத்து நீடுயர் சாரலில் , 
செல்வ மல்கு செண்பகம் , பாதிரி , சம்பங்கி போன்ற நறும் பூ 
மரங்களும் , தெங்கு , வாழை , மா , தேன்பிலிற்றும் பலா முதலிய 
தீங்கனி மரங்களும் , ஏலம் , கிராம்பு , சாதிக்காய் , அகில் , சந்தனம் , 
முதலிய வாசனை மரங்களும் , கோலவண்டு யாழ்செய் கோங்ககு , 
வேங்கை , தேக்குப் போன்ற கொம்பார் சோலைகளும் நிறைந்து 
வளர்ந்திருக்கும் . அடிவாரத்தில் குறும்பலா வீசன் ஆலயமும் , 
மொட்டைக் கோபுரமும் , சாட்டி நிற்கும் அண்டமெலாம் 
சாட்டையிலாப் பம்பரம்போல் ஆட்டுவிக்கும் அண்ணலார் , தமது 
ஐந்தொழில் முறைகளை ஆடிக்காட்டும் பஞ்ச சபைகளில் ஒன்றாகிய 
அழகிய செப்போடு மேய்ந்த சித்திர சபையும் அமர்ந்திருக்கும் . 
காலத்திற்கும் குண்டலிக்கும் அறிகுறியாகிய பாம்புருக் கொண்ட 
வாசுகியின் பொருட்டு இறைவன் தன் படைப்பு முறையை இங்கு 
திஹ்ய ஆடிக்காட்டியதாக ஐதீகம் . 

‘ குற்றாலத் தமர்ந்துறையுங் கூத்தா , உன் குரைகழற்கே 

கற்றாவின் மனம்போலக் கசிந்துருக வேண்டுவனே . 
என்ற மாணிக்கவாசகர் மணிவாக்கு இங்கு கோயில்கொண்டிருக் 
கும் கூத்தப்பெருமானை நோக்கியே எழுந்தது . இவருடைய 


3 


நிருத்தம் , ஆண்டுதோறும் 

ஒவ்வாலயத்தில் நடைபெறும் 
மார்கழித் திருவாதிரைத் திருவிழாவில் தாண்டவ தீபாராதனை 
வடிவமாகக் காட்டப்படும் . அப்போது ஆனந்தக் கூத்தருடைய 
அழகிய திருக்கோலமும் , ஐம்பத்தொரு அக்ஷரங்களையும் 
திரிகாலக் கார்வையில் வாசிக்கும் மேள ஒலியும் , அத்தாளத்திற்கு 
இசைவாக ஏழடுக்குத் தீபாராதனைத் தட்டு . ஆடுவதும் , கண்டா 
மணி முழங்குவதும் , தொண்டர் கண்டு அனுபவிக்கவேண்டிய 
வையாம் . 


இத்திரிகூட மலையையொட்டி , என் பிறப்பிடமாகிய கடை 
யத்து அய்யம்பட்டர் சுவாமிகள் முத்திபெற்ற 

முத்திபெற்ற வில்வவனக் 
குன்று - நித்திய கல்யாணி கோவிலும் , அப்பால் 

அத்திரி 
ஆசிரமத்துச்சிவசைல மலை- கருணை யா றும் , பின் அகத்தியரா 
சிரமத்துப்பொதிகைமலை - பொருனையாறு - கலியாண தீர்த்தம் 
- பாப வினாசம் ஆகிய பல புனிதக் கட்டங்களும் , கிழக்கு 
நோக்கித் தொடர்ந்திருக்கின்றன . இவற்றின் வனப்புக்களைக் 
கண்டனுபவிப்பதைத் தவிறக் கேட்டனுபவித்தல் இயலாது . 


இய 


உள்ளது . 


என்று . 


அது 


இத்தகைய மாட்சிகொண்ட திருக்குற்றாலத்திற்கு வடக்கே 
ஒரு மைல் தூரத்தில் , சித்திரா நதிக்கரையில் , கலியுக வர 
முருகப்பெருமான் கொலுக்கொண்டிருக்கும் ஆலயமொன்று 

திருவிலஞ்சிக் குமாரர்கோவில் 
அழைக்கப்படுவது . அங்கு 

சிலை கொண்டிருக்கும் முருகக் 
கடவுளின் உயரமும் , வனப்பும் , கம்பீரத் தோற்றமும் கண்டவர் 
மனத்தைக் கனியச்செய்வன . இரு மருங்கிலும் வள்ளி தெய்வானை 
யுடன் அருள் சொரிந்து நிற்கும் அப்பெருமானுக்கு , உச்சி முதல் 
உள்ளங்கால் வரை சுகந்தகள பஞ்சாத்திச் சந்தனக் காப்பிட்டு 
ஒருமுறை தரிசனம் செய்தவர்கள் , அவர் தம் வடித்தெடுத்த 
முருகையும் மந்தகாசமுகத்தையும் , ராஜகம்பீரத்தையும் , 
எளிதில் மறக்கமாட்டார்கள் . அந்தலேபன காலங்களில் , ஒருமைப் 
பட்ட மனத்துடன் கூர்ந்து தியானிப்பவருக்குக் குனிந்த 
புருவமும் , கொவ்வைச் செவ்வாயும் , அழகொழுகு முகமும் , 
அருள் ஒழுகு கண்களும் , சந்தனவண்ணச் செம்பொன் மேனியும் , 
புன்முறுவல் பூத்த இதழுமாய் , அவர் வானுலகத்திருந்து இறங்கித் 


4 


ஊரை 


தம்மை ஆட்கொள்ளத் தம்மை நோக்கி நடந்து வருவதுபோலவே 
தோன்றும் , அது ஒரு கண்கொள்ளாக் காட்சியாய், மனம் 
கொள்ளா மாட்சியுடையதா யிருக்கும் , 

அவருடைய ஆலயமும் , பெரிதும் சிறிதுமன்றி நடுத்தரமாய் , 
அழகிய பெட்டகம் போல அமைந்துள்ளது . 

விட்டு 
விலகி , அது ஒரு மைல் தூரத்தில் காட்டுக்கோயில் போல 
விளங்குவதால் , யாதொரு சந்தடியுமற்ற அவ்விடத்தில் எப்பொழு 
தும் ஒரு மட்டற்ற அமைதியும் , ஆன்ம சாந்தியும் நிறைந்திருக்கும் . 
அத்துடன் இயற்கை வனப்பும் , செயற்கை வனப்பும் அங்கு 
போட்டியிட்ட வண்ணமாகவும் இருக்கும் . ஆலயத்தின் ஒரு 
புறத்தில் தேனருவித் திரையெழுப்பி , வானின் வழி ஒழுகத் 
தென்றல் மேகந் தவழும் நீலவண்ணத் திரிகூட மலைப் பசுந் 
தோற்றம் ; அதில் தேவலோகமக்கள் வீசுகின்ற வெள்ளி வலை 
போன்று சிதறி வீழும் அழகிய அருவி . இன்னொரு புறத்துப் 
பசும்பொன்னும் , மரகதமும் கலந்து நெய்யப்பட்ட பச்சைக் 
கம்பளம் விரித்தாற் போன்ற பரந்த நன்செய்ப் 
இள வெயிலில் அப்பசும் பயிர் பளபளவென்று சிற்றலை வீசும் 
வனப்பு ; அதன் இடையிடையே பணி செய்து நிற்கும் பாவை 
யரின் பல நிறங்கொண்ட சேலைகளின் பகட்டு , மற்றொரு 
புறத்தில் , வண்டுகள் பண்பாடும் மா , பலா , தெங்குகள் நிறைந்த 
சோலைகளின் நறுமணம் ; அவற்றினூடே சலசலவென்று ஒலித் 
தோடும் சித்ரா நதியின் தேவகானம் ; இவையெல்லாம் ஒன்று கூடி . 
ஆலயத்தின் வனப்பை ஆயிரம் மடங்கு அதிகப்படுத்தா நிற்கும் . 
சோலை கிளர்ந்து சாலி விளைந்து சூழும் இலஞ்சிப் பெருமாளே 
என்றும் , “ இலஞ்சிய மென்று விரிஞ்சன் நவின்ற இலஞ்சி 
யமர்ந்த பெருமாளே என்றும் பலவாறாக இம்முருகனை அருண 
ரியார் பாடியிருப்பது இந்தக் கட்டழகில் ஈடுபட்ட மயக்கங் 
காரணமாகவே இருக்கவேண்டும் . தமிழ்நாட்டைப் புனிதப் 
படுத்திய பெரியாருள் ஒருவராகிய பட்டணம் ஜோசியரென்ற 
மகான் நெடுங்காலம் இங்கு தங்கித் தவமியற்றினர் . அம்முனிவர் 
ஆசிரமும் கிணறும் இன்றும் தேர் வீதியில் இருக்கின்றன. 


பயிர் ; 


இந்த ஆலயத்தின் கிழக்கு வாயிலில் , இறைவன் சன்னிதியில் , 
சொக்கப்பனை மண்டபம் என்ற ஒரு நாலுகாற் குறடு இருக்கின் - 


5 


. சீனாமூனா 


றது . காலை மாலை இக்குறட்டில் இருந்துகொண்டு இவ்வளவு 
வனப்பையும் ஒருங்கே காண்பவர் , தாம் அனுபவிப்பது கனவோ 
நனவோ என்று ஐயுறாதிரார் . இந்தக் குறட்டில் , மாலை நேரத்தில் , 
இலஞ்சியிலிருந்து உலாவச் செல்லும் ஒருசிலர் சற்று நேரம் உட் 
கார்ந்து சாந்திபெறுவது வழக்கம் . அவருள் , நானும் என் ஆருயிர் 
நண்பரில் ஒருவராகிய 1. S. முத்துக்குமா ரசுவாமி அவர்களும் 
இருவர் . முத்துக்குமாரசுவாமி பிள்ளையவர்கள் இலஞ்சியிலும் 
அதன் சுற்றுப்புறங்களிலும் 

என்றும் , அப்பாத் 
துரைப் பிள்ளை யென்றும் அழைக்கப்படும் ஒரு பிரபலஸ்தர் . 
அவர்கள் இந்தக் கோவிலுக்கு நெடுங்காலம் தர்மகர்த்தரா யிருந்து 
தொண்டு புரிந்தவர் , கோ புரத்தையும் புதுப்பித்தவர் , முருகனிடம் 
மிகுந்த பக்திசிரத்தை யுடையவர் . நாங்கள் இந்தக் குறட்டிலிருக் 
கும் நேரம் , அநேகமாக ஆலையத்துள் மாலை ஆராதனை நடைபெறும் 
நேரமாக விருக்கும் . மேள ஒலியும் , கண்டா மணி 

ஓசைபும் 
நாற்புறமும் இன்னிசை பரப்பும் . மூலஸ்தானம் எங்களுக்கு 
எதிர்முகமாயிருந்தபடியால் , அங்கு ஆராதனை நடைபெறும் . 
போது அப்பாத்துரைப் பிள்ளையவர்கள் எழுந்து நின்று கைகூப்பி 
வணங்கிக்கொண்டிருப்பார்கள் . அந்நேரத்தில் ஒருநாள் , குற்றாலஞ் 
சாரலுக்கு வந்திருந்த அயலூரார் சிலர் அங்கு நின்று கொண்டு, 

நட்டகல்லைத் தெய்வமென்று நாலு புஷ்பஞ் சாத்தியே 
சுற்றிவந்து முணமுணென்று சொல்லுமந்திர மே தடா ! " 
என்று சொல்லிச் சிரித்தனர் . 


அதைக் கேட்ட எனது நண்பர் , அவர்களை நோக்கி விளை - 
யாட்டாக , “ இந்தப் பகுத்தறிவுப் பாட்டு எத்தனையோ நூற் 
றாண்டுகளுக்கு முற்பட்டதாயிற்றே ! ஆயினும் இந்த உயிரற்ற 
பழிபாடு இவ்வளவு காலம் நிலைத்திருக்கக் காரணம் என்னய்யா ? 
என்று குறுஞ் சிரிப்போடு கேட்டனர் . 

அது மக்களுடைய மடைமை ” , என்றார் வந்தவரில் 
ஒருவர் . 


பண்டு நாயன்மார்கள் , ஆழ்வார்கள் என்ற பலர் ஆலயங் 
களைப் போற்றி வந்ததாகச் சொல்லுகிறார்களே ! அவர்களும் 
மடையர்கள் தானா ? 


6 


நன்றாக 


" அவர்கள் சரித்திரங்களைப் படித்துப் பார்த்தால் அவர்கள் 
வெறும் மூடபக்தியில் மூழ்கிக்கிடந்தவர் என்பது 
விளங்குமே ! " 

“ நீங்கள் கிறிஸ் தவர் களா ? " என்று என் நண்பர் ஐயுற்றுக் 
கேட்டனர் . கூட நின்றவரில் ஒருவர் “ இல்லை ” என்றனர் . 

“ நீங்கள் கிறிஸ்தவப் பாதிரி மாரைப் போலவே பேசுகிறீர் - 
கள் . அவர்கள் ஞானத்தின் சிகரத்தை அடைந்துவிட்டதாகத் 
தம்மைத்தாமே ஏமாற்றிக்கொண்டு , நம்மை அஞ்ஞானிக 

களென்.று 
பெயர் சொல்லி அழைக்கின்றனர் ; இந்துக்கள் என்று கூடக் கூறுவ 
தில்லை. அவர்களுடைய வேத புஸ்தகம் மிகச் சிறிய நூல் . அதன் 
பொருளே 

அவருக்கு விளங்காமல் அவருக்குள் 300 - க்கு 
மேற்பட்ட பிளவுகளும் , பிணக்குகளும் இருந்துவருவதாக அவரே 
ஒப்புக்கொள்கின்றனர் . அவருள்ளும் சில கூட்டத்தார் நம்மைப் 
போலவே 

ஆலயங்கள் , ருவங்கள் , தேர்திருவிழாக்கள் 
எல்லாம் கொண்டாடுகிறார்கள் . அக் கூட்டத்தைச் சீர்திருத்த 
வகையறியாத ஞானப் பாதிரிமார் மூட இந்துக்களைச் சீர்திருத்த 
வந்திருக்கிறார்களாம் . அது அவர் களுடைய மமதை , அதிகாரத் 
திமிர் , அறிவுடைமையுமல்ல . “ தேவர்கள் மிதிக்க அஞ்சும் இடத்தில் 
மூடர்கள் சாடிக் குதிப்பார்கள் , என்பது அவர்கள் பழமொழி . 
அதாவது அறிவாளிகள் அஞ்சும் இடத்தில் மூடர்கள் துணிந்து 
குதிப்பார்களாம் . அதுபோன்றதே அவர்கள் நடையும் . நீங்களும் 
அவர்களைக் கேட்டே பேசுகின்றீர்களா அல்லது நம்முடைய 
நூல்களை ஆராய்ந்து பார்த்து- ” 

இதற்கு ஆராய்ச்சியென்ன வேண்டியிருக்கிறது ? நாங்கள் 
பிறந்த சமயந்தானே அது . எங்களுக்கு அது தாய்ப்பால்- இந்து 
மதமென்றால் வெறும் ஆபாசக் கட்டுக்கதைக் களஞ்சியம் என்பது 
ஆராய்ந்தா அறியவேண்டும் ? மதாசாரங்கள் பழைமைப் 
பெட்டகம் , குருட்டு நம்பிக்கைக் களஞ்சியம் , மூடக் கொள்கை 
கள் நிறைந்த குப்பை வண்டி 

ஆமாம் , விவேகானந்தர் என்ற ஒருவர் வடக்கே இருந்த 
தாகச் சொல்லுகிறார்களே , அவரைப்பற்றிக் கேள்விப்பட்டிருக் 
கிறீர்களா - ( ஒருவர் தலையசைத்தார் ) . அவர் உங்களவ்வளவு 


நம் 


13 


7 


படித்தவரா , அல்லது மட்டமா ? 

அவருடைய 

குருநாதர் 
ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ற ஒருவர் தம் சொந்த அனுபவத்திலிருந்து 
ஆலயங்களைப் பற்றி ஏதேதோ சொல்லியிருப்பதாக உங்களைப் 
போன்ற பீ . ஏக்கள் , எம் . ஏக்கள் எழுதி வைத்திருக்கிறார் களாமே , 
அவ 

வற்றையாவது படித்துப் பார்த்திருக்கிறீர்களா ? அல்லது 
அவர்களும் கோட்டிக்காரர்கள் தானா ? " 


களை . 


எதிர்பாராத முறையில் பேச்சுத் திருகல் முறுகலாவதைக் 
கண்டு அவருள் ஒருவர் , ஐயா , நாங்கள் இந்துமதத்தைப் பற்றி 
வழக்காட வரவில்லை. நம் நாட்டில் பாட்டாளிகள் பட்டினி பொறுக் 
காது சோற்றுக்கழவும் , குழந்தைகள் பாலுக்கழவும் , பெண்டு 
பிள்ளைகள் பழந்துணிக் கழவும் இருக்கும்போது , இந்தக் கோவில் 
களிலுள்ள வெறும் கல்லுருவங்களுக்காகக் குடங்குடமாகப் 
பாலையும் , குறுணிக்கணக்காகச் சோற்றையும் , நவரத்ன நகைக 
யும் , தங்க வெள்ளி வாகனங்களையும் , தட்டுமுட்டுக்களையும் ,, 
பட்டுப் பரிவட்டங்களையும் பாழாக்குவது பெரிய குற்றம் என்பது 
எங்கள் கருத்து . அதனால் இந்த ஆலயங்கள் , மக்களை ஏமாற்றி வயிறு 
வளர்க்க ஏற்பட்ட சோம்பேறிச் சாவடிகளென்பது பகுத்தறிவு 
வாதிகளாகிய எங்களுடைய உறுதியான கொள்கை . தயவுசெய்து 
வருத்தப்பட்டுக்கொள்ளாதேயுங்கள் . நேரமாய்விட்டது , நாங்கள் 
போய்வருகிறோம் ” என்று கூறிவிட்டுக் குற்றாலத்தை நோக்கி 
அவர்கள் புறப்பட்டுவிட்டனர் . 


து 


சுமார் 


என்ன 


பதினாறு வருஷங்களுக்கு 

முன்பு 
. நடந்த கதை . ஆனால் கூட நின்று இவற்றைக் கேட்டுக்கொண் 
டிருந்த எனக்கு ஆழ்ந்த உணர்ச்சியொன்று அப்போது எனது 
உள்ளத்திலே உண்டாகியது . இப் பகுத்தறிவு வாதிகள் வேறு 

செய்யினும் செய்யா துபோயினும் , பிறரைத் தட்டி 
யெழுப்பி உட்காரச்செய்து கண் திறந்து ஆலோசிக்கச் செய்கின் 
றனர் என்பது முதல் உணர்ச்சி . “ எவரும் தக்க ஆராய்ச்சி 
யின்றி ஒன்றைப் பழிப்பதும் முறையன்று , " என்று தோன்றி 
லும் , இந்துமதக் கதைகள் ஆபாசமற்றவைகள் என்பதையும் என் 
மனம் ஏற்கவில்லை. இவற்றோடு , ஆலயங்களின் உண்மைதான் 
என்ன , புராணங்களில் ஏதாவது பொருள் உண்டா ? அல்லது 


8 


அவை வெறும் புழுகுதானா ? என்றறிய ஓர் ஆவலும் உண்டா- 
யிற்று . அதன் பயனாகப் பல நூல்களைப் புரட்ட நேர்ந்தது . 
அவற்றில் பல பயனற்றவையாய் இருந்தன . ஒருசில என் சிற்றறி - 
விற்கு ஒத்தனவாகத் தோன்றின . பின்னர் , நம் நாட்டில் நிலவும் 
ஏனைச் சமயங்களின் தத்துவங்களையும் ஒருவாறு அறிவது அவசிய 
மாயிற்று . அவை யாவற்றினின்றும் திரட்டிய ஒருசில கருத்துக் 
களைப் பிறருக்கும் பங்கிட்டு வழங்கும் ஆவலுடனேயே இந் நூல் 
எழுதப்படுகின்றது . அறிஞர் குற்றங் களைந்து குணம் கொள்க .. 


H 


இந்த நூலைப் பல குறிப்புக்களின் தொகுப்பாகக் கொள்ள 
வேண்டுமே தவிரக் கோர்வையாக எழுதப்பட்டதெனக் கொண்டு 
எவரும் குறைகூறா திருப்பாராக . கற்றோர் பலர் , இன்றைய 
உலகில் , கடவுள் நம்பிக்கையைக் கைவிட்டனர் . மற்றோர் 
பெரும்பாலார் மூட நம்பிக்கையில் மூழ்கிக்கிடக்கின்றனர் . அவ் 
விரு சாராரையும் தட்டியெழுப்பி , நம் பண்டைய சமயத்தின் 
ஆழத்தையும் , அகலத்தையும் , அருமையையும் , பெருமையையும் , 
ஒரு சிறிதேனும் அவர்க்கு இந்நூல் விளக்குமாயின் அதுவே என் 
உழைப்புக்குற்ற பலனாகும் . 


A. C. 


முன் இணைப்பு -1 


உலகம் நாஸ்திக மயமாய்விட்டதா ? 


இந்தியாவில் கொஞ்சம் தற்காலக் கல்வி பயின்ற எவனும் 
வைதிக சமயங்களின் முறைகளைப் பின்பற்ற ஆவலுடையவனாக 
இருப்பதில்லை . அவனுக்கு ஆலய வழிபாட்டில் அக்கரை கிடை . 
யாது . அவன் ஆலய வழிபாட்டின் பயனைப்பற்றி ஐயமுறுகின் 
றான் . அவன் ஆலயம் செல்வானாயின் அங்குள்ள பக்தி மணத்தில் 
ஈடுபடுவதை விட்டு அதன் சரித்திரம் , சிற்பம் , முதலியவற்றிலேயே 
அதிகமும் கவனத்தைச் செலுத்துகின்றான் . அதிகப்படியாகச் 
சொன்னால் ஆலயங்களில் அவனுக்கு உள்ள பற்று ஒரு பிரதி - 
பலிப்பின் பலனேயாகும் . ஏனெனில் ஆணவங்கொண்ட சில் 
அன்னியர்கள் ஆலய வழிபாட்டைக் குறை கூறுவதால் , அவன் 
தன் நாட்டின் மானத்தைக் காக்கவேண்டுமென்று 

எண் ணு 
கின்றான் . 


உலகம் முழுவதிலுமே சமயத்திற்கு விரோதமாக ஓர் வெளிப் 
படையான போர் நிகழ்கின்றது . ஒரு கூட்டத்தார் சமயத்தால் 
ஏதாவது பயன் உண்டோவென்று ஆத்திரமாகப் பேசுகின்றார்கள் ; 
- ஏன் , ஜனசமூகத்திற்குச் சமயம் தீங்கிழைப்பதாகவே கூறி 
வருகின்றார்கள் . இவர்கள் கூட்டம் விரைவாக அதிகரிக்கின்ற - 
தாகத் தெரிகிறது . இதனால் உலகம் தெளிவாக நாஸ்திகமடைந் 
விட்டதென்ற உணர்ச்சி பிறக்கின்றது ; நிலைமை நாளுக்குநாள் 
கீழாகவே செல்கின்றது . 


பழைய கோட்பாடுகளும் , சமயங்களும் புதிய முறையில் 
விளக்கப்படா விடில் , அவை புதிய எண்ணங்கள் அபிலாஷை 
களின் கோரிச்கைகளை நிறைவேற்றமாட்டாமல் , புதிய மனோ 
பாவங்களோடு இணைந்து செல்ல இயலாது போகும் * 


( பிரபுத்த பாரதம் ) 
அக்டோபர் 1946 . 


( சுவாமி பவித்திரானந்தர் , 
ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் ) 


இங்கு கடைசிப் பாராவின் கருத்துக் கவனிக்கத்தக்கது . 


ஆசிரியர் . 


2 


EXTRACT 


HAS THE WORLD GROWN IRRELEGIOUS ? 


SWAMI PAVITRANANDA , 
SRI RAMAKRISHNA MUTT 


In India no man who has got some modern education is 
very anxious to follow the direction of orthodox religions. He 
does not care to worship in temples . He is critical about the 
utility of worship in temples. If he visits a temple, he is more 
concerned about its history and architecture than its devotional 
influence . At best his love for temples in the result of a reflex 
action . Because some arrogant foriegners decry temple worship , 
he must defend it from a sense of national self - respect . 

And there is an open crusade against religion all over the 
world . Some people are talking vigorously the utility of 
religion - nay , of the disservice that religion has done to 
humanity . And it seems that this following is rapidly on the 
increase . One feels that the world has distinctly become 
irrelegious and the situation is growing worse from day to day . 

Old beleifs and faiths must have a new orientation , otherwise 
they will not be able to satisfy the demands of new hopes and 
aspirations and keep pace with the new outlook . 

Prabuddha Bharata , Oct. 1946 


SPIRITUAL HERITAGE OF INDIA 


DR . RADHAKRISHNAN S ADDRESS 


A classic was a contemporary of all ages in the sense that 
it could be used by people of every generation. It was the task 
of the interpreter and the commentator to point out how the 
truths of all times could also be expressed as the truth for our 
time . Looked at in this light, what our greatest acharyas did 
was to take their stand on ancient texts and interpret them to 
suit modern tendencies. Their work was not mere repetition 
but was one of creative interpretation . Our civilisation became 
decadent when we started repeating texts without reinterpreting 
them to suit modern conditions and modern thought . It was a 
phenomenon of arrested development. Thanks to the contact 
with the West , an intellectual renaissance had started which 
meant not a mere repetition but a renewal of life, 


- பாடம் 1 


1 


அரசன் 


பகுத்தறிவு 
காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு . தத்தம் பழக்க 
வழக்கங்களும் கொள்கைகளும் எவ்வளவு பொருளற்றவையா 
யிருப்பினும் அவற்றைப் பொன்னேபோல் போற்றும் மக்கள் , 
பிறருடைய கொள்கைகளில் பொருள் காணமாட்டா தபோது 
அவற்றைப் பழிப்பதும் , தூற்றுவதுஞ் செய்கின்றனர் . சிறிது 
காலத்திற்கு முன் , மக்கள் பேசும் மொழிகள் , உண்ணும் உணவு 
கள் , உடுக்கும் உடைகள் முதலிய யாவற்றையுமே இப்பிணக்குகள் 
பீடித்துவந்தன . இப்போது இரு பெரும் உலக யுத்தங்களின் 
காரணத்தாலும் , போக்குவரவு வசதிகளாலும் , வானொலி போன்ற 
விஞ்ஞானக் கருவிகளாலும் , ஆங்கிலக் கல்வி விருத்தியினாலும் 
மக்களுக்குள் நெருங்கிய தொடர்பு ஏற்படவே , மேற்சொன்ன 
பிணக்குகள் 

ஒருவாறு குறைந்து வருகின்றன என்னலாம் . 
ஆயினும் சமய சம்பந்தமான மட்டில் அவை இன்னும் இருந்து 
கொண்டே இருக்கின்றன . 

எரோது ( Herod ) 
அப்போஸ்தலன் பேதுருவைக் ( St. Peter ) கைகால் விலங்கிட்டுக் 
காவலாள் இருவரோடு பிணைத்துச் சிறையிலிடுகின்றான் . இரவு , 
தேவ தூதன் தோன்றி , " பேதுருவே , எழுந்திரு " என்றவுடன் 
விலங்குகள் கழன்று விடுகின்றன ; சிறைக்கதவு திறந்துவிடுகின்றது ; 
காவலாளர் மயங்கிக்கிடக்கின்றனர் ; கோட்டைக் கதவும் வழி 
விட்டுக் கொடுக்கிறது ; பேதுரு தப்பிவிடுகின்றான் . இது முற்றி 
லும் உண்மையான நிகழ்ச்சி என்று கிறிஸ்தவர் நம்புகின்றனர் . 
ஏனெனில் அது அவருடைய வேத புத்தகத்தில் சொல்லப் 
படுகின்றது . ஆனால் கண்ணன் பிறந்த காலத்தில் வசுதேவருக் 
கேற்பட்டதாகச் சொல்லப்படும் அதே மாதிரி அனுபவத்தைக் 
கூறும்போது , அவர்கள் கைகொட்டி நகைக்கின்றனர் . கண்ணாடி 
வீட்டில் வாழ்பவர் கல்லெடுத்தெறியக் கூடாதென்ற அறிவு 
அவர்களுக் குதிப்பதில்லை . இந்துக்களும் இவ்விஷயங்களில் இளைத். 
தவரல்லர் . அவர்கள் எம்மதமும் சம்மதம் என்பது வெறும் 
வாயளவே யன்றி அன்னவர் வழக்காற்றில் காணப்படுவதில்லை . 
தம் கடவுளுக்கு மட்டையடி முதல் வைப்பாட்டி வரைக் 
கற்பிப்பர் . ஆனால் புத்தருடைய சீரிய கொள்கைகளைப் புறக் - 


12 


கணிப்பர் , கிறிஸ்துமதக் கொள்கைகளைக் கண்டனம் பண்ணுவர் . 
சர்வம் பிரம்மமயம் ” என்றும் , “ ஒன்றே குலமும் ஒருவனே 
தேவனும் ” என்றும் பெருமையடிப்பர் ; ஆயினும் அவர்கள் ,, 
நாயைப் பேயைக் கட்டி அழுதாலும் நாட்டு மக்களில் பலரைத் 
தீண்டார் ; அவரைத் தம் வீட்டிற் புகவிடார் ; அக்கொள்கைகளை 
நடைமுறையில் கொண்டாடும் மகம்மதியரைப் பாராட்டார் . 
அத்துடன் சைவ வைஷ்ணவ வழக்கு ; வைஷ்ணவருக்குள்ளும் 
வடகலை தென்கலை வழக்கு . இம்மாதிரி முன்னுக்குப் பின் 
முரணான பல கொள்கைகளும் பழக்க வழக்கங்களும் உலகம் 
முழுவதிலுமே மலிந்துகிடக்கின்றன . 


ஆனால் பகுத்தறிவே உரைகல்லாக விளங்கும் இக்காலத்தில் 
ஒவ்வொருவரும் தம்தம் கொள்கைகளைக் காரணகாரிய முறையாக 
ஆராயவேண்டியது அவசியமாகின்றது . தாம் பிறந்த மதம் , தம் 
நாட்டுப் பழக்கவழக்கங்கள் என்றெண்ணி அவற்றின் குற்றங் 
குறைகளையும் குணமென்று கொண்டாடுவது ஒருவன் தன் 
வீட்டு விளக்கென்று அதனை முத்தமிட்டுக் கொஞ்சுவது போலா 
கும் . ஏழை வீட்டில் பிறந்தவர்கள் என்றும் ஏழையாகவே இருக்க 
விரும்புவதில்லை; தற்குறித் தந்தைக்குப் பிறந்தோமென்று எவரும் 
கல்வி கற்காதிருப்பதில்லை . அம்மாதிரியே தாம் பிறந்த மதம் 
என்பதற்காக அதனைக் கண்மூடித்தனமாக அனுசரிக்கவேண்டு 
மென்பதில்லை. பழைமை என்ற பெயரால் , அந்த ஒரு காரணத் 
திற்காகப் பலவற்றையும் , முன்னோர் சொன்னவை , பண்டை 

பலர் ஒப்புக்கொள்பவை , நெடுங்கால 
நடப்பிலுள்ளவை என்று விடையிறுக்கும் வழக்குகள் இக் 
காலத்திற் செல்லுபடியாவனவல்ல 

ல ; 

அவை பகுத்தறிவுக்குப் 
பொருத்தமுடையனவா 

என்பதே , 

இக்காலத்துக் கேள்வி . 
ஆயினும் , பூரண அறிவில்லாத அரைகுறை ஆராய்ச்சி கொண்டு 
ஒன்றைப் 

பகுத்தறிவுக் கொவ்வா ததென்று உதறிவிடுவதும் 
அறிவுடைமை யாகாது . தற்கால விஞ்ஞான சாஸ்திரிகள் விருப்பு 
வெறுப்பின்றிய முழு வைராக்கியத்தோடும் உண்மை அறிவும் 
அவாவொன்றையே மேற்கொண்டு ஆராய்ச்சி நடத்தும் முறையே 
பகுத்தறிவு முறை எனப்படுவது . 


நூல்கள் 


கூறுபவை . 


13 


எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் , 
எப்பொருள் யார்யார்வாய்க் கேட்பினும் , அப்பொருள் 

மெய்ப்பொருள் காண்பதரிது . 
என்று வள்ளுவ நாயனார் வகுத்ததே உண்மையான பகுத்தறிவு . 
அன்றி , மந்த அறிவுடனும் , ஆழ்ந்த ஆராய்ச்சி யின்றியும் , 
அபிமானத்தை அடிப்படையாகக் கொண்டும் , ஒன்றை ஒப்புக் 
கொள்வதும் , உதறிவிடுவதும் அச்சமயத்தில் மனதுக்கு உண்மை 
போலத் தோற்று மாயினும் , அது போலிப் பகுத்தறிவேயாகும் ; 
மெய்ப்பொருள் காண்பதாகாது ; விருப்புள்ள விடத்துக் குற்றம் 
விளங்காதுபோகும் , வெறுப்புள்ள விடத்துக் குணம் விளங்காது 
போகும் , நடுநின்று ஆராயும்போதே மெய்ப்பொருட் காட்சி 
விளங்கும் . 


" காய்தல் உவத்தல் அகற்றி ஒருபொருட்கண் 
ஆய்தல் அறிவுடையார் கண்ணதே - காய்வதன் கண் 
உற்றகுணம் தோன்றாதாகும் , உவப்பதன்கண் 

குற்றமும் தோன்றாக் கெடும் ” 
என்பது அறநெறிச் சாரம் . 


இந்து மதத்தில் சன்னியாசிகளுக்கு 

ஆலய வழிபாடு 
விதிக்கப்படவில்லை . அவர்கள் ஞானநெறியில் நிற்பவர்கள் . 

மற்றுந் தொடர்ப்பாடு எவன்கொல் , பிறப்பறுக்க 

லுற்றார்க்கு உடம்பு மிகை 
என்பதே அவர்களுக்குரிய நெறி . அதுபற்றி ஆலயங்கள் 
யாவர்க்குமே பயனற்றவை யென்றும் ,, 

ஆராதனை 
வெறும் மூடக் கொள்கையெனக் கொள்வதும் முறையாகாது . 
சமையல் செய்யும் பெண்மணி 

யொருத்திக்குக் கோடரி 
அகப்பையா காது . அதனால் இது விறகு தரிப்பவனுக்கும் உதவி 
புரியாதென்பது பொருந்தாது . அம்மா திரியே , ஆலயங்களும் 
தற்காலத்தில் பெரும்பாலும் வயிற்றுப் பிழைப்பு நிலையங்களாக 
வும் மக்களை ஏய்க்கும் மண்ட பங்களாகவும் மாறி நின்றபோதிலும் 

முறைப்படி நடத்தப்படும் ஆலயங்கள் சீரிய பலனைக் 
கொடுக்குமென்பதில் சிறிதும் ஐயப்பாடு வேண்டுவதில்லை . ஆனால் 


ஆகம 


14 


அவை கொடுக்கமாட்டாத பலன்களை அங்கு எதிர்பார்ப்பதும் 
மதியீனமாகும் . இவற்றை ஆராய்ந்தறிந்து ஆலயந் தொழுபவர் 
ஏமாற்றமடையார் ; மற்றவர் மண் குதிரையை நம்பி நட்டாற்றில் 
இறங்கியவரேயாவர் . 


மங்களகரமான 


சமயங்கள் யாவுமே , மனிதனுக்குச் சீவத் தன்மையைப் 
போக்கிச் சிவத்தன்மையைப் பயக்க அமைந்த வெவ்வேறு 
முறைகளாம் . அங்கனம் ஆன்மாக்கள் இறைவனோடு லயித்து 
ஒன்றுபடும் இடங்களே அச்சமயங்கள் விதிக்கும் ஆலயங்கள் . 
காமம் , வெகுளி , மயக்கும் , யான் , எனதென்னும் செருக்கும் 
கொண்ட நிலை சீவத்தன்மையாகும் . சீவத்தன்மை யென்பது 
செம்மைத்தன்மை என்றும் 

நிலையென்றும் 
பொருள்படும் . அது அன்பே உருவாய் , அருளே குணமாய் , 
ன்பே வடிவாய் நிற்கும் இறைநிலை . இவ்விதம் சீவனைச் சிவமாக் 
கும் அடிப்படை உண்மை , சமயங்கள் அனைவற்றிற்கும் பொது . 
ஆயினும் உலகம் பலவிதம் , ஒருவனுக்கேற்ற உணவு இன்னொரு 
வனுக் கேற்பதில்லை. பெரு விருந்துகளில் அறுசுவை ஆக்குவது 
அதனாலேயே . தனக்குப் . பிடிக்கா தவற்றைச் சமைக்கக் 
கூடாதென்று அங்கு எவரும் தர்க்கம் பண்ணுவதில்லை . அது 
போன்றே ஒரு நிலத்திற்கு தவும் உரம் மற்றோர் நிலத்திற்குதவுவ 
தில்லை ; இந்த உண்மையை அறியாத குடியானவனில்லை , அதனைப் 
பற்றி அவன் குறைகூறுவதுமில்லை , அவ்வுண்மையைப் பயன் 
படுத்தத் தயங்குவதுமில்லை . ஆனால் இடம் பொருள் காலத்திற் 
கேற்ப உலகின் பலவகை மக்களுக்குப் பலவகைக் கொள்கைகளைச் 
சமயங்களாகப் பெரியோர் வகுக்கும்போதும் , ஒரே சமயத்தி 
லேயே மனிதர் பக்குவத்திற்கேற்பப் பல பல படிகள் காணப்படும் 
போதும் மாத்திரம் மனிதர் அறிவின்றி வெறும் கூக்குரலிடுகின் 
றனர் . துறவிகளுக்கு மண் பெண் பொன்னாசைகள் விலக்கு .. 
ஆனால் அதற்குரிய பக்குவம் பெறாத இல்வாழ்வானுக்கும் அவை 
விலக்கப்படுமானால் , உலகம் என்ன நிலையிலிருக்கும் ! உலகில் 
மக்களின்றி எங்கும் இரண்டு கால் * மாக்களே , விலங்குகளே 
காணப்படுவர் . ரயில் தண்டவாளம் போன்று எல்லா மக்களுக்கும் 
ஒரே நெறியை வகுப்பவர் உத்தம அனுபூதிமானாகார் . அவரவ . 
ருக்கு ஒவ்வாத முறைகளை அவரவர் ஒதுக்கிவிடுவது அறிவுடை 


15 


வாகாது . 


மையே ; அதற்காக உலகம் முழுவதுமே அவற்றை ஒதுக்கிவிட 
வேண்டுமென்று வற்புறுத்துவதும் , தம் கொள்கை ஒன்றையே 
அனைவரும் கடைப்பிடிக்கவேண்டுமென்று 

வற்புறுத்துவதும் 
வெறும் முரட்டுத்தனமான பிடிவா தமே யன்றிப் பகுத்தறி 

சமயங்களில் வேறுபட்ட கொள்கைகளை மறந்து , 
ஒன்றுபட்ட ஒழுக்க நெறியை மாத்திரம் மனிதர் பின்பற்றுவா 
ராயின் , பூலோகம் இன்று சுவர்கலோகமாகத் திகழும் என்பதற்கு 
யாதொரு ஐயப்பாடும் வேண்டுவதில்லை. 
உண்மையாதெனின் ; 
உலகில் ஒன்றும் இன்றியமையாத தில்லை ; 

னேகமான முறைகள் அவசியமானமையல்ல ; அவற்றைச் 
செய்யாதொழிவதால் சேதமொன்றுமில்லை ; ஆனால் 
செய்யவிரும்பின் திருந்தச்செய்க - ஏனெனில் , 

பிழைபடச்செய்தலின் செய்யாமை நன்று , 
பிழைபடச் செய்வது தீமைக்கு வித்தாகும் . குளிக்கப்போய்ச் 
சேறு பூசிக்கொள்வது எவருக்கும் அறிவுடைமை யாகாது . 


பாடம் 2 


பண்டையோர் கிண்டர் கார்டன் 


அதனை 


உலகில் யாவரும் விரும்புவது இன்ப வாழ்க்கை .. 
வெறுப்பவரைக் காண்பதரிது . அந்த இன்ப வாழ்க்கைக்கு உறு 
துணை யாவது கல்வி . அக்கல்வி யறிவாலாகும் பலன்களை அழகாகத் 
தொகுத்து விளக்கிக் கூறுவது , 


அறம்பொருள் இன்பமும் வீடும் பயக்கும் , 
புறங்கடை நல்லிசையும் நாட்டும் - உறுங்கவலொன்று 
உற்றுழியும் கைகொடுக்கும் : கல்வியினூங்கில்லை 

சிற்றுயிர்க்கு உற்ற துணை . 
என்ற வெண்பா . அச்சு நூல்கள் புற்றீசல் போலப் பறக்கும் இந்த 
இருபதாம் நூற்றாண்டிலும் இப்புண்ணிய நாட்டில் எழுதப் 
படிக்கத் தெரிந்தவர் நூற்றுக்குப் பதின்மரென்றால் , பனையோலை - 


16 


மனம் 


யில் எழுதிப் படித்துவந்த பண்டைக்காலத்தில் , உரைநடை நூலே 
இல்லா திருந்த காலத்தில் , கல்வியறிவு இன்றையவிட மிகமிகப் 
பெருகியிருந்ததென்றெண்ண 

ஒப்பவில்லை. 

ஒழுக்கம் 
விருப்பந்தரலால் , ஒழுக்கம் உயிரினும் பெரிதாக ஓம்பப்பட்டது 
உண்மை . பழைய கல்வெட்டுகள் , செப்பேடுகள் முதலியவற்றி - 
லிருந்து கம்மியர் சிலர் , பலர் , கல்வி கற்றிருந் தனரென்பதும் 
உண்மை . எனினும் , பழைமை விரும்பிகள் பண்டைக்காலத்தை 
எவ்வளவு பெரிதாகப் பாராட்டினபோதிலும் , நம் நாட்டு நாகரிக - 
மும் பண்பாடும் பண்டொருக்கால் மிக்க வளம் பெற்றிருந்தது 
சரித்திர உண்மையேயாயினும் , கல்வியறிவு அன்று கடல்போல 
எங்கும் பரந்திருந்ததென்பது ஐயப்படவேண்டிய கூற்றேயாகும் . 

இந்த எழுத்தறிவில்லாக்குறையினாலேயே கற்றோரும் மற்றோ 
ரும் கருத்தில் எளிதில் இருத்தக்கூடிய ஆத்திசூடி , கொன்றைவேந் - 
தன் போன்ற அரிய சிறிய நீதி நூல்கள் எழுந்திருக்க வேண்டும் . 

ஒரு 
தரம் இருதரம் கேட்டவுடன் மனப்பாடம் பண்ணுதற்கு எளிதா 
யிருக்கும் பொருட்டு அவை , அகர வரிசையில் , இரண்டெழுத்து 
மூன்றெழுத்து வெள்ளைச் சொற்களைக் கொண்டு எதுகை மோனைச் 
சிறப்புடன் , சுருங்கிய அடிகளிற் 

கருத்துக்களைச் 
செம்பாகமாகக் கூறும் பழமொழிகள் போல , சிலவகை யெழுத் 
திற் பலவகைப் பொருள் அடங்கிய மிக அழகிய , விலை மதிக்க 
வொண்ணாக் குறு நூல்களாக யாக்கப்பட்டிருக்கின்றன 

அதேவிதமாக, நூற்கல்வி யில்லாத மக்களுக்கு ஆன்மார்த்த 
உண்மைகளைப் புகட்டும்பொருட்டு அமைக்கப்பட்ட கிண்டர் 
கார்டன் முறைகளே ஆலயங்களும் அங்கு நடைபெறும் கிரியைகளு 
மாம் . கல்வி தொடங்கும் பிள்ளைகளுக்கு இக்காலத்தில் படங்கள் , 
பொருள்கள் , ஆட்ட பாட்டங்கள் மூலமாகக் கற்பிக்குஞ் சிறப்பு 
வாய்ந்த கிண்டர் கார்டன் முறை மாதிரி , ஆராதனை , ஆட்டம் , 
பாட்டம் , தேர்த்திருவிழாக்கள் மூலமாகவும் , 
மூலமாகவும் , ஆலயச் சுவர்களில் சித்திரங்கள் மூலமாகவும் , 
ஆன்ம நெறியை ஆலயங்கள் நமக்குக் கற்பிக்கின்றபடியால் , 
அவற்றை சமய கிண்டர் கார்டன் என்றழைப்பது பொருத்தமற்ற 
தாகாது . அதனாலேயே இந்நூல் சமயக் கிண்டர் கார்டன் என்று 
அழைக்கப்படுகிறது . 


சிறந்த 


. 


உருவங்கள் 


17 


ஆராதனைகள் 


ஆன்ம 


11 என்று 


1 


அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சாகும் . அதுபோல 

சீர்கெட்டும் , ஆர்ப்பாட்டங்கள் அளவு மீறியும் 
நடைபெறும் இக்காலத்தில் , 

அமுதளிக்கவேண்டிய 
ஆலயங்கள் பெரும்பாலும் நச்சுப் பொய்கைகளாக மாறிவிட்டன 
வென்று கூறுதல் தவறாகாது . “ பணம் பத்துக் குணம் செய்யும் ” 
" காசா லேசா என்ற உண்மை போய் , காசாலே - சா 
பொருள்படும்படி காசை அள்ளி எறிந்து , ஆடம்பரங்களைப் 
பெருக்கிச் சிற்றின்ப உணர்ச்சிகளுக்கு உணவளித்தும் , ஆராதனை . 
களை ஆகம முறைப்படி நடத்தாதும் , ஆலயங்களைச் சீர்குலைப்பது 
பெருங்குற்றம் . இக் குறையைப் பரிகரிக்கவேண்டியது அறநிலையப் 
பாதுகாப்பாளருடையவும் , அவருக்கு மேற்பட்ட மந்திரியா 
ருடையவும் பெரும் பொறுப்பாகும் . அவர்கள் உண்மை அறிந்து 
ஆவன செய்வரென்று இந்துக்களுலகம் இன்று எதிர்பார்க்கின்.. 
றது . 

கிரியைகளைக் கவனியாது விட்டு , வெறும் வரவு 
செலவுகளை மாத்திரம் தணிக்கை செய்துகொண்டிருப்பது 
உயிரற்ற உடம்பைப் பேணுவதை ஒக்கும் . கிரியைகளுக்கான 
செலவுகளைக் குறைப்பது உடம்பையும் உயிரையும் பசியால் 
வாட்டுவதுபோலாம் . 

ஒரு கிண்டர் கார்டன் பள்ளிக்குச் சென்று குழந்தைகளைக் 
கவனிப்போமானால் , ஒரே மாதிரி மரக்கட்டையை ஒரு குழந்தை 
பொம்மை என்று சொல்லி விளையாடும் , வேறு குழந்தைகள் 
அதனைப் பாப்பா என்றும் , பானை என்றும் , வீடென்றும் , கோவி - 
லென்றும் பலபலவாக நினைத்து அனுபவித்துக்கொண்டிருக்கும் . 
இது எவ்வாறெனில் , மரத்து நிழலில் ஒரு மனிதன் படுத்துறங்கிக் 
கொண்டிருந்தான் . அவ்வழி சென்ற குடிகாரன் ஒருவன் , “ இவன் 
என்னை விடக் கூடுதலாகக் குடித்துவிட்டு மயங்கிக்கிடக்கின்றான் ", 
என்று சொல்லிக்கொண்டு போனான் . சோம்பேறி ஒருவன் , 
“ இவன் இரவெல்லாம் சினிமாப் பார்த்துவிட்டு இப்போது 
கிடந்து உறங்குகிறான் , என்று சொல்லிக்கொண்டு போனான் . 
திருடன் ஒருவன் , “ இவன் இரவு முழுவதும் திருடுவதற்காக 
விழித்திருந்துவிட்டு , ஒன்றும் கிடையாததனால் இப்போது கவலை 
யற்று உறங்கிக்கிடக்கின்றான் , என்று சொல்லிப் போனான் . 
சன்னியாசி ஒருவன் , “ இவன் கனவையும் நனவையும் விட்டுத் 

3 


18 


துரிய நிலையில் சாந்திபெற்று நிற்கும் புண்ணிய புருஷன் ” என்று 
கூறி , அவன் காலைத் தொட்டுத் தன் கண்ணில் ஒற்றிக்கொண்டு 
சென்றான் . அனைவரும் கண்டது ஒன்றேயாயினும் , அவனவன் 
மனப்பான்மைக்கேற்றதாகவே , பொருள் கொடுத்து 
நின்றது . அம்மாதிரியே அறிகுறிகள் யாவும் , அவரவர் பக்குவத் 
திற்கேற்பப் பல வேறுபடிகளாகப் பொருள்படும் . 


இந்த உண்மையை அடிப்படையாகக் கொண்டு , மொழி 
வழக்கிற்கு எழுத்துக்களும் , சொற்களும் அறிகுறிகளாவதுபோல , 
சமயவழக்கிற்குப் பலவகைச் சின்னங்கள் அறிகுறிகளாக 
ஏற்பட்டுள்ளன . அவை புள்ளி , பொட்டு , வட்டம் , கோடு , முக் 
கோணம் , நாற்கோணம் , ஐங்கோணம் , அறுகோணம் , பலவித 
யந்திரங்கள் , சிலுவைகள் , முத்திரைகள் , ஆயுதங்கள் , பிராணிகள் , 

மனிதஉருவங்கள் முதலியனவாம் . இவற்றுள் 
ஒன்றோ பலவோ , இன்று உயிர்த்திருக்கும் எல்லாச் சமயங்களி 
லும் , பண்டு இருந்து இறந்துபோன பலவேறு சமயங்களிலும் 
காணக்கிடப்பன . 

அவற்றை வாசிக்கக் கற்றவர் , சமயங்கள் 
யாவற்றிற்கும் அடிப்படை உண்மைகள் ஒன்றாயிருப்பனவாகக் 
கண்டு சமயப் பிணக்குகளில் நின்றும் நீங்கிவிடுவதோடு , எல்லாச் 
சமயங்களிலும் உண்மையான பற்றுடனே ஈடுபடுவர் . இந்தச் 
சின்னங்கள் சமயங்களின் உலகப் பொதுமொழிகள் . 


பறவைகள் , 


உத்தம உணவிற்குரிய சத்துக்கள் இன்னின்னவை யென்ற , 
உணவின் 

அடிப்படை உண்மைகளை விஞ்ஞானசாஸ்திரிகள் 
கண்டுபிடித்த பிற்பாடு , “ உன் உணவு மேல் , என் உணவே 
மேல் , என்ற உணவு வாதம் இன்று ஒருவாறு ஓய்ந்துவிட்டது 
போல , சமயங்களின் அடிப்படை உண்மைகளையும் , ஒற்றுமை 
களையும் யாவரும் அறியும்போது , உலகில் சமயப் பிணக்கும் ஓய் 
வுறும் . உலகமென்பது உயர்ந்தோர் மாட்டேயா தலால் , அந்த 
உண்மைகளையும் , ஒற்றுமைகளையும் , உள்ளத்தாலும் , உரையா 
லும் , செயலாலும் , பாமரமக்களுக்கு எடுத்துக்காட்டவேண்டியது 
அறிவுடைய பண்டிதர் பொறுப்பாகும் . அன்னார் , சமய அறிவால் 
நல்லொழுக்கமும் , நல்லொழுக்கத்தால் இன்ப வாழ்க்கையும் 
ஏற்படுமென்பதை மனத்திலிருத்தி , சிறிதும் கல்வியறிவில்லாத 


19 


மக்களுக்கு இந்தச் சமயக் கிண்டர் கார்டன் ஆலயங்களைத் தவிற 
வேறு சமய அறிவு பெறும் வசதி யில்லை யென்பதையும் உணர்ந்து 
அவ்வாலயங்களை இகழ்ந் தொழுக்காது அவற்றைப் பயன்படுத்து 
வதே அறிவுடைமை யாகும் . 


பாடம் 3 


ஆலய உட்பொருள் மூவகை 
மனிதன் மெய் , வாய் , கண் , மூக்கு , செவி என்ற ஐம்புலன் 
களை யுடையவன் . அவற்றின் உதவியால் அவன் காண்கின்றான் ; 
கேட்கின்றான் ; உண்கின்றான் ; உயிர்க்கின்றான் ; உற்றறிகின்றான் . 
இவற்றைச் செய்வது அவனுடைய அறிவாகும் : இந்த அனுபவங் 
களில் சில அவனுக்கு இன்பம் தருகின்றன , சில 

, துன்பந் 
தருகின்றன . இன்பந்தருவனவற்றை அவன் விரும்புகின்றான் , 
துன்பந் தருவனவற்றை வெறுக்கின்றான் . 

விருப்பு , 
வெறுப்பு அவனுடைய இச்சை எனப்படும்.-- இனி, விரும்பிய 
வற்றை அடையவும் , 

வெறுப்பவற்றை விலக்கவும் அவன் 
எப்பொழுதும் முயற்சிக்கின்றான் . அம்முயற்சி மனிதனுடைய 
செயலாகும் . இவ்விதமான அறிவு , இச்சை , செயல் 
மூன்று இயல்புகளையும் ஒவ்வொரு மனிதனும் உடையவனா 
யிருக்கின்றான் . இவை மூன்று மில்லாத மனிதன் இலன் . 


என்ற 


சந்தி . 


இந்த மூன்று கருவிகளின் உதவியினால் , பண்டு முதல் இன்று 
வரையுள்ள மக்கள் கடலைக்கடந்தும் , மலையைக்குடைந்தும் , சூரிய 

ரரை நோக்கிப் பறந்தும் , அணுவிலிருந்து அண்டம் வரை 
துருவியும் அளவற்ற அறிவைத்திரட்டி வைத்திருக்கின்றனர் . 
மக்கள் , விலங்குகள் , மரங்கள் , உலோகங்களைப் பற்றியும் ஓயாது 
ஆராயவுஞ் செய்கின்றனர் . ஆயினும் அவர்கள் இயற்கை 
அற்புதங்களுக்கு முடிவு காணாமலும் , மனத்தில் அமைதியோ , 
சாந்தியோ ஏற்படாமலும் , அறிவிற்கு வரம்பு தெரியாமலும் 
தவிக்கின்றனர் . 

அவ்விதமே இச்சைக்கும் எல்லை காணமாட்டாது 
அவர்கள் பரி தவிக்கின்றனர் . அகிலமெல்லாங் கட்டி ஆளினும் 


20 


அமைதியுறாது கடல் மீதிலே ஆணை செலுத்தத் துடிக்கின் 
றனர் ; அளகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்தபேரும் 
ரசவாத வித்தைக்கலைகின்றனர் ; நெடுநாளிருந்த கடும் பெருங் 
கிழவரும் காயகற்பந்தேடி நெஞ்சு புண்ணாகின்றனர் ; குரங் 
குறுப்புக்களைக் கீறியெடுத்தும் உடம்பில் ஒட்டுப் போட் 
டாவது உயிர்வாழ விரும்புகின்றனர் . இவ்விதம் இச்சையானது 
ஒன்றைவிட்டொன்று பற்றி நெய்வார்த்த நெருப்புப் போல 
மேலும் மேலும் ஓங்கி வளர்வதையும் , நிலைத்த இன்பம் எதுவு 
மின்றிக் கடும்புயல் அலைபோலக் கொந்தளித்து நிற்பதையுங் 
கண்டு மக்கள் மயங்குகின்றனர் . 

இனி , இந்த அறிவையும் , இச்சையையும் அடிப்படையாகக் 
கொண்டு அவர்கள் இயற்றும் செயல்களோ , மக்களுக்குள் ஓயாத 
பொறாமைப் போட்டிகளையும் , சண்டை சச்சரவுகளையும் உண்டு 
பண்ணுவதோடு , உலகெங்கும் குழப்பங்களையும் இடையிடையே 
பெரும்போர்களையும் சிவபெருமானுடைய சம்மார தாண்டவங் 
களையும் , காளியம்மையின் மயானக்கூத்துக்களையும் விளைப்பதைத் 
தவிற , வேறு நிலையான இன்பவாழ்க்கையைப் பயக்காமல் மனித 
வர்க்கத்தையே திணறவைக்கின்றன. 

. 

ஆகவே இந்த உலகில் 
“ துன்பமே எந்நாளும் இன்பமில்லை ” என்று எவரும் ஏங்கக்கூடிய 
நிலைமையே இன்று எங்கும் காணப்படுகின்றது . இதற்கு நிவிருத்தி 
உண்டோ என்ற ஐயமும் இருந்து வருகின்றது . 

ஆனால் ஆசையோ அளவற்றது , ஐசுவரியங்களோ அளவுக் 
கடங்கியவை . 

அளவுக்குட்பட்ட பொருளொன்றை அளவற்ற 
கைகள் பற்றுவதானால் , அங்கு கலகம் விளையாமல் வேறு என்ன 
விளையக்கூடும் ? இந்த உண்மையை மனிதர் இன்னும் அறிகின் 
றிலர் . எல்லையற்றது பரம்பொருள் ஒன்றே ; “ அறுப்பு மிகுதி ,, 
வேலையாட்களோ கொஞ்சம் , ” என்று இயேசுநாதர் அருளியபடி 
அப்பரம்பொருளைத் தேடுபவர் இன்று மிகச் சிலரேயாயினும் , 
அதனிடத்திலேயே அனைவரும் நிறைவும் , நிலைத்த இன்பமும் 
பெறமுடியும் . பானைத் தண்ணீரைப் பல்பேர் வாரினால் ஒருவருக் 
தம் நிறைவுண்டாகாது . கடல் நீரை எத்தனைபேர் முகந் தாலும் 
அனைவருக்கும் அது ஈடுகொடுக்கும் . அத்தகையனவே 
தாட்டமும் பரம்பொருட்தேட்டமும் . இந்த உண்மையை 


உலக 


21 


ஆன்ம 


- 


உணர்ந்து , தன்னை விரும்பி வழிபடுவோருக்குத் தன் அருட் 
காட்சியைக் கொடுக்கும்பொருட்டு - கோ -இறைவன் உறையும் . 
இல் - இடங்களே கோயில்களும் , ஆலயங்களுமாம் . மனிதனுக்கு 

உணவளிக்க அமைக்கப்பட்ட இந்த ஆலயங்கள் அனை 
ற்றிலும் மனிதனுடைய அறிவு , இச்சை , செயல் மூன்றுக்கும் 
உணவளிக்கும்படி மூவகை முறைகள் கையாளப்படும் . 
ஆலய அமைப்பு முறை , ஆராதனைமுறை , தரிசனமுறை 
பனவாம் . 

அவற்றுள் ; 


அவை 
என் 


அதன் 


பல 


OL 


கள் 


( 1 ) ஆலயக் கட்டங்கள் , 

அங்கங்கள் , 
மண்டபங்கள் , பிராகாரங்கள் முதலியனவும் , அங்குள்ள விக்கிர 
கங்கள் , அவற்றிற்கேற்பட்ட இடங்கள் , யந்திரங்கள் , பிரதிஷ்டை 

முதலியனவும் , அமைக்கப்பட்டிருக்கும் விதம் ஆலய 
அமைப்பு முறையாகும் . 

( 2 ) அர்ச்சகர் , பட்டர் , குருக்கள் முதலியோர் அங்கு 
பூஜை இயற்றும் முறை ஆராதனை முறையாம் . 


( 3 ) அடியார் சென்று வழிபடும் முறையெல்லாம் தரிசன 
முறையென்னப்படும் . 


இந்த மூன்று முறைகளும் தனித்தனியே , அறிகுறிப் 
பொருள் , அருள்நெறிப் பொருள் , அனுபவப் பொருள் என 
மூவகைப் பொருள்களைக் கொடுக்கும் . அறிகுறிப் பொருள் - 
அடியாருடைய அறிவைப் பெருக்குவது ; அருள் நெறிப் பொருள் - 
அடியாருடைய இச்சையைப் 

பண்படுத்துவது ; 
பொருள் - அடியாருக்கு மன அமைதியையும் , சாந்தியையும் , ஆன் 
முன்னேற்றத்தையும் அளிப்ப 

பது . 


அனுபவப் 

ன்ம 


LD 


இக்கூற்றுக்கள் இன்று பலராலும் நம்பக்கூடியவையன்று ; 
திரும்பக்கூறின் நகைப்புக்கிடமாகவும் முடியும் . ஏனெனில் , 
நம்மில் இன்று நாள்தோறும் ஆலயஞ் செல்பவரும் இருக்கின் 
றனர் ; வெள்ளி செவ்வாய் போன்ற கிழமைகளில் விரதமாகத் 
தவறாது செல்வோரும் இருக்கின்றனர் ; மற்றும் அவகாசமுள்ள 
போதெல்லாம் ஆலயஞ் செல்பவருமிருக்கின்றனர் . அவர் பெரும் . 


22 


குறுகிய 


பாலாரிடம் இன்று அதிகமும் மூடக்கொள்கைகளும் , மூட 
நம்பிக்கைகளும் , சமயச்சண்டைகளும் , பூசல்களும் , 
மனப்பான்மைகளுமே காணப்படுவதைத் தவிற வேறு விசேஷ . 
மான அறிவோ , அன்போ ஒளிவீசிக் காணப்படுவதில்லை ; அன்றிக் 
காமம் , குரோதம் , லோபம் , மோகம் , மதம் , மாற்சரிம் என்ற 
இத்தீயகுணங்களில் குறைவு பட்டவராய் , ஒழுக்கத்திலோ , மன - 
அமைதியிலோ உயர்ந்தோராகவும் அன்னோர் காணப்படுவதில்லை .. 
மதப்பத்தர் மதப்பித்தர் போலவே திரிகின்றனர் . அதனாலேயே 
ஆலயவழிபாட்டை உயர்த்திப் பேசுவது இன்று நகைப்புக்கிடமா 
கும் என்று கூறப்பட்டது . ஆனால் அது ஆலயங்களின் குற்ற 
மாகாது . “ நன்மையும் தீமையும் தான் தர வருமே ” என்பது 
பெரியோர் கண்ட உண்மை . எந்த ஏற்பாடும் கையாள்பவரைப் 
பொறுத்து நன்மைக்கும் உதவும் , தீமைக்கும் உதவும் . வல்லவன் 
நல்லவனாயின் நஞ்சையும் அமுதாக்கிவிடுவான் . தீயவனாயின் அமிர் 
தத்தையும் கொடிய நஞ்சாக்கிவிடுவான் . வெடிமருந்து மலையைத் 
தகர்க்கவும் செய்யும் , மக்களைத் தகிக்கவுஞ் செய்யும் . பனை நீர் 
உடலை வளர்க்கும் , வெல்லத்தையும் கொடுக்கும் ; மனத்தை 
மயக்கும் , கள்ளையுங் கொடுக்கும் . இவ்வுண்மையே , நன்மையும் , 
தீமையும் அவரவர் தரவரும் என்று கூறப்படுவது . ஆலயங்களி - 
லும் இவ்விதம் நேரிடக்கூடிய பலாபலன்களை உன்னியே 
அனுபூதிமானாகிய அப்ப மூர்த்திகள் , 

“ விறகில் தீயினன் , பாலிற் படுநெய்போல் , 
மறைய நின்றுளன் மா மணிச் சோதியான் ; 
உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் 

முறுக வாங்கிக் கடைய முன் நிற்குமே . ” 
என்ற அறிவுரையை அருளிச்செய்தனர் . அதாவது , அன்பை 
மத்தென்னும் கடைகோலாக நட்டு , அதில் அறிவாகிய கயிற்றைச் 
சுற்றி , முறுக வாங்கி , அதாவது விடா முயற்சியுடனும் , ஊக்கத் 
துடனும் , கடைந்தா லன்றி இறைவன் காணப்படான் , அவனா 
லாகும் பேரின்பமும் எய்தப்பெறாது என்று தெளிவாகக் கூறு . 
கின்றனர் . உணர்வின்றிய உறவு மூடபக்தி , உறவின்றிய உறவு 
வெறும் வறட்டறிவு ; அதுபால் கொடாது . ஆனால் இன்று 
ஆலயஞ் செல்வோரிற் பெரும்பாலர் , வியாபார முறையில் 
இறைவனோடு பேரஞ்செய்யச் செல்கின்றாரேயொழிய , உண்மை 


23 


அன்போடோ பகுத்தறிவோடோ இறைவனை வழிபடச் 
செல்கின்றார் என்று உறுதியாகச் சொல்லுதல் இயலாது . அவர் 
கள் சிற்றின்பங்கருதிப் பணந்தேடியும் , சுகந்தேடியும் , பெண்டு 
பிள்ளைகளைப்பெரி துந்தேடியும் இறைவனை வேண்டிக் கொள்வதைத் 
தவிற , 
“ அம்மையே , அப்பா ஆதிபகவனே நாங்கள் 
வேண்டத்தக் கதறிவோய் நீ , வேண்டமுழுதுந் தருவோய் நீ 
வேண்டும் நீ யாது அருள் செய்தாய் , யாமும் அதுவே வேண்டினல்லால் 
வேண்டும் அயன்மாற்கு அரியோய் நீ , வேண்டி எம்மைப் பணிகொண்டாய் 
வேண்டும்பரிசொன் றுண்டென்னில் , அதுவும் உந்தன் விருப்பன்றே . ” 
என்ற 

உண்மையன்போடு பிரார்த்திப்பவர் எத்தனை பேர் 
இருப்பர் என்பதை அவரவர் நெஞ்சிற் கைவைத்து ஆராய்ந்தால் 
அறிவர் . அதற்குத் தகவே அவர்கள் அடையும் பலனும் இருக் 
கின்றது . அவர்கள் வழிபாடு , குளிக்கப்போய்ச் சேறு பூசிக் . 
கொள்வது போன்றது . சமயத் தொண்டில் ஒப்பற்றவரும் , 
சைவப் பழமுமாகிய யாழ்பாணமுனிவர் , ஆறுமுகநாவலர் இக் 
குறைபாடுகளைக் கண்டே , தம் பாலபாடத்தில் , “ கடவுளுடைய 
குணங்களையும் , மகிமைகளையும் , அவரை வழிபடும் முறைமை 
யையும் , அவ்வழிபாட்டாலே பெறப்படும் பயனையும் அறியாதவர் , 
கடவுளை வழிபட்டு உய்வதெப்படி ? அவர் களுக்கு தேவாலய 
முதலியவைகளினாலே பயன் யாது ? " என்று ஒளிப்பு மறைப் 
பின்றியும் , மழுப்புதல் சிறிதுமின்றியும் உண்மையுரைக்கின்றனர் . 
ஆனால் பலர் “ முறையோ தவறோ பதக்குக் குடித்தால் உழக்குத் 
தங்காதா 

என்று எண் ஓலுகின்றனர் . பதக்கும் ஆமணக் 
கெண்ணையாயிருந்தால் உயிருக்கே ஆபத்தென்பதை அவர் றி - 
கின் றனர் . 


ம 


எல்லா உயிர்களுக்கும் அவாவே துன்பகா ரணம் , அன்பே 
இன்பகாரணம் ; இது அனுபவத்தில் எளிதாக அறியக்கூடிய 
தொன்று . ஆகவே தொண்டரிடம் நாளுக்கு நாள் அவா குறுகு 
தலும் , அன்பு பெருகுதலும் ஏற்படும்போது , உண்மை வழிபாட் 
டின் பயன் அங்கு உணரப்படும் . அவரிடம் துறவும் , தொண்டும் , 
மகிழ்ச்சியும் , சாந்தமும் ,அஞ்சாமையும் , வளர்ந்து வராதபோது அவ 
ருடைய வழிபாடு குறைபாடுடையதென்று அறியத்தக்கது , அவர் 


24 


ஆலய வழிபாட்டால் சிவத்தன்மையைப் பெறாது சீவத்தன்மை - 
யைப் பெருக்குபவராவர் . வழிபாடு என்ற சொல் இன்று தொழு - 
தல் என்ற பொருளிலேயே பெரும்பாலும் வழங்கப்படுகின்றது ; 
காட்டிய வழியில் பின்பற்றி நடத்தலே வழிபடுதல் எனப் 
படுவது . அதனால் ஆலயங்கள் தூலமாயும் , சூக்குமமாயும் காட்டும் 
வழிகளில் நடப்பதே , அவற்றைப் பின்பற்றி ஒழுகுவதே உண்மை 
வழிபாடு என்ற பெயர் பெறுவது . மற்றது வெறும் போலி வழி 
பாடாம் , பலனும் போலியாகவே இருக்கும் . 


பாடம் 4 


பணம் பத்துக் குணஞ் செய்யும் 


அவரவர் 


அரசர் ரண்மனை அமைப்பர் ; செல்வம் மிகுந்தவர் 
மெத்தை வீடமைப்பர் ; ஏழைகள் குடிசைகளைக் கட்டி வாழ்வர் ; 
உலக இயற்கை - எல்லாம் 

கைப்பொருளைப் 
பொருத்தது . இறைவனுடைய ஆலயங்களும் , இம்மாதிரியே 
திருப்பணி செய்வோர் திரவியத்தைப் பொருத்துப் பெரிதும் 
சிறிதுமாக அமைகின்றன . மூலஸ்தானம் மாத்திரமுள்ள சிறு 
கோவில் முதல் திருவரங்கம் போன்ற ஏழு மதிற் கோவில் வரை 
பலவகைப்பட்ட ஆலயங்கள் பொருள்வளத்திற்கேற்றபடி நம் 
நாட்டில் அமைந் திருப்பது யாவரும் அறிந்தது . அவற்றுள் மிகச் 
சிறிய ஆலயங்களில் அறிகுறிப்பொருள்கள் எளிதில் விளங்க 
மாட்டா ; அவற்றை வலிந்து பொருள்கொள்ளவேண்டும் . மிகப் 
பெரிய ஆலயங்களில் எல்லாப் பொருள்களும் மிக விரிவாயிருப்ப 
தால் அவை நம் போன்றாருக்கு மனக்குழப்பத்தை உண்டு . 
பண்ணும் ; அதனாலும் அறியவேண்டியவை எளிதில் விளங்காமற் 
போகும் . இன்றியமையாதனவற்றை எளிதில் விளக்கக்கூடியதான 
நடுத்தர ஆலயமொன்று கீழே காட்டப்பட்டிருக்கின்றது . 
முன்னுரையிற் சொல்லப்பட்ட திருவிலஞ்சிக் குமாரர் கோவிலில் 
முருகன் சன்னிதி நீங்கலாக மற்றவற்றைக் கொண்டது ; இலஞ்சிக் 
குலசேகரநாதர்கோவிலை அளந்தெடுத்து வரையப்பட்டது . அன்றி , 
மனித உருவத்தோடு பொருந்துவதற்காக மனம்போல எழுதப் 
பட்டதல்ல . 


25 


நமது ஆலயங்கள் பெரியவையாயினும் சிறியவையாயினும் , 
அவற்றின் அமைப்புமுறை திருப்பணி செய்வோர் விருப்பத்தைப் 
பொறுத்ததல்ல . யோகப்பயிற்சியால் நெற்றிக்கண்பார்வை 
பெற்ற ஞானியர் விதித்திருக்கும் ஆகம நூல்களை அடிப்படை 
யாகக் 

கொண்டே அந்த ஆலயங்கள் அமைக்கப்படுவன . 
அங்குள்ள விக்கிரகங்களும் வகுக்கப்படுவன . 

அம்மூர்த்தி - 
களும் பிரதிஷ்டிக்கப்படுவன. அல்லா தவை சாஸ்திரவிரோத 
மாகக் கருதப்பட்டு வழிபாட்டுக்கு ஏற்றவையாகா . இனிக் 
கூறப்போகும் 

ஆலய 

உண்மைகள் பண்டைப் பெருமக்கள் 
பலராலும் அறியப்பட்டிருந்தன . காரணம் யாதெனில் , ஆலயங் 
களில் ஆராதனை இயற்றும் அர்ச்சகர் , பட்டர் , குருக்கள் முதலி . 
யோர் முற்காலங்களில் முறைப்படி சமய , விசேஷ , நிர்வாண 
தீக்ஷைகளும் , ஆசாரியாபிஷேகமும் பெற்று , சரியை , கிரியை , 
யோகபா தங்களில் ஈடுபட்டிருந்தனர் . அவருள் யோக முதிர்ச்சி - 
யால் நெற்றிக்கண்பார்வை பெற்றிருந்த சிலர் , பலர் , தாம் 
கற்றும் , கேட்டும் , கண்கூடாகக் கண்டும் அறிந்திருந்த அனேக 
வி ஆலய உண்மைகளைப் 

பக்குவமுடையோருக்குப் 
போதித்து வந்தனர் . ஆலய சம்பந்தமில்லாத வேறுபல முனிவர் 
களும் , சித்தர்களும் , யோகப்பயிற்ச்சியிலும் , ஆராச்சியிலும் சித்தி 
பெற்று அவர் இயற்றிய ஆகம நூல்களால் அவ்வுண்மைகளை 
உறுதிப்படுத்தி வந்தனர் ; அவரைப் பின் பற்றிய மக்களும் அவர் 
உபதேசங்களையேற்று அறிவிலும் ஒழுக்கத்திலும் ஓங்கியிருந்தனர் . 
இந்த உட்பொருள்கள் யோகாப்பியாசத்தால் இன்றும் எவர்க்கும் 
தணிக்கை பண்ணக் கூடியனவாம் . மக்களுக்கு நெற்றிக் கண் 
திறக்கா தவரை பொருள்களின் பூரண அறிவு புலப்படாது. இதனை 
அடிக்கடி நினைப் பூட்டுவதற்காகவே நாம் நாள் தோறும் நெற்றி - 
யில் பொட்டிடுவது , வெறும் முக அழகிற்காக மாத்திரமல்ல . 
ஒன்றன் உள்ளும் புறமும் காணமாட்டா தவருக்கு அதன் முழு 
இயல்பும் புலப்படுவ தெங்ஙனம் ? புற இயல்பு ஊனக்கண்ணாலும் , 
அக இயல்பு நெற்றிக் கண்ணாலும் அறியப்படுவனவாம் . 


தமான 


இனி , அநேகமான வீடுகளில் முதியோர் , இளையோர் , 
குழந்தைகள் என்ற மூன்று பருவத்து மக்கள் காணப்படுவர் ; 
அவர் வயிற்றுக்குப் பொருந்தும் படியாக அங்கு உணவுப்பொருள் - 

4 


26 


களும் மூவகையாகத் தயாரிக்கப்படும் . அம்மாதிரியே மக்களுக்கு 
ஆன்ம உணவளிக்க ஏற்பட்டுள்ள உலக மதங்களிலும் , குழந்தை 
ஆன்மாக்களுக்குக்குறியீடுகள் , உருவங்கள் , கிரியைகள் , தேர்த்திரு 
விழாக்கள் , பொருளீட்ட நூல்கள் , இன்ப நூல்கள் முதலியனவும் ; 
இளங்காளையருக்குப் புராணவரலாறுகளும் , அற நூல்களும் ; 
ஆன்மவளர்ச்சியில் முதியோராயுள்ளவருக்குத் தத்துவ முறை 
களும் , யோகமுறைகளும் , அனுபூதிநெறிகளும் 

அமைக்கப் 
பட்டுள்ளன . அது காரணமாகவே , வேதாந்த சித்தாந்த உண்மை - 
கள் 

பக்குவமுடையோர்க்கன்றி போதிக்கப்படலாகாதென்ற 
கட்டுப்பாடு வற்புறுத்தப் பட்டது . 

ஒவ்வாத 
உணவை உண்பதால் நன்மை ஒன்றும் ஏற்படா ததோடு , உண்ப 
வருக்குத் தீமையும் வந்தெய்து மென்பதை நம் முன்னோர்கள் நன் - 
கறிந்தே மேலான தத்துவ முறைகளை மறைவாக வைத்திருந்தனர் . 
ஆன்மவயதும் , உடம்பு வயதும் வேறு வேறாம் . ஞானசம்பந்தர் , 
மெய்கண்டதேவர் முதலியோர் உடம்பிற் சிறியோராயினும் , பரி - 
பக்குவத்தில் முதியோருக்கும் மேற்பட்ட தொண்டு கிழவர்கள் 
என்பது யாவரும் அறிந்தது . 


வயிற்றுக்கு 


க 


மேற்சொன்ன உண்மைகளை அடிப்படையாகக் கொண்டே , 
பண்டு பேரும் , புகழும் , உன்ன தப்பண்பாடும் பெற்றிருந்த 
எகிப்தியர் , கிரேக்கர் , ரோமர் போன்ற பல மக்களுக்குள்ளும் 
இந்து மதத்தைப் போன்று , புராணங்கள் , கதைகள் , கிரியைகள் 
கலந்துள்ள தான , வெவ்வேறு சமயங்கள் நிலவியிருந்தன 
அவற்றைக் கடைப்பிடித்து , ஒழுக்கத்தால் பண்படைந்தவருக்கு , 
அக்கதைகள் கிரியைகளின் அந்தரங்கங்களும் , உபயோகங் 
களும் தனிப்பட உபதேசிக்கப்பட்டன ; அவற்றை உள்ளடக்கிய 
தத்துவமுறைகளும் இயற்கை நியதிகளும் அங்கு விளக்கப் 
பட்டன . அவை குப்தவித்தை கீழ்ப்படி ( Lesser Mysteries ) 
மேற்படி ( Greater Mysteries ) என இருவகையாகப் பிரிக்கப் - 
பட்டிருந்தன . இந்த அந்தரங்க உபதேசத்தாலாகும் அறிவு , 

காலத்து அணுக் குண்டு போலத் தீயோர் கையில் 
கருத்தொழிலுக்குப் பயன் படக்கூடியவையாகையால் , 
ஆலயங்களின் அடியிற் கட்டப்பட்ட கல்லறைகளிலும் , மனிதன் 
கண்டறியாத மலைக்குகைகளிலும் பிரமிட்டுகள் ( Pyramids)) 


க் 


அவை 


27 


போன்ற பெரிய அரண்களிலும் பக்குவமுடையோருக்கு மாத்திர 

திரம் 
படிப்பிக்கப்பட்டன . நிலம் , நீர் , தீ , காற்று , ஆகாயம் , சந்திரன் , 
சூரியன் இவற்றைப்பற்றிய இயற்கை நியதிகள் , அண்ட உற்பத்தி , 
சப்தஉலக உண்மைகள் , சூட்சும உடம்புகள் , எண்ண உருவங்கள் , 
மந்திரசக்திகள் , அவற்றைக் கொண்டு நினைத்தது முடிக்கும் 
தியானமுறைகள் , மரணத்தின் பின் மனிதர் நிலை , அங்கு இன்ப 
வாழ்க்கைக்குரிய சாதனங்கள் , நல்வினைத் தீவினைப்பலன்வரும் 
வழிகள் , மறுபிறப்பின் முறைகள் , இறந்தாரோடு தொடர்பு 
கொள்ளும் ஏற்பாடுகள் இவையெல்லாம் வித்தகச் சித்தர்களால் 
கற்பனா உருவங்கள் மூலம் விளக்கப்பட்டன . காலக்கிரமத்தில் 
சித்தரும் முத்தரும் அந் நாடுகளில் நின்றும் அகன்று விடவே , பின் 
வந்த மக்கள் நேர் அனுபவமில்லாமையினால் மூடக் கொள்கையர் 
ஆகவும் , அம்மதங்கள் சீர்குலைந்து , வழக்கொழிந்து இன்று 
இறந்துபட்டன . இந்து மதம் ஒன்றே இன்றும் ஒருவாறு உயிர்த் 
திருக்கின்றது ; ஆனால் பெரிதும் பெருமையிழந்து நிற்கின்றது . 
அதன் எதிர்காலநிலை இன்றைய இளைஞரைப் பொறுத்தது . 

மக்களுக்குள் அன்பையும் , அறிவையும் , அழகையும் , 
ஒற்றுமையையும் விளைவிக்காத மதம் வெறியர் கொண்ட மதமே - 
யன்றி சன்மார்க்கமல்ல . சமயமென்பது சண்டை சச்சரவுக் 
காகவோ , வயிற்றுப்பிழைப்புக்காகவோ , வீண்வா தத்திற்கும் , 
பெருமைக்குமாகவோ அமைந்த ஒரு ஏற்பாடல்ல . மதத்திற்கு 
மற்றொரு பெயர் மார்க்கம் , நெறி என்பது ; அதாவது மக்களைப் 
பேரின்பத்திற்கு நடத்தும் ஒரு வழி என்பதே அதன் பொருள் . 
ஒவ்வொரு மதமும் அதன் மக்களை இன்ப வாழ்க்கையிற் செலுத்த 
ஏற்பட்ட ஒரு பாதையாகும் . அதன் கொள்கைகளைப் பகுத்தறி - 
வுடன் கற்றறிந்து , ஆதிப்பெரியாருக்குப் பின் வந்த சுயநலக்காரர் 
அங்கு புகுத்திய கருத்துக்களைக் களைந்து , " ஒன்றே குலமும் , ஒரு - 
வனே தேவனும் என்ற அடிப்படை உண்மையை உணர்ந்து , தம் 
ஒழுக்கத்தால் உலக ஒற்றுமைக்கு உழைப்பாராயின் , அந்த மதம் 
செழிப்புற்று வளர்ந்து ஒளி வீசும் . அல்லாது மூடக் கொள்கை 
களாகவும், பொருளற்ற சடங்குகளாகவும் வெறும் வாய் ஞானமாக - 
வும் , உள்ளொன்று புறமொன்றாக ஒழுக்கத்தோடொட்டாமலும் 
நின்று விடுமாயின் , அது அறிவுடையோர் நகைப்புக்கிடமாகி 
நாளாவட்டத்தில் அழுகிக் கெட்டுவிடும் . 


28 


" கற்க கசடறக் கற்பவை , கற்றபின் 

நிற்க அதற்குத் தக . 
என்பது சமயங்களுக்கும் பொருந்தும் பொய்யாமொழி . அவ - 
னவன் அனுபூதி பெறுவதே சமயங்களின் முதல் நோக்கமும் 
முக்கிய நோக்கமுமாகும் . அன்றித் தத்தம் கண்களிலுள்ள 
தூசியைத் துடைக்க முயலாது , இன்று காணப்படுவது போன்று 
பிற மதங்களைத் தூற்றுதலும் , பிற மக்களை மதமாற்றஞ் செய்ய 
முயலுதலுமன்று சமயங்களின் நோக்கங்கள் . 


பாடம் 5 


அண்டத்திலுள்ளது பிண்டத்தில் 


அணு முதல் அண்டம் வரையுள்ள யாவுமே உயிருள்ளன 
என்பது இந்துமதக் கொள்கை . அவ்விந்துமதத்தவர் உயிரானது 
உலோகங்களில் உறங்குகின்றதென்பர் , தாவரங்களில் 

கனவு 
காண்கின்றதென்பர் , விலங்குகளில் நனவு காண்கின்றதென்பர் , 
மக்கள் தேவரிடத்து அது விழிப்புடன் பகுத்தறிவும் உடைய - 
தென்பர் , முத்தான்மாக்களிடத்தும் , இறைவனிடத்தும் அது சாத் , 
சித் , ஆனந்தமாக இடைவிடாது விளங்கி நிற்குமென்பர் ,. 
வுண்மையைச் சமீபகாலம் வரை மேல்நாட்டு விஞ்ஞான 
திரிகள் ஏளனமாகக் கருதி வந்தனர் . விலங்குகளும் , மக்களும் 
மாத்திரமே உயிருடையன வென்றும் மற்றப்பிரபஞ்சப்பொருள் 
களெல்லாம் உயிரற்றவை யென்றும் அவர் முடிவு கட்டியிருந்தனர் . 
பின்னர் , நம் நாட்டுப் பெரியார் ஜகதீச சந்திரவசு என்பவர் 
அரும்பெரும்பாடுபட்டுக் கண்டுபிடித்த கருவிகள் மூலம் உலோ 
கங்களும் , தாவரங்களும் புறவுலகத்தாக்குதல்களுக்கு மக்கள் 
போன்றே ஈடுபடுவதைக் கண்டபோது , மேற் சொன்ன இந்துமதக் 
கூற்றை அவர்கள் ஒருவாறு ஒப்புகின்றனர் . 


சாஸ் 


உலோகங்களும் , தாவரங்களும் மக்கள் அன்போடு தடவிக் 
கொடுக்கும் போது மகிழ்ச்சியடைவதும் , அடிக்கும் போதும் , 
ஒடிக்கும் போதும் துன்பமடைவதும் , கள் , கஞ்சா , புகையிலை 
முதலியவற்றால் மயக்கமடைவதும் , இளைப்பாறுதற்கு இரவு நே 

நேரங் 


29 


நன்கு 


களில் உறங்குவதும் ,இம் மாதிரியே மனிதர் போன்று பல உணர்ச்சி 
களையும் காட்டுவது அக்கருவிகளால் 

புலப்படுத்தப் 
படுகின்றது . மேலும் அணுவைப்பற்றிய இன்றைய மேநாட்டு 
ஆராய்ச்சியிலிருந்து “ அண்டத்திலுள்ளது பிண்டத்தில் என்ற 
உண்மையையும் அவர்கள் பூரணமாய் ஏற்றுக் கொள்கின்றனர் . 


ஜீன்ஸ் , ரூதர்போர்டு முதலிய விஞ்ஞான மேதையர் ஒவ்வொரு 
அணுவும் ஒரு குட்டிச் சூரிய மண்டலமென்றே கூறுகின்றனர் . 
கடுகினும் பல கோடிப்பங்கு நுணுகிய தான அளவையுடையதாம் 
அணு என்பது , பத்துக் கோடி அணுக்களை வரிசையாக அடுக்கி 
னால் , ஒரு அங்குல நீளத்திற்கு மேற் போகாதென்கின்றனர் . அது 
அவர்கள் கண்ணுக்கோ கருவிகளுக்கோ இன்று புலப்படலில்லை . 
யாயினும் , அது செய்யும் வேலைகளிலிருந்து அதன் தன்மையை 
ஒருவாறு தீர்மானிக்கின்றனர் . அவர்கள் கூறுவதிலிருந்து , ஒவ் 
வொரு அணுவிலும் நடுவில் சூரியன் போன்று நியுக்கினியஸ் 
என்ற அணுக்கரு ஒன்றும் , அதனால் வசீகரிக்கப்பட்டு அதனைச் 
ற்றி ஓய்வின்றிச் சுழன்று கொண்டிருப்பனவாய் , ஆண்மின்னுரு 
( எல்கடரான் ), பெண்மின்னுரு ( ப்ரோட்டான் , ) அலியுரு 
( நியுட்ரான் ) என்ற பலவகையான கிரகங்கள் போன்றவையும் 
காணப்படுகின்றன வென்றும் அம்மேதையர் கூறுகின்றனர் . 
சிலந்திப் பூச்சி தன் வலைக் கூட்டின் நடுமையத்தில் வீற்றிருப்பது 
போல ஒவ்வொரு அணுவின் மையத்திலும் அதன் கரு வீற்றிருக் 
கிறது ; சூரியனைச் சுற்றி மற்றக் கிரகங்கள் ஓடிவருவதுபோல , 
கருவைச் சுற்றி மின்னுருக்கள் ஓடிவருகின்றன , என்று அணு 
வின் சிற்பத்தைப்பற்றி ரூதர் போர்டு என்ற பெரியார் கூறுகின்ற 


னர் . 


நாட்டுப் 


இந்த உண்மைகளை யெல்லாம் , யோகப் பயிற்சியால் திறக்கப் 
பட்ட நெற்றிக்கண் பார்வையால் பண்டே கண்டறிந்துள்ள நம் 

பழங்காலப் பெரியார் , சிற்றறிவுடைய நம்போன்ற 
சாதாரண மக்கள் பொருட்டு அணுவின் உருவத்தை ஆனந்தக் 
கூத்தனாகும் நடராஜர் வடிவத்திலும் , ஆண் அணு , பெண் அணுக் 
கள் ( Positive and Negative atoms ) தம்முள் திருமணஞ்செய்து 
கொள்ளும் முறைமையைச் சிவலிங்க வடிவத்திலும் , அண்ட . 


80 


பிண்டங்களிலுள்ள உண்மைகளையும் , தத்துவங்களையும் , ஆலய 
அமைப்பிலும் ஆக்கிவைத்திருப்பதாக அறிஞர் கூறுகின்றனர் . 
அவற்றைப்பற்றிய குறிப்புகளை மேலே காண்க . 

பரிணாம முறை 
எனப்படும் விகாசமுறை ( Evolution ) யின் இயற்கையான முற் 
போக்கில் இன்னும் சிறிது காலத்தில் இவை யாவும் இன்றைய 
மேனாட்டு மேதையர் பலருக்கும் விளங்குமாயினும் , இன்று அந்த 
உண்மைகள் யாவும் இலைமறை காய்போல நம் ஆலயங்களில் 
புதைந்து கிடக்கின்றன ; அவற்றை விளக்குவாரும் இக்காலத்தில் 
அருகராயினர் . அது காரணமாகவே ஆலயங்களைப் பற்றிய பல 
தப்பபிப்பிராயங்கள் இன்று தலையெடுத்து , ஆக்க வேலையை விட்டு 
அழிப்புவேலையில் 

இறங்கியிருக்கின்றன என்னலாம் . 


அவை 


அணுமுதல் அண்டம்வரையுள்ள 

அண்டம்வரையுள்ள யாவற்றையும் விளக்க 
வல்லவர் பூரண மக்களாகிய முத்தான் மாக்களே ; ஒழுக்கத்தின் 
உயர்வால் தகுதியுடையோரென்று அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட 
பக்குவான் மாக்களே அவற்றை ஐயந்திரிபற அறியவும் , அனுபூதி 
மூலமாகக் காணவும் , உலக நன்மைக்காக உபயோகிக்கவும் வல்ல - 
வர் . - ஆயினும் , சாதாரண மக்களாகிய நாமும் மிக நுண்ணிய - 
தாகிய அணுவையும் , மிக வண்ணமுடைய அண்டத்தையும் விடுத்து , 
இடையிலுள்ள மனிதன் , உலகம் முதலியவற்றைப் பற்றியாவது 
ஆலயங்கள் கூறும் உண்மைகளை ஒரு சிறிதேனும் ஆராய்ந்தறிவது 
நம் இன்ப வாழ்க்கைக்கு இன்றியமையா ததாகவுள்ளது . அந்தக் 
குறைந்த அளவு அறிவுமின்றி ஆலயந்தொழுவது அரிய பலன் 
எதையும் கொடுக்கா தாகையால் , அதனை இயன்றவரை சுருக்கமாக 
இனி ஆராய்வோம் . 


அவனை 


விளக்கும் 


முதலில் பிண்டம் என்பதனை மனிதனாக எடுத்துக்கொண்டு 
ஆலயங்கள் 

முறையை அறிவோம் . 
நம்மைப் பார்த்து ஒருவ்ன் , “ நீ யார் ” என்று கேட்பானா 
னால் , நான் பிச்சய்யா , பிள்ளைமார் , சிவப்பன் , செல்வன் , இலஞ்சி 
- யூரான் , இன்ன படித்தவன் , என் தவாறு விடையிறுப்போம் . 
கேட்டவனும் திருப்தியடைந்துகொள்வான் . ஆனால் அப்போது 
அறிவுடையான் ஒருவன் அருகே நிற்பானானால் , அவன் நகைத்து 
ஐயா . இவை 

எல்லாம் உன் உடம்பின் அறிகுறிகளன்றோ! 


31 


நீவிர் இவற்றிற்கு அப்பாற்பட்டு , இந்த உடம்பை ஆட்டிக்கொண் 
டிருக்கும் ஆன்மாவல்லவோ ! ” என்று அறிவுறுத்துவான் . 
நம்மில் அநேகர் நம் உடம்பையே நா மாகக் கருதுகின்றோம் , நாம் 
ஆன்மா என்ற அறிவு நமக்கு எளிதில் புலப்படுவதில்லை. மனித 
னுக்கும் , மனிதஉடம்புக்கும் உள்ள வேறுபாட்டை நம்மில் 
பெரும்பாலார் உணர்வதில்லை . இந்த மயக்கத்தை நீக்கி , “ மனிதன் 
உடம்பல்ல , குணங்களல்ல , அறிவுமல்ல , அவற்றிற்கெல்லாம் 
அப்பாற்பட்ட ஆன்மாவே அவன் , ” என்ற உண்மையை விளக்கு . 
வதே நம் ஆலயங்களின் முதல் நோக்கம் . 


“ ஸர்வஞானோத்தரம் " என்ற பெயரையுடைய புகழ்பெற்ற 
ஆகமமானது , ஆன்மாவின் இந்த வேறுபட்ட நிலைகளையும் , அவற் 
றின் காரணங்களையும் , 

“ பூதபரி ணாமத்தால் பூதான்மா ஆவன் , 
புகல் சத்தம் பொருந்தலின் அந்தரான்மா ஆவ்ன் , 
மேதகுதத் துவத்தால்தத் துவான்மா ஆவன் , 
விளம்புபிர கிருதிகுணந் தழீ இச்சுகதுக் கங்கள் 
தீதறவே புசித்தலினால் சீவான்மா ஆவன் , 
திகழ்தருமந் திரப்புணர்வார் மந்திரான்மா ஆவன் , 
யாதுமற விட்ட அவன் பரமான்மா ஆவன் , 

ஏகான்மாவே ஆறு திறனுமா யிருப்பன். ” (பாட்டு 59 ) 
என்று கூறுகின்றது . அதாவது , ஒருவன் தன் பூத உடம்பைத் 
( ஸ்தூல தேகத்தை ) தானாகக்கொண்டு , 

தானாக 
உணர்ந்து ஒழுகும்போது , அவன் பூதான் மா அல்லது தேகான்மா 
எனப்படுவன் ; * நால்வகை வாக்கை , அதாவது அவற்றிற்கு ஆதார 
மான தன் இச்சைகளையும் விருப்பு வெறுப்புக்களையும் தானாக 
ஒருவன் கொள்ளும்போது அவன் அந்தரான்மா ஆவன் ; பிருதிவி 
புருடதத்துவம் வரையு 

ஆன்மதத்துவங்களை , 
அதாவது , அவற்றை அறியுங் கருவியாகிய மனத்தையே தானாக 
ஒருவன் உணரும்போது அவன் தத்துவான்மா எனப்படுவன் ; 
மேற்சொன்ன யாவற்றையும் நான் 

நான் அடக்கியாளக்கூடியவன் 
என்ற உணர்வு ஒருவனுக்குப் பிறந்து , அதனால் , “ நான் பிரம்மம் ” 
--நால்வகை வாக்குகளாவன - பரா , பச்யந்தீ , மத்யமா , வைகரீ என்பதாம் , 


அதுவே 


ள்ள 


முதல் 


32 


அவன் 


என்ற ஆணவமுனைப்பு ஏற்படும்போது , அவன் முத்திக்கு 
இக்கத்தே முடிக்கும் முக்குண வசப்பட்ட சீவான்மா ஆவன் ; 
பின்னர் யான் எனதென்ற 

பசுநிலையை நீக்கவும் 
பேரின்ப வீட்டைப் பெறவும் விரும்பி மந்திரோபாசனையில் 
ஒன்றி நிற்கும்போது மந்திரான்மா எனப்படுவன் . முடிவில் 
அவன் , இறைவனோடு உடனாய் , இரண்டறக் கலந்து நிற்கும் 
நிலையில் , யாதுமறவிட்ட அவன் பரமான்மா ஆவன் . எனவே , 
ஒரே ஆன்மாவே அதன் அறிவு நிலையைப் பொறுத்தும் ,, அது 
சார்ந்து நிற்கும் பொருளைப் பொறுத்தும் பூதான்மா , அந்த 
ரான்மா , தத்துவான்மா , சீவான்மா , மந்திரான்மா , பரமான்மா 
என ஆறு பேதங்களாக விளங்கும் என்பது ஆகமக் கருத்து . 
ஆன்மாவின் இந்த ஆறு நிலைகளையும் அறிகுறியாக உணர்த்துவதே 
சிவாலயங்களிலுள்ள , 

1. முன் கோபுரம் ஸ்தூலலிங்கம் பூதான்மா 
2. மகாபலிபீடம் பத்திரலிங்கம் அந்தரான்மா 
3. கொடி மரம் துவஜலிங்கம் 

தத்துவான்மா 
4. மூலவர் 

சதாசிவ லிங்கம் 
5 . ஆன்ம லிங்கம் 

மந்திரான்மா 
6 பரவெளி 

அகண்ட லிங்கம் 
என்பனவாம் . 

தைத்திரீய உபநிஷத்திலும் , அதை யொட்டிய 
வேதாந்த பாஷ்யங்களிலும் இவ்வாறையும் , அன்னமய ஆத்மா, 
பிராணமய ஆத்மா , மனோமய ஆத்மா , விஞ்ஞானமய ஆத்மா, 
ஆனந்தமய ஆத்மா, பிரத்தியக் ஆத்மா என்பர் . உள்ளது 
ஒன்றை உரவோர் விள்ளுவர் பலவா , என்னுங் கூற்று மெய்ப் 
பொருளிற்குப் போலவே தோற்றப் பொருள்களுக்கும் 
பொருந்தும் . 


சீவான்மா 


ஆசாரியர் 


பரமானமா 


இனி , நம் ஆலயங்களில் , இந்துக்களுக்குள்ளே பண்டிதரும் 
பாமரரும் , இளையோரும் முதியோரும் , ஆண்களும் பெண்களும் 
யாவருமே எளிதில் அறிவதான சில உண்மைகள் காணக்கிடக் 
கின்றன . அவை யாவன : 


1. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் உயர் நிலையாயிருப்பது அதன் 
மூலஸ்தான மூர்த்தியாகிய 

கர்ப்பக்கிரக விக்கிரகம் . அந்தக் 


33 


கற்சிலைக்கு உயிரைக் கொடுத்து , அதை சான்னித்தியமுடைய 
மூர்த்தியாக்குவது அதன் அடியில் பிரதிஷ்டை செய்யப்பட் 
டிருக்கும் இயந்திரம் . யந்திரம் என்பது இன்று எஞ்ஜின் எனப் 
படும் . யந்திரமில்லாத வண்டி ஓடாததுபோல மூர்த்திக்குப் 
பிராணப் பிரதிஷ்டை செய்யப்படாத ஆலயம் ஆலயமாகாது ; 
அது பாழ்ங்கோயில் , வெறுங் கல்மடம் . அங்கு வேதாகம 
ஆரா தனையோ , வழிபாடோ நடைபெறுவதில்லை. 


2. இந்த மூலஸ்தான மூர்த்தியும் , ஆலயத்தின் வருவாய்க் 
குத் தக்கபடி ஒன்று முதல் எழுவரையுள்ள 

முதல் ஏழுவரையுள்ள ஆவரணங்கள் 
அல்லது பிராகாரங்களின் மதில்களால் சூழப்பட்டிருக்கும் . அவற் 
றின் மறைப்பினால் மூர்த்தியானது வெளியே நின்று பார்ப்ப 
வருக்கு விளங்குவதில்லை . 


3. ஆலயத்தின் உள்ளே சென்ற பின்பும் , மூர்த்தியானது 
மொத்தாகாரமாய் , ஒரு அற்புதச் சின்னமாகத் தென்படுமே 
தவிரத் துலாம்பரமாகக் காணப்படுவதில்லை . ஏனெனில் கர்ப்பக் 
கிரகம் இருட்டறையாய் இருப்பதோடு அங்குள்ள வாடா விளக்கு 
களும் மந்த ஒளியுள்ளனவாகவே காணப்படும் . அதனால் ,, 


4. ஆச்சாரியர் வந்து கர்ப்பூரச் சுடரை ஏற்றிக் காட்டும் - 
போதே அந்த மூர்த்தி சற்று விளக்கமாகத் தெரிய வரும் . இவை 
நான்கும் இன்றும் யாவரும் காணக்கூடிய 

உண்மைகளாம் . 
இவற்றுள் , முதலாவது , 


1. ஆலயத்தின் உயிர் நிலை மூலஸ்தான மூர்த்தி . 


ஆலயம் செல்வோர் வெகு தொலைவில் வரும் போதே அவ . 
ருக்கு முதன் முதல் காணப்படுவது கோவிலின் உயர்ந்த முன் 
கோ புரம் ; கண்டதும் உடனே அதனை வணங்குவர் . பின் ஆல 
யத்தை அடுத்து அதன் கிழக்கு வாயிலில் நின்று உள்ளே நோக் 
கும்போது , அங்கே தொலைவில் ஒரு இருண்ட அறையும் அதனுள் 
ஒரு ஏற்றிய கண்ணாடித் தாமரை விளக்கும் காணப்படும் , 

வேறு 
ஒன்றும் அங்கு புலப்படா விடினும் , உள்ளே ஒரு கல் உருவம் 

5 


5 


34 


இருப்பதாகப் பாவித்து அதனையும் வணங்குவர் . பின் , முறைப் 
படி அவர் உள்ளே செல்வர் . இந்தக் கோபுரங்கள் தேரடி 
முட்டுகளிலும் தெப்பக்குளங்களின் நடுவிலும் காணப்படுமா 
யினும் , அவற்றை யாரும் வணங்குவதில்லை . அம்மாதிரியே 
கல்லுருவங்களும் கண்டவிடங்களிலெல்லாம் காணப்படினும் , 
ஆலயத்தூண்களின் அழகிய சிலைகள் , சதா சேவை உருவங்கள் 
முதலியவற்றை அவர் வணங்குவதுமில்லை . ஆனால் ஆலயத்துள்ள 
இறை உருவங்களுக்கு அடியில் யந்திர ஸ்தாபனம் செய்யப்பட் 
டிருப்பதாலும் , ஆலயக் கோபுரங்கள் கும்பாபிஷேகம் செய்யப் 
பட்டிருப்பதாலும் , அவற்றை மாத்திரம் மக்கள் ஆண்டவன் 
சானித்திய சின்னங்களாகவும் அருட் கருவிகளாகவும் அறிந்து 
எங்கும் வணங்குவர் . யந்திரப் பிரதிஷ்டை யில்லாத விக்கிரகம் 
சக்தியுடைய மூர்த்தியாகாது ; எஞ்சின் 

எஞ்சின் இல்லாத மோட்டார் 
வண்டி போன்றது அது . 


உலக 


இனி , நமது ஆலயங்களின் உட்செல்லக் கூடாத அன்னிய 
மார்க்கத்தான் ஒருவன் ஆலயத்தின் புறத்தே நின்று , வெளி 
திலையும் கோபுரத்தையும் கண்டு , கோ புரத்தை நம்மவர் வணங்கு 
வ்தையும் கண்டு , இவையே இந்துக்கள் வணங்கும் கடவுள் என்று 
கொள்வானானால் நாம் அவனை மூடன் என்று கூறி நகையாடு . 
வோம் . அது போன்ற மடமையே தன்னுடைய உடம்பைத் 
தான் என்று ஒருவன் கொள்வதும் . 

அனுபவங்களில் 
ஆன் மாக்கள் லயித்து நின்று பாடம் படிக்க உதவி புரியும் 
கருவிகளே உடம்புகளாகிய நடமாடும் ஆ - லயங்கள் . அந்த 
உடம்புக்கு உயிர்நிலையாகிய ஆன்மா அங்கில்லா தபோது , அது 
வெறும் பாழ்ங் கோயிலாய்ப் பிணமென்று அழைக்கப் படுமே 
யொழிய, மனிதன் என்று அழைக்கப் படுவதில்லை; “ அவன் , 
அவள் என்று கூடச் சொல்லப்படா மல் “ அது ” என்றும் ,, 
" இன்னார் கிடக்கின்றார் " , எனப்படாமல் , “ இன்னார் சவம் 
கிடக்கின்றது , என்றுமே அது குறிப்பிடப்படும் . அதுவரை 
பொன்னேபோற் போற்றப் பட்ட அவ்வுடம்பும் , ஆன்மா நீங் 
கியவுடன் வேகம் வேகமாக மயானத்திற்குக் கொண்டு செல்லப் 
படுகின்றது . இங்ஙனம் ஆன்மா வேறு , உடம்பு வேறு , என்ற 
உண்மை மரண சமயத்தில் நன்கு அறியப்பட்டிருப்பினும் , மற்ற 


35 


உலக 


விவகார நேரங்களில் அது முற்றிலும் மறந்துவிடப்படுகின்றது . 
அதுவுமல்லாமல் , உடம்பையே நாமாகக் கொண்டு நம்முடைய 
ஒழுக்கத்தையும் விவகாரங்களையும் நாமெல்லோரும் 
அமைத்துக் கொள்கிறோம் . அந்த மயக்கம் காரணமாக , உடம் 
பிற்கு ஏற்பட்டிருக்கும் ஆண் பெண் பாகுபாடுகள் , நிறவேற்று . 
மைகள் , பெயர்கள் , ஜாதிகள் , சமயங்கள் , தொழில்கள் என்பன 
பற்றிய விருப்பு வெறுப்புக்களும் , அவற்றின் மூலம் ஓயாத 
போட்டிகளும் வேற்றுமைப் பிணக்குகளும் சண்டை சச்சரவு 
களும் உலகெங்கும் நிறைந்து கிடக்கின்றன . இந்த மயக்கம் நீங் 
கா தவரை உலகக் குழப்பம் ஒரு போதும் ஓயப்போவதில்லை. 
இந்த மயக்கத்தை நீக்கி , மனிதன் உடம்பல்ல , ஆன்மா என்ற 
உண்மையை இடை விடாது நமக்கு ஞாபகமூட்டி நிற்பதே ஆல 
யத்தின் முன்கோபுரமும் உள்ளிருக்கும் மூலஸ்தான மூர்த்தியும் 
அறிகுறியாகச் செய்து வரும் முதல் வேலை . 


பால 


அதனால் , அடியார் ஒவ்வொருவரும் ஆலய மதிலையும் கோ பு 
ரத்தையும் புறத்தே கண்டவுடனே , " நான் இந்த உடம்பல்ல , 
உள்ளிருக்கும் ஆன்மா ” , என்ற உண்மையை அறிவுறுத்திக் 
கொள்ளுதல் வேண்டும் . 

நமது நெடுங்கா 

வாசனைக்கு 
எதிரிடையான எண்ண மாகையால் உடனே மறந்து விடப்படும் . 
ஆயினும் , அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகருவது 
போன்று , இந்த நினைப்பு அடிக்கடி உண்டாகி உள்ளூர உள்ளூர , 
நான் ஆன்மா " , என்ற எண்ணம் எப்போதும் நிலைத்திருக்கும் . 
பிறரைக் காணும் போது , அவர்களையும் உடம்பாகக் கருதாமல் 
ஆன்மாவாகக் காணும் பெற்றியும் சிறிது சிறிதாக ஏற்படும் ; அப் 
போது அது பிற உயிர்களிடம் அன்பைப் பெருக்கித் தனக்கு 
உயர்ந்த 

மனநிம்மதியைக் கொடுப்பதற்குரிய ஒரு உத்தம 
ஆத்ம சாதனமாக அனுபவத்தில் காணஎப்படும் . 


2. இனி இரண்டாவது , ஆலயத்துள்ள மூர்த்தியை 

மறைத்து நிற்பன ஆவரணங்கள் . 
மனிதன் எவனும் பிறக்கும் பொழுதே பிச்சையா என்ற 
பெயரோடு பிறப்பதில்லை; பிறந்த சில நாட்களுக்குப் பின் பெற் 
றோர் அவனுக்கு இட்ட பெயரே அது ; அந்த இடைக்காலத்தில் 


36 . 


கள் 


அவனுக்கு யாதொரு பெயரும் இருந்ததில்லை . குழந்தை தாயார் 
கருவுக்குட் புகுமுன் அது வேளாளனா, சிவப்பனா, செல்வனா 
என்பதும் யாருக்கும் சொல்ல இயலாததொன்று ; அந்தக் குணங் 

அவனுடைய தற்கால உடம்பை யொட்டியன வாகும் ; 
பிச்சையா என்ற பெயரும் அந்த உடம்பைச் சேர்ந்ததே . ஒருவன் 
முகத்தைச் சுளித்து வலிப்புக் காட்டும்போது , “ அவன் என்னை 
நோக்கி வலிக்கிறான் , வலிப்புக் காட்டுகிறான் , " என்கின்றோம் ; 
அவன் முகத்தில் பருப் புறப்பட்டு வலி ஏற்படும்போது , “ அவன் 
முகம் வலிக்கிறது , ” என்று சொல்கின்றோம் . அங்கு அவனுக்கும் 
அவன் முகத்திற்கும் , அதாவது உடம்பிற்கும் உள்ள வேறுபாடு 
நன்குணர்த்தப்படுகிறது . அன்றி என் கை , என் கால் , என் தலை , 
என்னும் போதும் , அவற்றை ஆட்டவும் அசைக்கவும் அமைதி 
யாய் இருத்தவும் நமக்கு இயலும் போதும் , நான் எனப்படுவ 
உடம்பல்ல என்ற உண்மை சற்றுக் கூர்ந்து நினைப்போருக்கு 
நன்கு விளங்கும் . அந்த உடம்பை நான் என்று கொள்ளும் 
மயக்கம் இயற்கையிலுள்ள ஆவரணசக்தியின் மறைப்பால் ஆகின் 
றது . இந்த மறைப்பு இறைவனுடைய ஐந்தொழில் முறையில் 
திரோபவம் அல்லது மறைத்தல் , என்று அழைக்கப்படும் . 


து 


" அநியாயமாய் இந்த உடலை நான் என்று வரும் 

அந்தகற் காளாகவோ , 
வாடித்திரிந்து நான் கற்றதும் கேட்டதும் 

அவலமாய்ப் போ தல் நன்றோ ! " 
என்று தாயுமானப் பெருந்தகையார் முறையிட்டதும் இந்த 
ஆவரண மாகிய அந்தகனைப் பற்றியே. 


இந்த ஆவரண மயக்கம் , " நான்யார் என்று பகுத்தறிவதனா 
லும் , " நான் அழிவில்லாத ஆன்மா , இந்த உடம்பு நானல்ல என்று 
டைவிடாது கவனிப்பதாலும் சிந்திப்பதாலும் நீக்கப்பட 
வேண்டும் . ஆலயத்தின் 

கோபுரத்தைத் தூரத்தே கண்ட 
வுடனேயே அடியார்கள் இவ்வுண்மையை நினைப்பூட்டிக் கொள் 
ளுதல் இன்றியமையாதது . மற்ற நேரங்களில் , " ஆன்மாவின் 
நோக்கம் யாது ? உடம்பின் விருப்பு வெறுப்புக்கள் யாவை ? 


37 


என்பவற்றைப் பிரித்தறிவதில் கண்ணுங்கருத்துமாயிருக்க வேண் 
டும் . இதற்கு அனுகூலமாயுள்ள ஒரு உயர்ந்த நூல்குருவின் திரு 
வடியில் என்ற அழகிய சிறு நூலாகும் . இந்த ஆவரண மயக்கம் 
நீங்காத மனிதனுக்கு ஆன்மீக வாழ்க்கையோ பேரின்ப நிலையோ 
கைகூடுதல் அரிது . அவன் தன்னை மறந்து , உடம்பின் வழிச் 
செல்லும் மனத்தினனாய் அல்லலுக்குள்ளாவான் . நம்மில் ஆலயஞ் 
செல்வோர் எத்தனை பேர் இன்று இக்கருத்தையறிந்து வழிபடு 
கின்றனர் ? உடம்பு வளத்தையும் உலக சுகத்தையுமன்றி ஆன்ம 
நலங்கருதி இன்று ஆலயந்தொழுபவர் எத்தனை பேர் ? உண்மையை 
அறியாதும் அதனைப் பயிலாதும் ஆலயங்களையும் மதங்களையும் 
பழிப்பது அறிவுடைமையாகாது . 


3. ஆலயத்துள்ளே சென்ற பின்பும் , ஆச்சாரியர் வந்து கற்பூரம் 
காட்டாத வரை மூர்த்தியானது தெளிவாகப் புலப்படுவதில்லை . 


கண்ட 


சிறு குழந்தைகள் தேர்த்திருவிழாக் காலங்களில் வெளி வீதி - 
யில் நடைபெறும் எழுந்திருத்துக்களையும் , எடுபிடிகளையும் , மற்ற 
வாகனங்கள் , மேளதாளங்கள் , பொய்க் குதிரைகள் , கணியான் 
கூத்துக்கள் போன்ற ஆர்ப்பாட்டங்களையும் காணும் போது , 
ஊணுறக்கமின்றி மிகவும் ஊக்கத்தோடு இரவெல்லாம் விழித் 
திருந்து வேடிக்கை பார்ப்பர் . ஆனால் அவரை ஆலயத்துள் 
இட்டுச் சென்று விட்டால் , அங்கு அவர்கள் ஆடுவதும் ஓடுவதும் , 
குதிப்பதும் கும்மாளம் கொட்டுவதும் சன்னிதியை மறைப்பதும் , 
சன்னிதியிலுள்ள வேலிக்கம்பிகளில் ஊஞ்சலாடுவதும் 
மணிகளை எல்லாம் குலுக்கி ஒரே இறைச்சலுண்டுபண்ணுவது 
மாகப் பல இடைஞ்சல்களை விளைத்து , உண்மையாக இறைவனைத் 
தாழுது நிற்பவருக்கும் எல்லையற்ற தொல்லையைக் கொடுப்பது நம் 
ஆலயங்களில் சாதாரண அனுபவம் . அதனால் அக்குழந்தைகளைக் 
குற்றங்கூறுவதற்கில்லை. அது அவர்களுடைய குழந்தைப்பருவத் 
திற்கு இயற்கையானது . அம்மா திரியே , மனிதருடைய உடம்பின் 
வயதைக் கவனியாது , 

ஆன்மாவாக வைத்து 
எண்ணுவோமானால் , அங்கும் அன்பு, அறிவு , ஆற்றல் முதலிய 
வற்றில் வளர்ச்சியுறாத குழந்தை ஆன்மாக்கள் உள்ளனவாகை 
யால் , அவர்கள் முன்னேற்றத்திற்கு முன் கோபுரமாகிய ஸ்தூல 


அவர்களை 


88 


லிங்க தெரிசனமும் வெளி வீதியில் நடைபெறும் தேர்த் திருவிழாக் 
களுமே போதுமானதென்றும் , அவர்கள் ஆலயத்துள்ளே செல்வ . 
தால் அவர்கள் ஒருநன்மையையும் பெறாததோடு அங்கு உண்மை 
யாகத்தொழுபவருக்கும் வெறுந்தொல்லையாகத் தீருவரென்றும் 
நம் பண்டைய ஆகம நூல்கள் கூறுகின்றன . உள்ளே சென்று 
ழிபடுவதற்கு வேண்டும் மனப்பான்மை வாய்ந்திராத அவர்கள் , 
நன்மையைப் பெறாதது மாத்திரமல்லாமல் , குளிக்கப்போய்ச் 
சேறு பூசிக் கொள்வதுபோலத் தம் தவறான நடையால் தீமையை 
யும் சம்பாதித்துக் கொள்வரென்றும் அந் நூல்கள் கூறுகின்றன 
. 
அதுவே ஆலயப் பிரவேசத்தைப் பற்றிய அடிப்படை உண்மை 


வ 


யாகும் , 


மனித அறிவு பல படிகளாய் உள்ள தென்பது வெளிப்படை 
ஒருவனுக்கு விளங்கும் உண்மைமற்றொருவனுக்கு விளங்குவதில்லை. 
ஒருவன் மூளைக்குப் புலப்படும் அறிவு ஆப்பு வைத்து அறைந் . 
தாலும் அடுத்ததோர் மூளைக்குள் புகுவதில்லை . அம்மா திரியே 
மனிதருடைய ஒழுக்கத்திலும் பெரிய மேடுபள்ளங்கள் காணப் 
படுகின்றன . எவ்வளவு முயன்றாலும் ஒழுக்கக் கோணலை நிமிர்க்க 
ஒண்ணாத மனிதரும் இருக்கின்றனர் ; தீமையே மனத்திற்புகாத 
மேன்மக்களும் இருந்துவருகின்றனர் . இவற்றிற்கெல்லாம் 
காரணம் ஆன்ம வளர்ச்சியின் ஏற்றத்தாழ்வென அறிஞர் கூறு 
கின்றனர் . இந்தக் குழந்தை ஆன்மாக்கள் ஆலையத்துட் செல்லும் 
போது , அங்கு மனத்தை ஒரு நெறிப்படுத்த இயலாதவராய் , அனு . 
சரிக்க வேண்டிய வழிபாட்டு விதிகளைக் கைக்கொள்ளா தவராய் , 
மேற் சொன்ன உடற்சிறார் சிறார் = சிறுவர் என்று அர்த்தம் 
போலவே நடந்து ஆலயங்களை வெறுஞ் சந்தைகளாக மாற்றிவிடு - 
கின்றனர் . இதுவே நம் ஆலயங்களின் இன்றைய நிலை . பள்ளிக் 
கூடம் முதல் பந்தடி மேடைவரையிலும் கசாப்புக்கடை முதல் 
கக்கூஸ்பறை வரையிலும் ஒவ்வொன்றும் சரிவரநடைபெறச் சில 
விதிகள் கையாளப்படுகின்றன . இன்று ஒரு விதியும் கையாளப் . 
படாத ஸ்தாபனங்கள் நம் ஆலயங்களே . நம் நாட்டில் அரையிற் 
கட்டும் ஆடைகள் அநேகமாக அன்றாடம் துவைக்கப்படுகின்றன ; 
மேற்சட்டைகள் அவ்வாறு நனைக்கப்படாமல் 

நனைக்கப்படாமல் பல நாட்களு 
கொருமுறையே வண்ணானுக்கிடப்படுகின்றன . ஆகவே , அவை சில 


89 


நாட்களில் துர் நாற்றத்தையும் வியர்வை வீச்சத்தையும் கொடுப் 
பது வழக்கம் . அந்த நாற்றத்தை மேலே இட்டுக் கொண்டு கர்ப்பக் 
கிரகம் வரை சென்று , மூர்த்திக்குத் திரையிட்டது போன்று 
முன்னே நின்று மறைத்துக் கொண்டு வழிபடும் உத்தமர் எத்தனை 
பேர் ? உட்பிர காரத்திலும் சந்நிதியிலும் கா , கூ , என்று கூக்குர 
லிடுபவரும் , ஆகாயவிமானப்பாய்ச்சலில் பறந்து ஓடி வலம் . வருப 
வரும் , வேறு வலம் வருபவருக்கு இடையூறாகப் பிராகார நடுவில் 
நின்று பேசிக்கொண்டிருப்பவரும் எத்தனை பேர் ? இவ்வித முறை 
கேடான வழி பாட்டினால் தீமையன்றி நன்மை எங்ஙனம் எய்தப் 
பெறும் ? இத் திருக்கூத்துக்களை மிகுத்துக் கூறுவதாக நினைப்பவர் , 
கிறிஸ்தவ ஆலயங்களிலும் , மகம்மதிய மசூதிகளிலும் ஆராதனை 
நடைபெறுவதைச் சென்று கண்டு உண்மை அறிவாராக . 


இனி , நம் ஆலயங்களில் முன்கோபுரங்கள் மிக எளிதில் 
புலப்படுவன போலவே நம்மில் நமக்கு எளிதில் புலப்படுவது 
நமது ஸ்தூல உடம்பு . கோபுரம் காணப்படும் வெளி வீதியில் 
நடைபெறும் தேர்த்திருவிழா ஆர்ப்பாட்டங்கள் நமக்கு உற்சா 
கத்தைக் கொடுப்பது போலவே , அந்த ஸ்தூல உடம்பை ஒட்டி 
யனவாய் , நமக்கு முறுகிய சலனங்களைக் கொடுக்கவல்ல சிற்றின்ப 
அனுபவங்களே நம்மில் பெரும்பாலாருக்கு உயிர் வாழ்க்கைக்கு . 
வேண்டிய ஊக்கத்தைக் கொடுக்கின்றன . அது காரணமாக அந்த 
ஸ்தூல உடம்பைத் தானாக எண்ணும் ஆன்மாக்கள் தேகான் 
மாக்கள் , பூதான்மாக்கள் 

அழைக்கப்படுகின்றனர் ; 
ஸ்தூலான்மாக்கள் எனவுங் கூறப்படுவர் . 


என 


தேகான்ம நிலையில் நிற்பவர் பட்டுப்படிப்பவர் ; கேட்டுப் 
படிப்பவரல்லர் . மெய் , வாய் , கண் , மூக்குச் செவிகளால் அனுப - 
விக்கப்படும் சிற்றின்ப உணர்ச்சிகளே அவர்களைச் செயலுக்குத் 
தூண்டுவன ; அல்லாத போது அவர்கள் தமோ குணத்திலாழ்ந்து 
சோம்பல் மூடிக்கிடப்பர் . முறட்டு உணர்ச்சிகளே 

அவர்களை 
இயக்கவல்லன , அவர்கள் பெரிதும் விரும்புவன . அவற்றை 
அடைவதற்கு அவர்கள் கொலை , களவு , காமம் , கள்ளுண்டல் , 
பொய்மொழிதல் எதனையும் செய்யத் தயங்கார் . அதனால் அவர் 
கள் தீயோர் என்பதல்ல ; அவர்கள் மக்கள் 

உருவையுடைய 


40 


முறை 


மாக்கள் , நன்மை தீமையென்ற பகுத்தறிவில்லா த சிற்றறிவினர் .. 
( Unmoral , nonmoral - not Immoral . ) இன்றைய ருஷிய 
நாட்டு அரசியல் 

அவர்களுக்கு உகந்த முறை 
யாகும் . பிறருக்கு இடைஞ்சல் ஏற்படாதவிதத்தில் அவர் 
களுக்குச் சிற்றின்ப சுகானுபவங்கள் தேவைக்குத் தக்கப்படி 
வழங்கப்படல் வேண்டும் . அதாவது , போதிய உண்டியும் உடை 
யும் மனைவி மக்கள் வாழ்க்கையும் அவர்களுக்கு எட்டும்படி அரசி 
யலார் ஏற்பாடு செய்தல் வேண்டும் . அவர்கள் சோம்பியிராதபடி 
அவர்களை மிதமாக வேலை வாங்கிவரல் வேண்டும் . மனிதனுக்காக 
வேலை ஏற்பட்டுள்ளதேயன்றி வேலைக்காக மனிதன் படைக்கப் 
படவில்லை . அதனால் , ஆடு மாடுகள் போல அவர்களை ஒயாது 
செக்கிலிட்டு ஆட்டி , அவர்கள் ஓய்விற்கும் மனப்பயிற்சிக்கும் 
இடமோ நேரமோ கொடுக்காது அவர்களை மேலும் கீழோராக்கு - 
வது பெரும் பாவம் . அதுவே இன்று நடைபெறும் முறை . 
வறுமையிலும் , பிணியிலும் அவர்களை நலிய விடாது , நயத்தாலும் 
பயத்தாலும் அவர்கள் முறட்டு சுபாவங்களைப் பண்படுத்துவதே 
நேரிய முறை , “ தேவைக்கேற்ற கூலி , திறனுக்கேற்ற வேலை ” 
என்பன அவருக்கேற்பட்ட திட்டம் . 


1 .. 





2 .. 


3 . 


தீயவை செய்தார் கெடுதல் , நிழல் தன்னை 
வீயாது அடி உறைந்தற்று . ” 
நோயெல்லாம் நோய் செய்தார் மேலலாம் ; நோய் செய்யார் 
நோயின்மை வேண்டுபவர் . " 
அறத்தாறு இது என வேண்டா , சிவிகை 
பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை . ” 
“ இலர் பலராகிய காரணம் , நோற்பார் 

சிலர் , பலர் நோலா தவர் . ” 
" அரசன் அன்று கேட்பான் , 
தெய்வம் கின்று கேட்கும் . " 


4 . 


5 . 


என்ற கர்ம நியதியும் மறு பிறப்பு நியதியும் அவர்களுக்கு இராமா - 
யணம் , பாரதம் போன்ற கதைகள் மூலமாக நன்கு மனதில் 
பதியும்படி செய்யப்பட வேண்டும் . 

வை இல்லாத இன்றைய 
ரம்பக்கல்வி 

முறை மிகவும் குறைபாடுடையது . 


- 41 


மொட்டை மனு எழுதுவதற்கும் , கள்ளக் கையெழுத்துப் போடு 
வதற்கும் சுவர்களில் வசை எழுதுவதற்குமே உபயோகப்படுகின் 
றது . மேற்கூறியவாறு பண்பட்ட ஆன்மா , நன்மை தீமை இன்ன 
தென ஒருவாறு பகுத்தறியவல்ல தாய்க் கோபுரவாயிலைக் கடந்து 
உள்ளே மகா பலிபீடத்தண்டை செல்லும் . இந்த இரண்டாவது 
நிலையில் அது அந்தரான்மா எனப்படும் . 


" 


ஸ்தூலான்ம நிலையை முன்கோபுரம் அறிவிப்பதுபோல 
அந்தரான்ம நிலையை அறிவிப்பது மகா பலிபீடம் , அந்தரான்ம 
நிலையிலுள்ள மனிதன் ஊரோடு ஒத்துவாழ முயலுவான் . இன்னும் 
சிற்றின்பப் பிரியனேயாயினும் இப்போது அவன் சுகவாசி . 
சிற்றின்ப அனுபவங்களுக்காக அவன் அல்லலை விலைக்கு வாங்க 
மாட்டான் . அவ்வாறு பெறப்படும் சிற்றின்பங்களை அவன் 
ஒதுக்கிவிடுவான் . காமக் குரோத லோப மோக மத மாச்சரியங்க 
ளாகும் தன் இச்சைகளையே “ தான் ” என்று இப்போது அவன் 
எண்ணிவாழ்வான் . தன் இச்சைகள் யாவும் எடுபட்டுப்போனால் . 
தான் என்று ஒன்றுமே இராதென்று எண்ணுவான் . சர்வ 
ஞானோத்தரப் பாட்டில் வாக்கென்று கூறப்பட்டிருப்பது மனித 
னுடைய இச்சையையும் உணர்த்தும் , வாக்குக்கும் இச்சைக்கும் 
மூலம் ஒன்றேயாகையால் , இந்த அந்தரான்ம நிலையில் அவன் 

பிறவிகளெடுத்து , இன்பதுன்ப அனுபவங்களாலும் 
கல்வி கேள்விகளாலும் இச்சைகளே தான் என்று எண்ணிய 
நிலையைக் கடந்து , மனமே ‘ தான் என்ற நம்பிக்கை கொள்கிறான் . 
மிருக இச்சைகளால் என் றுந் துன்பமே தவிற இன்பம் எந் 
நாளும் பெறப்படுவதில்லை யென்றுங் காண்கின்றான் . அதன் பய 
னாக அவன் பலிபீடத்திற்கு இப்பால் விழுந்து வணங்கித் தன் 
இச்சைகளாகிய மிருகங்களை அங்கு பலி கொடுத்துவிட்டு எழுந்து , 
கொடிமரத்தண்டை செல்கின்றான் . அப்போது அவன் தத்து 
வான்ம நிலையை அடைகின்றான் . அந்நிலையை ஆலயத்தில் அறி 
குறியாக விளக்குவதே கொடிமரம் . இந்த வெவ்வேறு நிலைகள் 
மனிதனுடைய ஜாதியைப் பொருத்தவையல்ல , இறைவன் படைப் 
பின் விகாசமுறையிலுள்ள இயற்கை நிலைகள் அவை . ஜாதி என்பது 
மனிதனால் ஆக்கப்பட்டதோர் செயற்கை நிலை , 

6 


பலபல 


42 


தத்துவான்ம நிலையிலுள்ள மனிதன் ; உலக வாழ்க்கையில் 
இன்பத்தினும் துன்பமே கூடுதலாக உள்ளதை உணர்கின்றான் . 
குடும்ப வாழ்க்கையை இன்பக் கோட்டையென்று அவன் 
கருதியது போய் , இப்போது அது சமுசார சாகரமாகவும் கால் 
விலங்காகவும் அவனுக்குத் தோன்றுகின்றது . இதுவே பேரின்ப 
அவா எழும் அவசரம் . அவன் அந்தரான்மா என்ற இச்சை 
யான்ம நிலையில் உள்ள போது , “ முத்திநெறி யறியாத மூர்க்கன் 
எனப்படுபவன் . “ மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா " 
என்பது முதுமொழி ; அதாவது அவன் இனிப்புத்தான் வேண்டு 
மென்பான் , பாகற்காயைத்தான் தின்பேனென்பான் . பாகற் . 
காயின் தன்மை கசப்பென்றால் அதனை ஒப்பாது பிடிவா தமாக 
முரண்டி நிற்பான் . அம்மா திரியே அந்தரான்மாக்கள் 

மண் 
பெண் பொன் அனுபவங்களை யே 

இறுகப்பற்றுவர் . அவை 
நிலைத்த இன்பத்தைத் தரவேண்டுமென்றும் மனம் புழுங்குவர் . 
அது இயற்கைக்கு விரோதமென்றால் அதனை ஒப்பார் . அவ்வா - 
ரான பல் பிறவிகளின் அனுபவத்தால் அச்சிற்றின் பங்களின் 
தன்மையை ஒருவாறு உணர்ந்தபின் , அம்மனிதர் மனோ. 
3:கத்தைக் கொடுக்கும் அறிவுப் பயிற்சியில் இன்பத்தை நாடுவர் . 
அது ஐம்புல நுகர்ச்சிகளை விடக் கூடுதல் இன்பம் பயப்பதையும், 
கூடுதல் நீடித்து நிலைத்திருப்பதையும் அவன் உணர்கின்றான் . 
ஆயினும் அவன் தன்னிடத்தும் தன் உற்றார் உறவினரிடத்தும் 
ஏற்படும் பிணி மூப்புச் சாக்காடு , பொருள் நஷ்டம் முதலிய 
துன்பங்களால் மனமுடைந்து , பிரசவ வைராக்கியம் , மயான 
வைராக்கியம் போன்ற தற்காலீக வைராக்கியங்களில் அடிக்கடி 
ஈடுபட்டுத் தத்துவ விசாரணை செய்யத் தொடங்குகின்றான் , 
அதன் பலனாகவும் , உலகத் துன்பத்தின் ஓயாத அவலிடிப்பாலும் , 
தியானம் முதலிய அப்பியாசங்களினாலும் நாளாவட்டத்தில் 
அவனுக்கு , “ நான் இன்ப துன்ப இருப்பிடங்களாகிய உடம் . 
பல்ல , இச்சையல்ல , மனமுமல்ல ” , என்ற எண்ணம் உள்ளூறி .. 
1. எனக்கு இத்தத்துவங்களை 

அடிக்கவும் 

ஆளவும் கூடும் . 
ஆகையால் நான் பிரம்மம் , ” என்ற நினைவு ஏற்படுகின்றது . அந் 
நிலையில் அவன் ஜீவான்மா ஆகின்றான் . அதனை அறிகுறியாக 
ஆலயத்துள் காட்டுவதே மூலஸ்தான மூர்த்தியாகும் . 


ஆலயங்களில் மகா பலிபீடமும் கொடிமரமும் அமைந் 
திருக்கும் பிராகாரங்கள் அல்லது ஆவரணங்கள் , மிகவும் அழகிய 
சிற்பவேலைகளாபாலும் தூண்களாலும் , ஓவியங்களாலும் , இறைவன் 
இறைவியருடைய மூர்த்தங்களையும் - திருவிளையாடல்களையும் 
காட்டும் சித்திரங்களாலும் , புராணக்கதைகளை விளக்கும் படங் 
களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் . அவற்றிலிருந்து , அங்கு 
நின்று தொழவேண்டிய அந்தரான்ம , தத்துவான்ம நிலையி லுள்ள 
மக்களுக்குப் புகட்டவேண்டிய கல்விமுறையும் புலப்படும் . 
புராணங்களின் உட்பொருள்கள் , உலக மதங்கள் , அவற்றிலுள்ள 
ஒற்றுமை வேற்றுமைகள் , காலதேச வர்த்தமானங்களுக்கேற்ப 
அவை 

ஏற்பட்ட காரணங்கள் , அறுபத்துநான்கு கலைகள் , 
அவற்றின் பல துறைகளிலுமுள்ள உலகப் பெரியார் சரித்திரங்கள் , 
திருக்குறளாதிய அற நூல்கள் , 

வழுவாது 
பொருளீட்டும் முறைகள் , அப்பொருளைத் தீங்கின்றி அனுபவிக் 
கும் விதிகள் , என்பனவற்றை அடிப்படையாகக் கொண்ட 

தாகும் 
அவர்களுக்குரிய 

அவர்கள் பழிபாடு . சரியை , 
கிரியைகளாம் . அவர்களுடைய கடமையும் அறப்பணியுமாவது 
அன்ன தானமும் கல்விதானமுமாம் . 

இவ்வாறு பண்பட்ட 
மனிதர் , அதன் பின் உள்ளே மகாமண்டபத்திற்குத் தொழச் 
செல்வர் . அவ்வாறு பக்குவப்பட்ட ஆன்மாக்களின் தொகை 
மிகக் 

குறைவாகவே இருக்குமா கையால் , நம் ஆலயங்களும் 
உள்ளே செல்லச்செல்ல இடஞ் சிறுத்துக்கொண்டே வரும் . 
அன்றி விசாலமாகக் கட்ட அறியாத காரணத்தாலல்ல . 


அறம் 


நின்று 


கல்விமுறை 


இதுவரை ஆன்மாக்களின் மூன்று நிலைகள் கூறப்பட்டன : 
அதாவது தேகான்மா என்ற பூதான்மா , அந்தரான்மா , தத்து 

. 
வான்மா என . இம்மூவகையினரும் ஆலயங்களில் முன்கோபுரத்தி 
லிருந்து கொடிமரம்வரை நின்று தொழும் நிலையினர் , அதாவது 
கொடிமரத்திற்கு இப்பால் நிற்பவரைத் தவிர அப்பால் செல்பவ 
ரல்லர் என்றும் கூறப்பட்டது . நம் ஆலயங்களைக் கவனிப்பவ 
ருக்கு சிவலிங்கம் , அதிகாரநந்தி , கொடிமரம் மூன்றும் ஒரே 
வரிசையில் நிற்பது புலப்படும் . அவற்றை முறையே பதி , பசு , 
பாசம் என்று சைவாகம நூல்கள் 

சைவாகம நூல்கள் கூறும் . பசுவாகிய 
அதாவது ஆநந்திக்கவல்ல ஆன்மா, உலகமாகிய கொடிமரத்தை 


நந்தி , 


44 


நோக்கி நிற்குமாயின் எங்கும் வேற்றுமைகளும் சிற்றின்ப 
அனுபவங்களும் அவை காரணமாகத் துன்பமுமே ஆன்மாவுக்குப் 
புலப்படுமெனவும் , நந்தி கொடிமரத்தைத் தாண்டி , உலகத்தை 
நோக்குவதைவிட்டுப் பதியாகிய இறைவனை நோக்கும்போதே 
அப்பசுவிற்கு , அண்டத்திற்கு அடிப்படையாகிய ஒற்றுமையும் 
பேரின்பானுபவமும் கைவரும் என்றும் சித்தாந்த நூல்கள் 
கூறும் . அதனால் கொடிமரத்தை நோக்கி நிற்கும் இந்த முதல் 
மூன்று வகை ஆன்மாக்களும் , மண் பெண் பொன் அனுபவங்களை 
விரும்பி நிற்பன என்பது இப்போது விளங்கும். 

விளங்கும் . இவருள் 
தேகான்மாக்கள் அல்லது பூதான் மாக்கள் பெரிதும் விரும்புவது 
உண்ணல் , உடுத்தல் , குடித்தல் முதலிய ஐம்புல நுகர்ச்சிகளையும் 
அவற்றின் மகுடமாகிய பெண்ணாசையையுமாம் . அவற்றைப் 
பெறும் பொருட்டு அவர்கள் பொன் , மண் , புகழ் முதலிய யாவற் - 
றையும் துறக்கத் தயாராயிருப்பர் ; அவற்றிற்காக எந்தத் தீய 
ழியையும் கைக்கொள்வர் . 

பயம் ஒன்றே அவரைக் கட்டுப் 
படுத்தவல்லது . “ அடி உதவுவதுபோல அண்ணன் தம்பி உத 
வான் , " என்ற பழமொழி அவர்களுக்கே தகும் . 


| 


இரண்டாவதான அந்தரான்மாக்கள் அல்லது இச்சையான் - 
மாக்கள் மண் பெண் பொன் மூன்றையும் 

பொன் மூன்றையும் விரும்புவரேனும் , 
அவர்கள் பெரிதும் 

விரும்புவது சுகவாசத்தையும் அதற்கு 
உதவியாயிருக்கும் பொன்னையுமாம் . ஒருவிதம் கட்டுப்பாடுள்ள 
சமூகத்திடையிலேயே சுகவாசம் சித்திக்குமென்பதை அவர்கள் 
நன்கறிவாராகையால் , அவர்கள் ஊரோடு ஒத்துவாழ முயலுவர் . 
சமூகம் நன்மை தீமையென்று கொள்வனவற்றை இவர்களும் 
கூடியவரை , அதாவது பிடிகொடாத முறையில் , அனுசரிப்பர் . 
அவர்கள் பிறருடைய மனைவியையும் மண் மனையையும் விரும்புவ 
ரேனும் அவற்றிற்காக ஆபத்துக்களுக்குள் இறங்கார் . அத்தகைய 
கட்டங்களில் தம் ஆசைகளை அவர் அடக்கிக்கொள்வர் . 


இனி , 


மூன்றாமவராகும் தத்துவான்மாக்கள் பெரிதும் 
விரும்புவது மண்ணையே , அதாவது புகழையும் ஊரார் போற்று . 
தலையுமே . அதற்காக அவர்கள் அறிவை விருத்தி பண்ணுதலும் 
தான தர்மங்களில் - ஈடுபடுதலும் உலகம் பழித்த தொழித்தலும் 


45 


செய்வர் . அந்த முயற்சிகள் முற்றுப்பெறும்பொருட்டுப் பெண் 
ணாசை பொன்னாசைகளை அவசியமாயின் கைவிடத் தீயாரா 
யிருப்பர் . இங்கு மண் எனப்படுவது வெறும் நிலங்கரைகளல்ல . 
அவற்றாலாகும் செல்வாக்காம் . 


பூஜாரி 

எனப் 


இனி , ( 4 ) ஆச்சாரியர் அல்லது பட்டர் வந்து கற்பூரம் 
காட்டும்போதே மூலஸ்தான மூர்த்தி விளக்கமாகத் தெரியவரும் . 

அடியார்கள் ஆலயஞ் செல்லும் போது வெறுங்கையோடு 
போவது முறையல்ல . தேங்காய் , பழம் , வெற்றிலை பாக்குக் 
கற்பூரம் இவற்றைக் கொண்டு செல்வதே ஆகமவிதி . அல்லாத 
போது ஆச்சாரியர் அவரைக் கவனிப்பதுமில்லை , கற்பூரம் 
காட்டுவதுமில்லை . 

ஆலயத்துள்ள ஆச்சாரியர் , அர்ச்சகர் 
பட்டர் குருக்கள் 

பல ஊர்களில் பலவாறாக 
அழைக்கப்படுவர் . அவர்கள் செய்யும் ஆராதனையும் ஒரு ஆழ்ந்த 
அறிகுறிப் பொருளைக் கொண்டதாகும் . அடியார்கள் நிவேதிக்கக் 
கொண்டுசெல்பவற்றுள் , தேங்காயானது வழிபடச் செல்லும் 
ஆன்மாவைக் குறிப்பது ; அத்தேங்காயின் மூன்று 

கண்களும் 
ஆன்மாவை மூடி நிற்கும் ஆணவம் , கன்மம் , மாயை என்ற மும் 
மலங்களைக் குறிக்கும் ; அக்கண்களையுடைய கடினமான ஒடு , 
உள்ளிருக்கும் தூய வெண் தீஞ்சுவைப் பருப்பாகிய ஆன்மாவைப் 
பந்தித்து நிற்கும் பாசங்களின் கடினத் தன்மையை விளக்கும் . 
அந்த ஓடு கருவியின் துணையின்றிக் கையால் உடைபடு வதில்லை , 
அவ்வளவு கடினமுடையது . அது மனிதனை மூடிநிர்கும் மும்மலப் 
பாசங்கள் எளிதில் விலக்கவொண்ணாதனவென்பதையும் , ஆன் 
விடுதலைக்குக் கடவுள் திருவருள் இன்றியமையாதென்பதையும் , 
ஆயுதங்கொண்டு காயை உடைக்கும் குருக்கள் போன்ற அருட் 
குரவர் ஒருவரும் அவசியமென்பதையும் அறிவிக்கும் . 


ம 


நறுஞ்சுவையுடைய வாழைப்பழங்கள் 

வாழைப்பழங்கள் பக்தனுடைய நல் 
வினைப் பலன்களைக் குறிக்கும் . - தமிழ்த்தாயின் மகள் ஒருவ . 
ளாகிய தெலுங்கில் , பழம் என்பதற்கு பலமு என்ற பெயர் 
நடமாடுகின்றது . மரம் பலன் கொடுப்பதே பழம் எனப்படுவது .-- 
இந்த இரண்டுடன் கொண்டு சொல்லப்படும் வெற்றிலை பாக்கு 
முகவாசங்கள் , “ முத்திக்கு இக்கத்தே முடிக்கும் ” முக்குணங் 


46 


களைக் குறிப்பன . தூயவெண் கற்பூரம் இறைவனோடு இரண்டறக் 
கலக்கும் பக்குவம் வாய்ந்த தூய ஆன்மநிலையைக் காட்டுவது . 
அக்கற்பூரம் , ஆச்சாரியரால் ஏற்றப்படும்போது கசடு ஒன்றும் 
மிஞ்சாது ஆகாயத்தோடு இரண்டறக் கலந்துவிடுவதால் இவ்- 
வுண்மை அறியப்படும் . 


இவ்விதம் தேங்காய் பழம் முதலியனவற்றைக் கைக் 
கொண்டு , தன்னையும் தன் வினைப்பலன்களையும் இறைவனுக்கு 
அர்ப்பிக்கத் தயாராக எடுத்துச் செல்லும் அடியாரைக் கண்ட 
வுடனே ஆச்சாரியர் வந்து அவற்றை ஏற்றுத் தேங்காயை 
உடைத்து , அனைவற்றையும் சுத்திசெய்து , அதாவது மலங்களை 
நீக்கி , இறைவனுக்கு அர்ப்பித்துக் கற்பூரத்தைக் கொழுத்தி 
மூர்த்தியின் தெரிசனத்தையும் அருளையும் அவனுக்கு வழங்கு 
வர் . மும்மலங்களால் பந்தப்பட்டு முக்குண வசத்தனவாய் நிற்கும் 
ஆன்மாக்கள் , உலகத்தைச் சார்ந்து நிற்பதால் அடையும் 
துன்பங்களையும் , அவை . இறைவனைச் சார்ந்து நிற்கும்போது 
உடைபட்ட தேங்காயின் உள்ளிருக்கும் தூய இனிய வெண் 
பருப்புப்போன்று மலநீக்கம் பெற்றுப் பேரின்பம் துய்த்தலை 
யும் அவனுக்கு அவர் உணர்த்துவர் . சிவப்பிரகாசத்தில் , 


முன்னம் 


வர் . . 


ஈட்டிய தவத்தினாலே இறையருள் உருவாய்வந்து 

கூட்டிடும் இவற்றை நீக்கிக் குறைகழல் குருகுமாறே . 
என்ற உண்மையே , தேங்காய் உடைத்தலும் கற்பூரம் ஏற்றுதலும் 
அறிகுறியாகக் காட்டுவன என்பதை அவனுக்கு அவர் விளக்கு 

தான் என்ற தற்போத முனைப்பு பசுநிலை என்றும் , 
நான் உடம்பல்ல , இச்சைகளல்ல , மன மல்ல , தத்துவங்க . 
ளல்ல , இத்தோற்றப் பொருள்களுக்கப்பாற்பட்ட நான் பிரம் 
மனே , என்ற நினைப்பு பசுஞானம் என்றும் , தனக்கெனச் 
செயலின்றிச் சார்ந்ததன் வண்ணமாய் நிற்பதே ஆன்மாவின் 
இயற்கைத் தன்மை என்றும் அவர் அவனுக்கு விளக்குவர் .. 
அன்றியும் , தேங்காய் பழம் முதலியன கொண்டு செல்லாத போது 
ஆச்சாரியர் அவனைக் கவனியா திருப்பது போன்று , ஆன்மபலன் , 
அதுஷ்டான பலன் , கர்மபலன் அனைத்தையும் ஒருவன் இறைவ 


47 


ம் 


னுக்கு அர்ப்பிக்கத் தயாராகாதபோது அருட்குரவர் தென்படுவ 
தில்லை யென்பதையும் , அவன் பரிபக்குவப்பட்டு , இருவினை 
யொப்பும் மலபரிபாகமும் எய்தி , தன் ஆவியும் உடலும் 
உடைமை யெல்லாமும் ஆண்டவனுக்குப் பலன் வேண்டாது 
அளிக்கும்போதே இறையருள் உருவாய்த் தோன்றி ஞானத் 
தீயால் அவன் மலங்களைச் சுட்டெரித்து அவனுக்குப் பேரின்ப 
நிலையைய அருளுவர் என்றும் அவர் அறிவுறுத்துவர் . அப்போது 
அவன் தான் என்ற முனைப்பு முழுவதும் நீங்கி , இறைவனுடைய 
அருட்கருவியாக மட்டும் நிற்பன் என்பதை விளக்கி , அதுவே 
வாகன நந்தி என்றும் அறிவுறுத்துவார் . பின் , அவன் பசுபோதம் 
நீங்கிப் பதிஞானம் பெறுதற்கு வேண்டும் சிவோகம் பாவனையை 
யும் அதற்குரிய நியாசங்களையும் மந்திரோபாசனையையும் 
அவனுக்கு அவர் உபதேசிப்பர் . அவற்றைப் பயிலும் அவசரத் 
தில் அந்த ஆன்மா மந்திரான்மா எனப்படும் . அந்நிலையை 
ஆலயத்தில் அறிகுறியாகக் காட்டுவதே ஆன்மலிங்கமாகும் 
ஆச்சாரியர் , அல்லது பட்டர் , அல்லது குருக்களாவர் . 


பூதான்மா , அந்தரான்மா இவற்றிற்கு சரியையும் கிரியையும் 
மார்க்கங்களாவதுபோல மந்திரான்மாவிற்குரிய நெறி யோக 
மார்க்கம் . இவர் நின்று தொழுதற்கு நியமிக்கப்பட்ட மகா 
மண்டபத்திலும் உட்பிரகாரத்திலும் நாயன்மார்கள் , ஆழ்வா - 

- 
ராதியர் திருவுருக்கொண்டிருப்பர் . அவர்களுடைய அருள் 
வாக்குகளைக் கற்றலும் வாழ்க்கைமுறைகளைப் பின்பற்றுதலும் , 
வேதாந்த சித்தாந்த சாத்திரங்களைக் கற்றல் கேட்டல் தெளிதலும் , 
மந்திரான்மாக்கள் பின்பற்றவேண்டிய முறைகளாம் . இவர் 
செய்யும் அப்பியாசத்தை மேற்சொன்ன சர்வ ஞானோத்தர 
ஆகமம் , 26 - வது பாட்டில் : 

பூதபௌதிகவர்த்த மானகாலத்தும் 

புகலுமிலா பச்சேத மெவைவந்த விடத்துந் 
தீதிலாத் தற்சொரூப பாவனையே பண்ணிச் 

செய்கருமத் தின்கண்வரு சுகதுக்க மோக 
மா திகர்த் திருத்துவபோக் திருத்துவங்க ளியாவும் 
ஆன்மதன்ம மன்று புத்தி தன்மமென வுணரா 


43 


ஓதுபிர கிருதியின் சம் பந்தமுற்று நீங்கி 

யுபநிட்தத் துண்மை யணர் பவனேமெய்ஞ் ஞானி. " 
என்று கூறும் . அதாவது , இறந்தகாலம் , வருங்காலம் , நிகழ் 
காலங்களாகிய முக்காலத்தும் , சொல்லாநின்ற இலாபம் சேத 
மென்னுமெவை வந்தவிடத்தும் , குற்றமில்லாத சிவசொரூப 
பாவனையே செய்து , செய்யப்படும் தொழிலினிடமாக வருகின்ற 
சுகதுக்கமோகங் காரணமாக உண்டாகும் யான் எனதென்னும் 
மயக்கங்கள் அனைத்தும் , ஆன்மாவின் தன்மமன்று , புத்தியின் 
தன்மமென வறிந்து , சொல்லாநின்ற பிரகிருதியின் காரியமான 
தூலசூக்கும் தேகங்களின் பற்றுக்கோடு 

அறவே நீங்கி , 
வேதாந்தத்தின் உண்மைப்பொருளாகிய சிவசீவ ஐக்கியத்தை 
அறிபவனே உண்மை ஞானியாவன் , " என்றவாறு . 


இந்த மந்திராப்பியாசமும் சிவோகம் பாவனையும் யோகப் 
பயிற்சியால் முதிர்ந்தபோது , 

முதிர்ந்தபோது , உரியகாலத்தில் , இறைவனே 
திருவுருக்கொண்டு எழுந்தருளி அவனைத் தன் திருவடி சேர்ப்பர் ; 
அவ்வாறு இரண்டறக் கலந்து குணங்குறியற்று நிற்கும் நிலையே , 
பரவெளி அல்லது அகண்டலிங்கம் எனப்படுவது . 

எனப்படுவது . இவ்வளவு 
கருத்துக்களும் அடங்கியுள்ளன அடியார் 

அடியார்கள் ஆலயங்கொண்டு 
செல்லும் தேங்காய் பழக்காணிக்கையில் . இம்முறையை இன்று 
யாவர் அனுசரிக்கின்றனர் ? அடியார் கொண்டு செல்லும் 
தேங்காய் , பழங்கள் பட்டருக்கே உரியன என்று சர்க்கார் 

று ஒரு உத்திரவு பிறப்பிக்குமானால் , அன்று முதல் ஒரு 
வருமே அவற்றை ஆலயத்திற்குக் கொண்டு செல்லமாட்டார்கள் . 
இதுவா ஆத்ம நிவேதனம் ? இன்று நடைபெறுவது வெறும் 
போலிவேஷமே . 


ன் 


இதுவரை கூறியவற்றிலிருந்து , அடியார்கள் பிறப்பால் 
எவ்வருணத்தாராயினும் , குணத்தாலும் இச்சையாலும் ஒழுக் . 
கத்தாலும் அவரவருக்கேற்ற இடங்களில் நின்று தொழுவதே 
அவருக்கு உறுதியான நன்மை பயப்பதாகும் என்பது வெளிப் 
படும் . ஏனெனில் , ஆலயங்களில் ஆகமமுறை வழுவாது பூசை 
நடைபெறுமானால் , அப்போது அங்கு உற்பத்தியாகும் அருட் 
சக்திகள் , கர்ப்பக்கிரகத்தில் மிகக்கொடுந் தீவிரத்துடனும் , அர்த்த 


49 


நன்மையா 


மண்டபத்தில் மிகத் தீவிரத்துடனும் , மகா மண்டபத்தில் தீவிரத் 
துடனும் , கொடிமரத்தை அடுத்து மந்தமாகவும் , வெளிவீதியில் 
மந்ததரமாகவும் வேலை செய்யும் . மற்ற இயற்கைச் சக்திகளைப் 
போலவே இந்த அருட்சக்திகளும் அதிகத்தூரம் பரவப்பரவ 
அவற்றின் வலிமை குறைந்துகொண்டே வரும் . அதனால் மண் 
பெண் பொன்களுக்குப் பிரார்த்திக்கும் ஒருவன் , கொடிமரத் 
தண்டை நின்று அவற்றை இறைவனிடம் வேண்டுவதை விட்டு 
மகா மண்டபத்திற் சென்று வேண்டுவானானால் , அவை அவனுக்கு 

தீமையா என்ற கேள்வியேயின்றி அவன் தன் 
விருப்பங்களைத் தீவிரமாகப் பெற்று விடுவான், < வேண்டுவார் 
வேண்டுவதே ஈவான் கண்டாய் , என்பது அருள்வாக்கு . ஆனால் , 
அடிமண்டிவரை குடித்தே தீரவேண்டும் , 

என்பது ஒரு 
ஆங்கிலப் பழமொழி . அதாவது , மண்டியில்லாத மது இல்லை ; 
முதலில் அதை இனிப்பாகக் காண்பவன் அடியிலுள்ள கசப்பை 
யும் குடித்தே ஆகவேண்டும் , என்று அது கூறும் . துன்பங் 
கலவாத சிற்றின்பம் எதுவுமே இல்லை. அத்துன்பமும் தீவிரமாக 
வந்தடையும்போது , அதனையும் அனுபவித்தே தீரவேண்டும் ; 
னெனில் அவனவன் வினையை அவனே தான் அனுபவிக்கவேண் 
டும் , அழுதழுதும் பிள்ளை அவள் தான் பெறவேண்டும் . அக் 
கருத்தை விளக்குவதே பஸ்மாசுரன் கதை . 


பஸ்மாசுரன் இமய மலையில் கடுந்தவம் புரிந்து இறைவனுடைய 
சங்கார சக்தியையே தன் கையில் பெற்றான் . அதனைத் தன் 
அஞ்ஞானத்தை சங்கரிக்க உபயோகிக்காமல் , மாயையும் அதன் 
தோற்றங்களுமாகிய மோகினி வலையில் சிக்கி , அவளைப் பெறும் 
பொருட்டு அக்கையையும் அதன் சங்கார சக்தியையும் தன் 
தலையிலேயே வைத்து அழிவுற்றான் . தன் பக்குவத்திற்கேற்ற 
சாதா ரண வரத்தைப் பெற்றிருப்பின் அவ்வளவு தீவிரமாக அழி 
வெய்தியி ரான் . இன்றைய ஆலயங்களின் சீர்கேடான நிலையாலும் 
குறைபாடான பூசைமுறையாலும் இம்மாதிரியான உடனடிப் 
பலன் கொடுக்கும் சம்பவங்கள் நமக்குக் காணப்படுவதில்லை. 
ஆனால் அத்தவறான ஆலயங்களால் பெரிய நன்மையும் பெறப் . 
படாதாகையால் , இன்றைய ஆலயங்களில் நடைபெறும் பரார்த்த 
பூஜைகள் அங்கு வழிபடுவோர்க்கோ சுற்றியுள்ள நாட்டிற்கோ 

7 


50 


உரிய நன்மையைப் பயக்காது வியர்த்தமாகிவிடுகின்றன . ஏனெ 
னில் , உரிய சக்தியை உற்பத்தி செய்யமாட்டாத யந்திரங்களை - 
யுடைய ரயில் , மோட்டார் , ஆகாயவிமானங்கள் எங்ஙனம் இடம் 
விட்டு இடம் பெயரும் ? அங்ஙனம் நகராதபோது பிரயாணிகளை 
அவை எங்ஙனம் கொண்டுசெல்லும் ? ஆகவே உலக நலத்தைக் 
கவனியாத வரும் , தம் நலத்தைக் கருதியேனும் இப் பரார்த்தபூஜா 
ஆலயங்களைச் சீர்திருத்த முயலுவது அடியார்களின் இன்றி 
யமையாக் கடமைகளில் ஒன்றாக இருக்கின்றது . 


ஆலயந்தொழுவோர் கொடிமரந் தாண்டி உள்ளே சென்ற 
போது , சந்தடி செய்யாமலும் விமான வேகத்தில் பறந்தோடா 
மலும் அமைதியாக நின்று , மனம் மொழி மெய்களை ஒருமைப் 
படுத்தித் தொழல்வேண்டும் . அறிந்தோ அறியாமலோ அவர்கள் 
முதல் முதலாகப் பிள்ளையார் குட்டுக் குட்டிக்கொள்வதின் 
கருத்து இதுவே . அர்த்தமண்டபம் , மகாமண்டபத்தில் நின்று 
தொழுவோர் , ஆணவம் கன்மம் மாயை யகற்றி எம்மை ஆட் 

- 
கொண்டருளும் , ” என்றோ, “ காமம் வெகுளி மயக்கும் , யான் 
எனதென்னும் செருக்கும் அறுத்தருளும் , என்றோ, “ அறிவைக் 
கொடுத்து அவா வைப் போக்கி அன்பைப் பெருக்கி அடியேனை 
ஆட்கொள்ளும் , என்றோ, அழியா அன்பும் திடபக்தியுந் 
தந்தருளும் , 

அவாவை வேரறுத்து , அன்பைக் 
கனியவைத்து , அடியேனை ஆட்கொள்ளும் ” என்றோ மாத்திரம் 
பிரார்த்தனை செய்தல் வேண்டுமேயொழிய, மூலஸ்தானம்வரை 
சென்று நின்றுகொண்டு , " எனக்கு மண்ணைத் தாரும் , பொன் - 
னைத் தாரும் , மனைவிமக்களைத் தாரும் , " 

வேண்டுவது 
அவருக்கும் நன்மையில்லை , ஆலயத்திற்கும் நன்மையில்லை . அத் 
தொழுகை உலகிற்கும் நன்மையில்லை . இம்முறையே குளிக்கப் 
போய்ச் சேறு பூசிக்கொள்ளும் முறை . அன்றித் தனக்கென 
வேண்டா , பிறர்க்கென வாழும் மக்கள் , 

சாந்திக்கும் 
நன்மைக்குமான முறைகளில் பிரார்த்திப்பாராக . அப்பேரறி . 
வாளருக்கு இந்நூல் எழுதப்படவில்லை. 


என்றோ, 


என 


உலக 


இனி , ஆலயச் சிற்பந்திகளே மூலஸ்தானம் வரை வெறுஞ் 
சந்தடியும் வெட்டிப் பேச்சுகளும் சண்டை சச்சரவுகளும் நடத்தும் 


51 


போது அங்கு 

அங்கு மேற்சொன்ன உயரிய நோக்க வழிபாட்டிற்கு 
இடமே இல்லாது போகின்றது . ஆரா தனை நடத்தும் போதும் 
ஸ்ரீ பலி தேவர் சுற்றி வலம் வரும் போதும் பலி போடும் போதுங் 
கூட அவற்றை மனங்கவிந்து செய்வதை விட்டுத் தம் சுரண்டல் 
வழக்குகளைத் தீர்த்துக் கொள்ள அவையே சமயங்களென்றும் 
கொண்டாடுகின்றனர் . இவற்றையும் 

இவற்றையும் அதிகாரிகள் 
கவனிக்க வேண்டுவது இன்றியமையாதது . 


அவர்கள் 


கைம்மாறு வேண்டா கடப்பாட்டு மழையானது , நிலத்தில் 
விழும் போது நெருஞ்சி முள்ளையும் நெற்பயிரையும் ஒன்று 
போலவே தழைக்கச் செய்து விடும் . அம்மாதிரியே ஆலயத்துப் 
பெய்யப்படும் அருள் மழையும் மனிதன் அகத்துள்ள நல்வித்துக் - 
களையும் தீயவித்துக்களையும் பட்சபாத மின்றி வெளிக்கிளப்பி 
விடும் . விகாசமுறை அல்லது பரிணாம முறை 

எனப்படும் 
மானிட முன்னேற்றத்தின் இன்றைய நிலையில் , நாம் பெரும்பாலா 
ரிடம் நன்மையினும் தீமையும் சுயநலமுமே அதிகமாகக் குடி 
கொண்டிருக்கின்றன . அப்பேர்க்கொத்தவர் தீவிர அருள் சுரக் 
கும் இடங்களிற் செல்வதனால் அவருடைய நற்குணங்கள் மட்டு . 
மன்றித் தீயகுணங்களும் உரம் பெறுகின்றன . தீய குணங்கள் 
நேரடியாகத் தட்டி எழுப்பப்படா விட்டாலும் சார்ந் தொழுகும் 
சலனங்களால் ( Sympathetic Vibration ) அவையும் ஊக்கம் 
பெற்று விடுகின்றன . ஆழ்ந்த பக்தருட் பலர் பெருஞ் சிற்றின்பப் 
பிரியராய்க் காணப்படுவது இக்காரணத்தாலேயே . இந்த அருட் 
சலன முறைகளின் 

உண்மைகளைக் கொண்டு அவற்றிற்கேற்ப 
அமைந்ததே பண்டைய ஆலயப் பிரவேச முறை . பின்வந்த 
மக்கள் குணத்தை விலக்கிப் பிறப்பை அதற்கு அடிப்படையாக் 
கியபோது ஆலயங்களும் அங்கு தொழும் மக்களும் அவர் வாழும் 
நாடும் சீர்குலைந்து விட்டன என்னல் தவறாகாது . 


மக்களுக்குத் தொண்டு புரிய விரும்புவோர் ஆன்ம நிலைகளைப் 
பற்றி நன்கறியாத போது அவருடன் ஒப்புரவு கொண்டு உழைக்க 
வோ , அவருக்குத் தக்க முறையில் தொண்டாற்றவோ இயலாது 
போவர் . 

அது பற்றியே ஆன்மாக்கள் நிற்கும் வெவ்வேறு 
சமயங்களை 

களைப் பற்றியும் அவரவருக் கேற்ற சமயநிலைகளைப் பற்றி - 


52 


யும் இவ்வளவு விரிவாக இங்கு எழுத ஏற்பட்டது ; அன்றி 
இன்றைய ஆலயப்பிரவேச ஏற்பாட்டைப் பழிப்பதற்கல்ல . ஆலய 

ராதனையும் வர்ணாச்சிரம தர்மமும் சீர்குலைந்து நிற்கும் 
காலத்தில் ஆலயப் பிரவேசத்தைத் தடுக்க முயல்வது சுயநலப் 
பற்றேயன்றி சாஸ்திர சம்மத மாகாது . 


இருண்டிருக்கும் கர்ப்பக்கிரகத்தைப் பற்றிய உண்மையை 
அறியாத இக்காலத்திய நவ நாகரீக அதிகாரிகள் மூலஸ்தானம் 
வரை சூரியப் பிரகாசமான மின்சார விளக்குகளை ஏற்றி 
விடுகின்றனர் ; இறைவனை மூடியிருந்த இருளை விரட்டிச் சீர் 
திருத்தம் செய்து விட்டதாகப் பெருமையடித்துக் கொள்ளவும் 
செய்கின்றனர் . செய்யப்பட்ட சீர் திருத்தம் முன்னை நிலையினும் 
மோசம் என்பதைப் பாவம் , அவர் சிறிதும் அறிகின் றிலர் . 
பண்டைய ஆலயங்களிலுள்ள கர்ப்பக்கிரகங்கள் மிகவும் இருண்டு , 
தொழுவோர் மனதில் ஒருவகை அச்சத்தையும் அதிசயத்தையும் 
வியப்பையும் திகைப்பையும் உண்டுபண்ணுமாறு அமைந் திருக் 
கும் . அங்கு சூட்சுமமான மறைபொரு ளொன்று அறைக்குள் 
நிறைந்து மிதப்பதாக வாக்குக் கெட்டாத உணர்ச்சி யொன்று 
அடியார் மனத்துள் உண்டாகும் . அது அவர்கள் 

அது அவர்கள் பக்தியைப் 
பெருக்கும் , அறிவின் சிறுமையை உணர்த்தும் , தம்மை மறக்கச் 
செய்யும் , உண்மை அன்பர்களைப் பரவசப்படுத்தும் . ஆலயங் 
களில் செய்யப்பட வேண்டிய அவசியமான சீர்திருத்தங்கள் 
எத்தனையோ எவ்வளவோ இருக்கின்றன . ஆனால் மூலஸ்தானத் 
துக்குமுன் மின்சாரவிளக்கிடுதல் அவற்றுள் ஒன்றன்று . 
ஆலயத்தை சினிமாக் கொட்டைகையாக மாற்றி விடுகின்றது . 
அக்காட்சியை விரும்புபவர் பேசுங் கடவுளரையும் பாடுங் கடவு . 
ளரையும் வெறும் கேலிக் கூத்தாக இன்று படம்பிடித் தாட்டி 
வைக்கும் சினிமாக் கொட்டகைகளில் சென்று கண்டு கொள்ள 
லாம் ; அவருக்காக ஆலயங்களைப் பாழ்படுத்துவது அறிவீனம் . 
அன்றியும் எண்ணெய் விளக்குகள் , நெய் விளக்குகள் அளிக்கும் 
அருட் பலன்களை மின்சார விளக்குகள் கொடுப்பதில்லை. எண் - 
ணெய் விளக்குகளுடைய உட்பொருளும் , சூடும் ஒளியும் ஒரு 
சேரப் பரப்பவல்ல அந்த அக்கினிக்கும் தேவ கணங்களுக்கு . 
முள்ள நெருங்கிய தொடர்பும் , அதனால் ஏற்படும் உத்தம பலனும் 


அது 


53 


மின்சாரவிளக்குகளால் அடையப்படுவதில்லை . அது சம்பந்த 
மான உண்மைகளை , விருப்பமுள்ளோர் " சுதந்திரச் சிற்பமுறையின் 
மறைபொருள் ” ( The Hidden Side of Freemasonry by 
Bishop C. W. Leadbeater . ) என்ற நெற்றிக்கண் ஆராய்ச்சி 
நூலிற் காண்க . 


கடைசியாக , மூர்த்திக்கு சானித்தியங் கொடுக்கும் அடியிலுள்ள 
யந்திரங்களைப் பற்றி ஒரு குறிப்பு . 

ஆலயத்திலுள்ள யந்திரங்களெல்லாம் அருட் கருவிகளாம் . 
அவற்றைத் தம்மிடத்துக் கொள்ளாத உருவங்களெல்லாம் 
வெறுஞ்சிலைகளாம் , ஆராதனைக்கேற்ற மூர்த்திகளாகா , ஆலயங் 
களில் யந்திரமே உயிர் நாடியாயுள்ளது . அதுவே பூஜைக்கு 
இன்றியமையாதது ; அதன் மேலுள்ள 

விக்கிரகம் அருவப் 
பொருளை அறிய மாட்டாத மனத்தின் கவர்ச்சிக்காகவும் இறை 
வனைப் பற்றிய ஒரு சில குறியீடுகளைக் 

குறியீடுகளைக் காட்டுவதற்காகவும் 
மக்கள் மனத்தை ஒருமுனைப் படுத்து தற்காகவுமே உதவுவது . 
அதனாலேயே ஆன்மார்த்த பூஜையில் பலர் பிம்பங்களின்றி 
வெறும் யந்திரத்தை மாத்திரம் வைத்துப் பூஜை செய்யும் வழக் 
கமிருந்து வருகிறது . மோட்டார் வண்டிகளில் உடலும் யந்திரமு 
மென இரு பாகங்கள் காணப்படும் . அவற்றுள் யந்திரமின்றி 
உடல் தனியே இயங்காது ; ஆனால் உடலின்றியே யந்திரம் இயங்கு 
மாயினும் , இரண்டும் ஒன்று கூடும் போதே ஓரிடத்தை விட்டு 
ஒரிடம் நகருவதற்கு அது உற்ற சாதன 

மாகின்றது . 
போன்றதே ஆலயத்துள்ள பிம்பங்களுக்கும் யந்திரங்களுக்கு 
முள்ள இணைப்பு. 


அன்றி , இந்த யந்திரங்கள் அறிகுறியாகக் காட்டும் உண்மை - 
யும் ஒன்று உள்ளது . யந்திரம் முதலில் வரையப்படும் போது , 
அது ஒரு உலோகத்தகடாய் வெறுஞ் சடப்பொருளாகவே இருக் 
கும் . பின் , மந்திரம் முத்திரை பாவனைகளாலும் , உரிய கிரியை 
களாலும் அது பாடம் பண்ணப் படும்போது , அச்சடப் பொருள் 
சிறிது சிறிதாக அருட் கருவியா தற்குறிய பக்குவம் பெற்றுக் 
கொண்டே வரும் . முடிவில் அங்கு பூரண உருவேறி , யந்திர 
ஸ்தாபனமும் பிராணப் பிரதிஷ்டையும் செய்யப்படும் போது , 


54 


அது முழுதும் இறைவனுடைய அருட்கருவியாக மாறிக் கோடி 
சூரியப் பிரகாசம் பொருந்திய அனுக்கிரக சக்தியை நாற்புறமும் 
இரவும் பகலும் இடைவிடாது விசிறிக்கொண்டே யிருக்குமென்று 
நெற்றிக்கண் பார்வையுடைய யோகியர் கூறுகின்றனர் . ஆலயங் 
களில் நடைபெறும் அன்றாட ஆராதனையின் வேலைகளில் ஒன்று 
அங்கனம் செலவாகும் சக்திக்கு ஈடுகொடுப்பதாம் . ஆராதனை 
இல்லாத யந்திரங்கள் நாளாவட்டத்தில் சக்தியிழந்துவிடும் . 


கரண 


இனி , இந்தப் படமாடுங் கோவிலுக்கு உயிராகவுள்ள 
யந்திரத்தைப் போன்று நடமாடும் கோவிலுக்கு உயிராக இருக்கும் 
ஆன் மாவும் கேவலம் , சகலம் , சுத்தம் என்ற மூன்று அவஸ்தை 
களுடையன வென்று அனுபூதிச் செல்வர்கள் அருளுகின்றனர் . 
ஆன்மாவானது முதலில் தன் அறிவு இச்சை செயல் ஒன்றும் 
தொழிற் படாது , குணம் குறியொன்று மின்றி , ஆணவமலத்தால் 
மூடப்பட்டுக் கிடக்குமாம் . அப்போது , கண்ணிருந்தும் அது 
காரிருளில் ஒன்றும் காணாதது 

காணாதது போன்று , அக்கேவலான் மா 
மூடமாய்க் கிடக்குமாம் . அது அதன் கேவலாவஸ்தை யாம் . 
கேவலம் என்பது தனித்து நிற்றல் எனப் பொருள் படும் . பின் 
இறைவன் அந்த ஆன்மாவை உடம்பினுட்புகுத்தி , தனு 
புவன போகங்களால் அதன் அறிவு இச்சை செயல்களைச் சிறிது 
சிறிதாகத் தூண்டும் காலத்தில் அது சகலாவஸ்தையில் நிற்கும் . 
அதுவே ஆன்மா அவாவுட்பட்டு மாறி மாறிப் பிறந்திறந் துழலும் 
சாதா ரண அனுபவநிலை . பின் , அந்த நெடுங்கால இன்ப துன்ப 
நுகர்ச்சிகளால் பிறவியில் வெறுப்புண்டாகி , இருவினை யொப்பும் 
மலபரிபாகமும் எய்தியபோது ஞானாசாரியராலே ஞானோப . 
தேசம் செய்யப்பட்டு , அநுபூதி நிலையடைந்து , யந்திரமானது 
விக்கிரகத்தின் அடியில் அடங்கிக் கிடப்பது போல ஆன்மாவும் 
இறைவனடியில் அடங்கி அவனோடு இரண்டறக் கலந்து அவனு . 
டைய அருட்கருவியாக நிற்கும் நிலையில் அது சச்சிதானந்தப் 
பிழம்பாய் ஒளிவீசி நிற்குமாம் . அதுவே ஆன்மாவின் சுத்தா - 
வஸ்தை, அல்லது பாசமனைத்தும் நீங்கிய பேரின்ப நிலை . “ என் 
கடன் பணி செய்து கிடப்பதே ” என்பதே அந்த முடிந்த நிலை . 
நிற்பது , இருப்பது , நடப்பது , படுப்பது என்பன , தற்போத 
முனைப்புச் செயல்களாம் . கிடப்பது தற்போத மின்றிய நிலை . 


55 


" படியாய்க் கிடந்துன் பவளவாய் காண்பேனே " என்ற ஆழ்வார் 
வாக்கும் அதுவே . 


அமண் 


உண்ணாவிரதம் ஓங்கி வளர்ந்துவரும் இக்காலத்தில் அதனைப் 
பற்றிய ஒரு பண்டைய வரலாற்றை இங்கு நினைப்பூட்டுவது 
குற்றமாகாது . அப்பர் சுவாமிகள் , இறைவன் வயப்பட்டு அவரு 
டைய ஆலயங்களில் சான்னித்தியத்தைப் பெருக்கும் வேலையில் 
அமர்ந்து ஊர் ஊராய்ச் சுற்றிப் பதிகம் பாடி வரும்போது , 
சோழ நாட்டில் திருப்பழையாறைவடதளி என்னும் திருப்பதியை 
அடைந்தார் . அங்குள்ள சிவாலயத்தில் சிவலிங்கம் முதலிய - 
வற்றைச் சமணர்கள் பெயர்த் தெடுத்துவிட்டுக் கோவிலை 
பாழியாக மாற்றிவைத் திருந்தனர் . அதனை அறியாத அப்பர் 
சுவாமிகள் , தூரத்தே கோபுரம் , திருமதிலைக் கண்டு திருக் 
கோயில் எனக் கும்பிட்டார் . அதைக் கண்ட சமணர் . “ அமண் 
பாழியின் கோபுரத்தை என் வணங்குகின்றீர் " என்று கூறி 
நகையாடினர் . அதனைக் கேட்டு உண்மையறிந்த நாயனார் சம 
ணர் வன்செயலுக்கு மனம்பதைத்து மெய்நடுங்கி விதிர்விதிர்த் 
தார் . ஆலயத்துள்ளிருந்த சிவலிங்கம் மறைத்து வைக்கப்பட்ட . 
மைக்கு வருந்தி , “ மறைந்த இலிங்கம் மீண்டும் வந்து , கோயிலை 
வழிபட்டன்றி அவ்விடம் விட்டு அகல்வதில்லை என்று அசை 
யாமல் உண்ணா நோன்பிருக்கத் தலைப்பட்டார் , உறைத்ததிருத் 
தொண்டர் . “ வஞ்ச அமணர் வஞ்சனையால் மறைத்த வஞ்சம் 
ஒழித்தருளும் , உமதுவண்ணம் கண்டு நானும்மை வணங்கி . 
யன்றிப் போகேனென்று அங்கேயே வீற்றிருந்து உடலை 

வாட்டி 
னார் எண்ணம் முடிக்கும் வாகீசர் ” என்னும் , இதனைத் திருத் 
தாண்டர் புராணம் . தொண்டர் துயரத்தைப் பொறுக்கலாற்றாத 
இறைவர் அன்றிரவே நாடாள் மன்னவன் கனவிற் சென்று செய் 
தியைக் கூறிச் சிவலிங்கத்தை மறைத்து வைத்திருக்கும் இட 
தையும் தெரிவித்தார் . அதனை அறிந்து மன்னவன் சமணரைத் 
தண்டித்து வடதளிக் கோயிலையும் புதுக்கினான் , அப்பரும் சிவனைத் 
தரிசித்து மகிழ்வெய்தினார் , சமணர் “ மறைத்தாலும் மறைக் 
கொண்ணுமோ ” என்ற கூற்றைத் தம் திருக்குறுந்தொகையில் 
அமைத்து இறைவன் மீதும் பாடியருளினார் . இந் நிகழ்ச்சியி . 
லிருந்து இந்த உண்ணாவிரத சத்யாக்கிரகம் பண்டே பாண்டி 


த் 


56 


நாட்டில் பழக்கத்திலிருந்ததாகத் தெரிகிறதல்லவா ! இவ்வரலாறு 
நம்முள் திருக்கோபுரத்தை வணங்கும் வழக்கத்தைக் காட்டு 
வதற்காக இங்கு கூறப்பட்டுள்ளது . 


( 1 ) அந்த விமானந் தனக்கருகா 

ஆங்கோரிடத்தின் பாங்கெய்திக் 
கந்தமலருங் கடிக்கொன்றை 

முடியார் செய்ய கழலுன்னி , 
மந்தவமணர் வஞ்சனையால் 

மறைத்தவஞ்சம் ஒழித்தருளிப் 
பந்தங் கொண்ட குண்டர் திறம் 

பாற்று மென்று பணித்திருந்தார் . 


( 3 ) வண்ணங்கண்டு நானும்மை 

வணங்கியன்றிப் போகேனென்று 
எண்ண முடிக்கும் வாகீசர் 

இருந்தார் அமுது செய்யாதே 
அண்ணலாரும் அது உணர்ந்து 

அங்கு அரசு தம்மைப்பணிவதற்குத் 
திண்ணமாக மன்னனுக்குக் 

கனவிலருளிச் செய்கின்றார் . 


என்று இந்நிகழ்ச்சியைக் கூறுவது பெரிய புராண வரலாறு . 


பாடம் 6 


ஆன்ம விதங்கள் 


இதுவரை ஆலயம் விளக்கும் ஆன்ம நிலைகள் , அதாவ 
ஒரே ஆன்மாவின் பக்குவத்திற் கேற்ற பலவித நிலைகள் ஆராயப் 
பட்டன . ஆலயத்தின் முன்கோபுர வாயிலில் நின்று கொண்டு 
யாவரும் காணக் கூடியவையான முன்கோபுரம் , கொடிமரம் , 
மூலவர் , ஆச்சாரியர் . என்பனவற்றைப் பற்றிய பல உட்பொருள் 
களில் , ஆன்ம சம்பந்தமான ஒன்று விளக்கப் பட்டது , அதுவே 
ஆலயங்களால் நாம் அறிய வேண்டிய முதல் உண்மை என்றும் 
கூறப்பட்டது . இனி நாம் ஆலயத்துள்ளே சென்ற உடனே 
காணும் இரண்டாவது உண்மையை நோக்குவோம் , 


57 


ந்து 


உண்மை 


ஆயி . 


ஒருவன் ஆலயத்துள் சென்றவுடனே , அங்கு பல பல மூர்த்தி 
களின் உருவங்கள் அவன் 

அவன் கண்ணுக்குத் தென்படுகின்றன . 
அவற்றின் உட் பொருளை அறியாத அன்னிய மதத்தவர் , " இந்து 
மதத்தில் கடவுளர் பலர் " என்று நம்மை ஏளனம் செய்கின்றனர் ; 
தேவ கணங்களுக்கும் , தேவாதி தேவனாகிய நந் தெய்வத்திற்கும் 
உள்ள வேறுபாட்டைக் கூடத் தெரிந்து கொள்ளாத சிற்றறிவுடை 
யோராய் , அவர்கள் நமக்குக் கடவுள்கள் முப்பத்து முக்கோடி 
என்றுங் கூறுகின்றனர் . அந்த முப்பத்து முக்கோடி தேவர் 
களையும் கடந்து நிற்பவருக்கே கடவுள் என்ற பெயரும் தெய்வம் 
என்ற பெயரும் வழங்கப் படுவதையும் , ஏனையோர் தேவர்கள் 
என்ற பெயரால் அழைக்கப்படுவதையும் அவர்கள் அறிகின்றிலர் . 
உபநிடதங்களைச் சிகரமாகவும் , வேதாந்த சித்தாந்தங்களை 
மகுடமாகவும் கொண்டுள்ள 

மதத்தில் , இறைவ 
ஒருவனே என்ற 

அறியப்பட வில்லை யென்றால் 
அது யாவரும் நகையாட வேண்டியதோர் கூற்றேயாகும் . 
னும் இந்துக்களென்று கூறிக் கொள்வோர் சிலரும் கிளிப்பிள்ளை 
போன்று இதனைத் திருப்பிச் சொல்லும் போது , சிரிப்பதற்குப் 
பதிலாக அழத்தான் வேண்டியிருக்கிறது . “ ஒன்றேகுலமும் ஒரு . 
வனே தேவனும் ” என்ற முதுமொழியானது , இன்று நம் நாட்டி 
லுள்ள அன்னிய மதங்கள் பிறக்கு முன்னரே தோன்றியதென் 
பதை அவர்கள் அறியார் போலும் . 

அங்ஙனம் , “ ஒருநாமம் ஒருருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயி 
ரம் , திருநாமம் பாடி நாம் தெள்ளேணம் கொட்டாமோ ” 
திருவாசகத்தின்படி , உருவம் ஒன்றின்றி , எங்குமாய் எல்லாமாய் 
நிற்கும் பரசிவத்திற்குச் சிவாலயங்களில் முதலுருவாகச் சிவலிங் - 
கத்தையும் , வழி உருவங்களாகத் தாண்டவர் , தேவியார் , தக்ஷிணா 
மூர்த்தி மூவரையும் , சார்புருவங்களாகக் கந்தர் , கணேசர் , கால 
பைரவர் மூவரையும் வகுத்து வைத்திருக்கின்றனர் . இவருள் 
பரசிவம் அரூபம் அல்லது அருவமென்றும் , சிவலிங்கம் ரூபாரூபம் 
அல்லது அருவுருவமென்றும் , மற்ற இரு மூவரும் ரூபம் அல்லது 
உருவமென்றும் கூறப்படுகின்றனர் . அருவுருவும் உருவுமாகிய 
இந்த எழுவரும் இறைவனிடத்து அடங்கிக் கிடக்கும் எழுவகைத் 
தனிப் பெருஞ் சிறப்புத் தன்மைகளைக் குறிக்கும் திருமேனிகளாம் . 

8 


என்ற 


58 


அவை அறிகுறியாக ஆன்ம வர்க்கத்தை விளக்கும்போது , அவற் 
றிற்கு எழு வித ஆன்ம கலைகள் அல்லது ஏழு ஆன்ம விதங்கள் 
என்று இந்த சமயக் கிண்டர்கார்டன் நூலில் பெயர் கொடுக்கப் . 
பட்டிருக்கின்றது . 

ஏழு என்பது இன்றுள்ள சிருஷ்டியில் ஒரு முக்கிய எண் 
ணென்று குப்தவித்தை வல்லவர் கூறுகின்றனர் . 

ஒளியில் 
நிறங்கள் ( Vibgyor ) ஏழு , ஒலியில் ஒசைகள் ( சரிகமபதநி ) ஏழு , 
உலோகத்தில் ரத்தினங்கள் ஏழு ( பவளமும் முத்தும் கல் வகை 
யல்ல , ) உடம்பில் ஆதாரங்கள் ஏழு , சூரிய மண்டலத்தில் கிரகங்கள் 
ஏழு (ராகுவும் கேதுவும் சாயா 

சாயா கிரகங்கள் ) , இன்னும் சப்த 
உலகங்கள் , சப்த ரிஷிகள் , சப்த கோடி மகா மந்திரங்கள் என்பன 
போன்று ஏழு என்ற சிறப்பெண் இறைவன் படைப்பு முழுவதி 
லுமே காணக் கிடக்கின்றது . இதனை அனுபூதிமான்கள் , இறைவ 
னிடத்தும் அவன் படைத்துள்ள எல்லா 

வர்க்கங்களிலும் 
காணப்படும் ஏழு தனிப் பெருஞ் சிறப்புத்தன்மைகள் அல்லது 
கலைகளாகக் கூறுகின்றனர் . அவற்றை இறைவனிடத்துள்ள எழு 

கிரணங்கள் என்றும் சொல்லலாம் . அக்கலைகள் சீழே 
காட்டப்படுகின்றன . 


பண் 


இசைவு 


அழகு 


இவற்றுள் , சக்தியின் பிரதிபலிப்பு அதனைத் தொழிற்படுத் 
தும் ஆற்றலாகின்ற கிரியையும் , அன்பின் பிரதிபலிப்பு பக்தியும் , 
ஞானத்தின் பிரதிபலிப்பு விஞ்ஞான அறிவுமாம் . முதல் மூன்றும் 


59 


அகநோக்கு ; பின் மூன்றும் அவற்றின் பிரதி பலிப்பாகும் 
( Reflex ) புறநோக்கு ; நடுவண் உள்ள நான்காவது அகமும் 
புறமும் ஒருசேர நோக்கும் கலை . 


இறைவனுடைய தன்மைகள் அனைத்துமே எல்லா மூர்த்தி 
களிடத்தும் உள்ளனவாயினும் , அவர் யாவரும் படைத்தல் , 
காத்தல் , மறைத்தல் , அழித்தல் , அருளல் என்ற ஐந் தொழிற்குறிய 
ஆயுதங்களைக் கையிற் கொண்டிருப்பினும் , அவற்றுள் ஒவ்வொரு 
மூர்த்தியும் ஒன்றை மாத்திரம் அடியாரின் பொருட்டு விளக்கிக் 
காட்டுவர் . 

அது அறிகுறியாகச் சுட்டிக் காட்டுவது யாதெனின் , 
எல்லா மனிதரிடத்தும் மேற் சொன்ன ஏழு கலைகளும் உள்ளன 
வாயினும் அவற்றுள் ஒன்று மாத்திரம் ஒவ்வொருவரிடமும் 
கூடுதல் விளக்கம் பெற்ற தாய் , மற்றவை அதற்குச் சார்பாக 
நிற்கும் , என்பதாம் . அவ்விதம் முதன்மையாக விளங்குவதே 
அவருடைய கலை என்னப்படும் . மனித வர்க்கத்தில் முதல் மூன்று 
கலையினரும் அக நோக்கிகள் ( Introverts ) . அவர்கள் தம் இன்பத் 
திற்குப் புறப் பொருள் சளை நாடுவதில்லை . கடைசி மூன்று கலை 
யினரும் புறநோக்கிகள் ( Extroverts ) ; புறவுலகத் துணையின்றி 
அவர்கள் இன்பம் பெறார் . நடுக்கலையில் உள்ளவர் அகத்தையும் 
புறத்தையும் இணைத்து நிற்பவர் , உள்ளுணர்ச்சியை வெளி 
உலகப் பொருள்களைக் கொண்டு உருவகப்படுத்துவர் . அவர்கள் 
சொல்லால் கவிதையையும் , 

வர்ணத்தால் ஓவியத்தையும் , 
ஒலியால் இசையையும் , கல்லால் சிலையையும் ஆக்குவதில் கை 
தேர்ந்தவராய் இருப்பர் . இக் கலைஞரின் கற்பனைகளே தெய் . 
வத்தன்மை வாய்ந்தனவாயிருக்கும் ; மற்றவர் படைப்புகள் 
மட்டமாகவே இருக்கும் . 


ஏழுகலைகளின்விபரங்கள் 


மூர்த்தி 


கலை 


ண்ம 


அதனைவிளக்கும்மக்கள் 


மற்றவர்க்கங்களில்இக்கலைகள் 
ஆன்மசாதனம் 
உலோக 

மிருகா வர்க்கம் 

வர்க்கம் 


ஷை 


சிவலிங்கம் 
1 
( 
மனோ 
) 
சக்தி 

(Will) தேவியார் 

2 
அன்பு 

(Love) தக்ஷிணாமூர்த்தி3பதிஞானம் (Mystic) 

( 
Wisdom 
) தாண்டவர் 

4 
அழகு 

( 
Harmony 
) சந்தர் 

5 
( 
பாச 
) 
அறிவு (Occultist)(Science) கணேசர் 
6 
பக்தி 

(Devotion) 


அரசர்,வீரர்,தளகர்த்தர்,நீதிபதி 

போன்றவர் 
. சமயகுரவர்,மருத்துவர்,கல்வி 

ஆசிரியர்முதலியோர். சந்தானகுரவர்,தத்துவநூல் 

வல்லார். 
கவிஞர் 
, 
ஓவியர் 
, 
சிற்பியர் 
, 
நடிகர் 
. 
கூத்தர் 
, 
இசை 

இசைவாணர்ஆதியர். விஞ்ஞானசாஸ்திரிகள்,பூதபௌதிக 

ஆராய்ச்சியாளர்ஆகியோர். 
ஆழ்வார்கள் 
, 
நாயன்மார்கள் 
, 
கிறிஸ் தவபரிசுத்தவான்கள்,மகம்மதியப் 
பக்கிரி 
சாதுக்கள் 

மற்றும்பல மதப்பக்தர்கள். 
யந்திர 
அமைப்பாளர் 
( 
Inventors 
) 
, 
சமயக்கிரியையாளர் 
, 
( 
Ritualists 
) 
, பலவகைக்கம்மியர், கைவேலைத் 

திறமையாளர். 


ராஜயோகம் 

வயிரம் ( 
Diamond 
) இந்திரநீலம் 

( 
Sapphire 
) ஞானயோகம் மரகதப்பச்சையானை 

( 
Emerald 
) 
கோமேதகம் 

குரங்கு 
( 
Jasper 
) 
ஞானயோகம் 
புஷ்பராகம் 

குதிரை (Topaz) பக்தியோகம் மாணிக்கச் நாய் 


பொது 


சிவப்பு 


(Ruby) 


காலபைரவர் 


கர்மயோகம் 


பூனை 


7 
கிரியை 
( 
யால் 
) 

சக்தி (Ceremonial 

magic)) 


கருநீலம் (Amethyst) 


2 


61 


இந்த ஏழுவித ஆன்ம வகையின் உண்மையை அறியாமையே 
தற்கால உலகில் காணப்படும் பெருவாரியான துன்பத்திற்கும் 
குழப்பங்களுக்கும் குறைவாழ்க்கைக்கும் ஒரு காரணமாக இருக் 
கின்றது . அகநோக்கிகள் , 

அகநோக்கிகள் , உண்மையறியாது புறநோக்கிகளின் 
வேலையைப் பழிக்கின்றனர் , அவ்வாறே புறநோக்கிகளும் நடக் 
கின்றனர் . இரு வகையினரும் வயிற்றுப் பிழைப்பின் பொறுட்டு 
எல்லா வேலைகளிலும் ஈடுபடுகின்றனர் . அதனால் தொழிலுக்கும் 
மனிதனுக்கும் பொருத்தமின்மை ( Misfits) ஏற்பட்டு எங்கும் 
குறைவாழ்க்கையே நிறைந்து உலகம் அமளிகுமளியாய் இருந்து 
வருகின்றது . அரசியலாரும் சமய வல்லோரும் மனோதத்து 
மேதையரும் ஒன்றுகூடி இதனை நடுநின்று சீர் தூக்கி ஆராய்ந்து 
நடப்புக்குக் கொண்டுவரும்வரை உலக முன்னேற்றம் தட்டுத் 
தடங்கலின்றி நடைபெறாது . 


இதுவரை கூறியவற்றைக் கற்றறிந்தவர் ஆலயந்தொழச் 
செல்லும்போது , 


( 1 ) கோபுரத்தைக் கண்டவுடன் , நான் உடம்பல்ல ,, 
ஆன்மா 

என்று நினைப்பூட்டிக் கொள்ளவேண்டும் ; கோபுரம் 
தாண்டிப் பலிபீடஞ் சென்றதும் “ நான் இச்சையல்ல , ” என்று 
ஞாபகப்படுத்திக்கொண்டு , கீழேவிழுந்து வணங்கும்போது , 
சுயநல இச்சைகளாகிய மிருகங்களை அங்கே பலி கொடுத்ததாகப் 
பாவிக்க வேண்டும் . பின் எழுந்து நின்று 

கொடிமரத்தை 
நோக்கி , “ நான் மனமுமல்ல , தத்துவங்களல்ல , " என்று நினைப் 
பூட்டிக்கொண்டு உள்ளே செல்லல் வேண்டும் . 


தம் 


( 2 ) உள்ளே சென்று மூலஸ்தானத்தைத் தொழும்போது , 
தன்னை ஜீவான்மாவாக உணர்ந்து , ஜீவான்மாவின் தன்மை 
களாகிய யான் எனதென்னும் உணர்ச்சியும் நீங்கி , இறைவனோடு 
இரண்டறக் கலந்து , இறைவனுடைய அருட் கருவியாக மாத்திரம் 
கிடக்க ஆர்வப்படல் வேண்டும் . 


62 


( 3 ) பின்னர் , வலம்வந்து அங்குள்ள மற்ற மூர்த்திகளைத் 
தொழும்போது தன் இயற்கைக் கலை இன்னதெனத் தெளிய 
முயலல் வேண்டும் ; அங்ஙனம் தெளிந்து அதற்குரிய ஆத்ம 
சா தனத்தையும் ஊக்கத்துடன் கையாள முயல வேண்டும் . 
சாதனமே முக்தி நெறியில் அவனுக்கேற்பட்ட குறுக்குப் 
பாதையும் நேர் பாதையுமாகும் . 


அச் 


ஆலயஞ் 


இங்ஙனம் உட்பொருளை அறியாதும் அதனை அநுபவத்திற் 
கொண்டுவர முயலா தும் ஆலயஞ் செல்வதும் தொழுவதும் ,, 
அனேகமாக 

வீண் வேலையாகவே முடிகின்றது . அடிக்கடி 

செல்வோரிடத்துங்கூட தெய்வத்தன்மை விளங்கிக் 
காணாமைக்குக் காரணம் இதுவே . ஒவ்வொருவனிடத்தும் 
உடம்புகளாகிய மிருகமும் , அதாவது பாசமும் , ஆன்மாவாகிய 
மனிதனும் , அதாவது பசுவும் , ஆட்டுவிக்கும் இறைவனாகிய 
பதியும் அடங்கி இருக்கின்றனர் . ஆலய 

ஆலய வழிபாட்டின் ஒரே 
நோக்கம் மிருகத்தன்மையை ஒழித்து , மனிதத்தன்மையை 
அடக்கி , தெய்வத் தன்மையை ஒளிவீசச் செய்தலாம் ; அதாவது 
சீவத்தன்மையைப் போக்கி சிவத்தன்மையை 

எய்தலாம் . 
அப்போதே பேரின்பம் கைகூடும் . அல்லா தவரை அது பெறப் 


படாது 


ஆத்மனைத் தேருக்குச் சொந்தக்காரனாகவும் , உடலைத் 
தேராகவும் , புத்தியைத் தேர் ஓட்டுபவனாகவும் , மனதைக் கடி 
வாளமா கவும் , இந்திரியங்களைக் குதிரைகளாகவும் , 

ரைகளாகவும் , இந்திரிய 
விஷயங்களை ( ஐம்புலப் பொருள்களை ) க் குதிரை செல்லும் 
பாதைகளாகவும் அறிக , என்னும் கடோப நிடதம் ( I. 3-4 ) 
என்ற பண்டைய ஞான நூல் . இந்தத் தேர்ப் பயணத்தில் , 


( 1 ) அடங்காத குதிரைகளை யுடையவன் தேகான்மா ; 
( 2 ) அடங்கிய குதிரைகளை யுடையவன் சீவான்மா ; 
( 3 ) உடம்புகளுக்கப்பாற்பட்டு அவற்றால் கட்டுண்ணாது 

நிற்பவன் முத்தான் மா . 


கர்ப்பக் 
கிரகம் 


மகா 
மண்டபம் 


வரணம் 


ஆவரணம் 


4-7-ஆவரணங்கள் 


தேவி 


PoE 


2 
வது 


லய 


தே 


கொடிமரம் 


பலிபீடம் 


முன் 
கோபுரம் 


பாடம் 7 


மனிதனுடைய அன்ன உடப்பு . 


அவையே 


முன்பாடங்களில் , ஆலயத்தின் முன் கோபுரம் முதல் மூல 
ஸ்தான மூர்த்திவரை கிழ்மேலாக ஒரே கோட்டிலுள்ள ஒரு சில 
உருவங்கள் விளக்கும் ஆன்ம நிலைகள் கூறப்பட்டன . 
ஆலயங் கற்பிக்கும் முதல் உண்மை யென்றுங் கூறப்பட்டது . 
பின் , ஆலயத்துள் இறைவனுக்கு அறிகுறியாக அமைக்கப்பட் 
டுள்ள பலவேறு வடிவங்கள் ஆன்ம கலைகளை அல்லது தனிப் 
பெருஞ் சிறப்புத்தன்மைகளைக் குறிக்குமென்றும் , அது இரண் 
டாவதாக அறியவேண்டிய உண்மை என்றுங் கூறப்பட்டது . 


இனி, நம் ஆலயங்கள் நமக்குக் கற்பிக்கும் மூன்றாவதான 
உண்மை , அவற்றின் ஆவரணங்கள் , என்ற பிராகாரங்களால் 
விளக்கப்படுவது . 

அந்த ஆவரணங்கள் 

ஆலயத்தின் பணச் 
செழிப்பைப் பொறுத்து ஒன்று முதல் ஏழுவரை அமைந்திருக் 
கும் . என்பது மேலே குறிப்பிடப்பட்டது . எவ்வாறாயினும் 
ஆவரணங்களெல்லாம் மனிதனிடம் மறைப்புண்டு பண்ணும் 
உடம்புகளையே குறிப்பனவாம் . அவை , ஒன்றாக 

மாத்திரம் 
இருக்கும்போது மனித உடம்புகளை மொத்தமாகவும் , ஏழாக 
விருக்கும் போது அவ்வுடம்புகளைத் தனித்தனி வேறுபடுத்தியும் 
குறிப்பிடும் . 
பிரகாரங்கள் 

உடம்பு வகைகள் 
L 

மனிதனுடைய உடம்புத் தொகுதி 
3 

ஸ்தூல , சூட்சும , காரண உடம்புகள் . 
5 

அன்னமய , பிராணமய , 

விஞ்ஞானமய , ஆனந்தமய கோசங்கள் . 
7 

அன்ன உடம்பு , பிராண உடம்பு , 
இச்சை படம்பு , உருவமன உடம்பு , 

, 
அருவமன உடம்பு , விஞ்ஞான 

உடம்பு , ஆனந்த உடம்பு . 
என இந்த ஆவரணங்கள் மனித உடம்புகளைத் தொகுத்தும் விரித் 
தும் விளக்கா நிற்கும் . 


21 


12 


மனோமய , 


2 


65 


மனிதன் மேற்கு தலை வைத்துக் கிழக்கு கால் நீட்டி 
மல்லாந்து படுத்திருப்பதைக் காட்டுவது , ஆலயங்களில் மூலஸ் - 
தானம் முதல் முன்கோபுரம் வரையுள்ள பாகம் . ( படம் 1 . 
பார்க்க . ) எண் சாணுடம்பிற்குச் சிரசே பிரதானமாவது போல 
ஆலயத்திற்குப் பிரதானமாகிய கர்ப்பக்கிரகம் 

முகமாகவும் , 
அர்த்த மண்டபம் கழுத்தாகவும் , 

துவாரபாலகர் 

நிற்கும் 
இடங்கள் மனிதனுக்குக் காவல் புரியும் இரு தோள்களாகவும் , 
அங்கிருந்து கொடிமரம் வரை முண்டாகாரமான உடம்பாகவும் , 
கொடிமர ஸ்தானம் குதமா கவும் , கொடிமரம் முதுகுத் தண் 
டாகவும் , குடைவரை வாயிற் கோபுரம் உயர்ந்து நிற்கும் 
பா தங்களாகவும் ஆகமங்களில் உருவகப்படுத்திக் 
கின்றன . இவ்வுடம்பு அன்னத்தை உண்டு வளர்ந்து , அன்னத் 
தால் நிலை பெற்றிருப்பதால் , அன்னமய கோசம் , அன்ன உடம்பு 
என்றழைக்கப்படுகின்றது . அது மெய் வாய் கண் மூக்குச் செவி ,, 
கை கால் , முதலிய உறுப்புகளைக்கொண்டு இயங்குவது ; பூலோக 
வேலைக்குக் கருவியாக உதவுவது ; ஸ்தூலமாகக் காணப்படுவதால் 
ஸ்தூல உடம்பென்றுஞ் சொல்லப்படுவது . 


கூறப்படு - 


இந்து 


தாகக் 


ஆலயங்களில் ஒரு சில தவிர மற்றவை கிழக்கு 
நோக்கியே இருப்பன . அவற்றின் நான்கு திசைகளிலும் மதில் 
வாயில்கள் இருப்பினும் ஆலயந் தொழச் செல்வோர் கிழக்கு 
வாயில் வழிச் செல்வதே முறை . கிழக்கிருந்து வருபவன் முதலாவ 

காண்பது படுத்திருப்பவனுடைய பா தங்களேயாம் . 
அவையே படுத்திருப்பவன் உடம்பில் கூடுதல் உயர்ந்திருக்கும் 
உறுப்புகள் , அதனால் முன்கோ புரங்கள் ஆலயங்களில் மிக 
உயரமாகக் கட்டப்படுகின்றன . கட்டடச் சிற்பத்தில் கைதேர்ந்த 
பெர் குஸன் ( Fergusson ) என்ற மேனாட்டு மேதாவியானவர் நம் 
நாட்டில் சுற்றுப் பிரயாணஞ் செய்து தமிழ் நாட்டு ஆலயச் 
சிற்பங்களைப் பற்றியும் சிலைகளைப் பற்றியும் வெகுவாகப் புகழ்ந்து 
எழுதி யிருக்கின்றனர் . ஆயினும் அவற்றின் அடிப்படைக் கருத் 
துக்களை யறியா ததால் , குனடவரை வாயிற் கோபுரத்தைப் பற்றிக் 
குறைகூறுகின்றனர் . “ இத்தனை அழகாக ஆலயம் அமைக்கக் 
கூடிய தமிழ் மக்கள் , அதன் உன்னத பாகமாகிய கோபுரத்தை 
நடுவில் கட்டாமல் முன் முகப்பில் கட்டி யிருப்பது அதிசயப்பட 


66 


என்ற 


அவை 


வேண்டியதாய் இருக்கின்றது என்று அவர் கூறுகின்றனர் . அது 
ஆலய தத்துவத்தை அறியாதோர் கூற்றாகும் . மூலஸ்தானத்திற்கு 
மேலுள்ள விமானம் 

மனிதனுடைய 

பிரம்மரந்திரம் 
சகஸ்ராரச் சக்கரத்தை அறிகுறியாகக் காட்டுவது . அந்தச் சக்கரம் 
ஆயிரம் இதழ்களையுடைய இரண்டடுக்குத் தாமரை போன்றது . 
அவ்விதமே மூலஸ்தான விமானங்கள் அமைக்கப்படுகின்றன ; 
அதிகமான உயரமில்லாமலும் , உருவத்தில் தாமரை மொக்குப் 
போலவும் , பெரிய ஆலயங்களில் பொன் வேயப்பட்டுச் சூரியப் 
பிரகாசமாகவும் 

சீவன்முத்தனுடைய சகஸ்ராரம் 
போலவே அழகாக ஒளி வீசித் திகழும் . அன்றியும் கிறிஸ்தவ 
ஆலயங்கள் போன்று , மூன்று பத்திகளை மாத்திரம் உடையனவாய் 
நடுக்கொண்டு உயர்ந்து நிற்கும் கட்டிடங்களிலேயே அத்தகைய 
கோபுரங்கள் பார்வையாக விருக்குமேயன்றி , பல சந்நிதிகளை 
யுடையனவாய் மதுரை போன்ற மிகப் பரந்து விரிந்த ஆலயங் 
களில் நடுக் கோபுரம் அத்தனை எடுப்பாகத் தோன்றாதென்பதும் 
எளிதில் அறியக் கூடியது . 

இனி , உடம்பின்றி உயிர்வாழ முடியாதென்பது யாவரும் 
அறிந்தது . “ சுவரை வைத்தல்லவா சித்திரம் எழுத வேண்டும் 
என்ற தமிழ்ப் பழமொழி அவ்வுண்மையை உணர்த்துவதே. 
ஏனெனில் பண்டைக் காலங்களில் பெரும்பாலும் சுவர்களிலேயே 
சித்திரங்களை எழுதி வந்தனர் . துணி , சாகிதங்களில் வரைவன 
பல காரணங்களால் கெட்டுப் போவதோடு அன்னியரால் கொள்ளை 
கொள்ளத் தக்கனவாயுமிருக்கின்றன . சுவரிலுள்ள சித்திரங்கள் 
அங்கனம் அகற்றப்படக்கூடாமையால் , உலகப் பிரசித்தி பெற்ற 
அஜாந்தா , எல்லோரா , சித்தன்னவாசல் , மதுரைச் சொக்கர் 
கோயில் , தஞ்சைப் பெருங் கோயில் , திருவாங்கூர் பத்மனாபபுரம் 
முதலிய இடங்களின் சுவர்ச் சித்திரங்கள் இன்றும் நம் நாட்டிற்கு 
அணிகலமாக இருந்து வருகின்றன . 

அத்தகைய சித்திரங்கள் 
வரைவதற்குச் சுவர்கள் நீறுங் காரையும் சுடுகல்லுங் கொண்டு 
செம்மையாகக் கட்டப்பட்டிருத்தல் வேண்டும் . அதனால் “ சுவரை 
வைத்தல்லவோ சித்திரம் எழுதல் வேண்டும் என்ற பழமொழி , 

ஆரோக்யமில்லாத உடம்பில் அழகாக உயிர்வாழ்வ 
தெங்ஙனம் என்று பொருளில் வழங்கப்பட்டு வருகின்றது . 
நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் , என்பதும் இதனையே . 

இந் நோயற்ற வாழ்விற்கு இன்றியமையாத இரு விதிகள் ,, 
அழுக்கு நீக்கலும் ஆகாரம் ஊட்டலுமாம் . அழுக்கைப் போக்கு 
வது இடக்கை , ஆகாரம் ஊட்டுவது வலக்கை . அதனால் இவ்விரு 
விதிகளையும் கீழ்க்கண்ட படத்தின் மூலம் சிறுவருக்கும் விளக்கு 
வது எளிது . அவ்விதிகளை விளக்கிக் கூறுவது இந்நூலின் நோக்க , 
மல்ல ; அவை எல்லாச் சுகாதார நூல்களிலும் காணப்படும் . 


இன்று , 


a 


உடம்பு 


hn93 


இடதுகை 


போக்கு 


அழுக்கைப் 


உணவு 


. 


நாடு 


நாடு 


95 


வலதுகை 


ஊட்டு 
ஆகாரம் 


உணவு 


1 


உடுப்பு 


hg3 


68 


ஆனால் அந்தச் சுகாதார நூல்களில் சொல்லப்படாததான 
முக்கியமான உண்மை யொன்று இங்கு கூறவேண்டுவதாகின்றது . 
அது யாதெனின் , இந்த அழுக்கிலும் ஆகாரத்திலும் தூலம் , 
சூக்குமம் என இரு பகுதிகள் உள்ளன . அவற்றுள் தூலப்பகுதியை 
முக்கியமாகக்கொண்டு , மேனாட்டா ராகிய ஐரோப்பிய மக்கள் 
தங்கள் உடம்பிற்கு உரத்தை ஊட்டி ருத்ர கணங்களாக மாறி 
மயானத் தாண்டவம் ஆடுகின்றனர் . கீழ் நாட்டா ராகிய ஆசிய 
மக்கள் , சூக்குமப் பகுதியை முக்கியமாகக் கொண்டு என்றும் 
வறுமைப் போர்வை போர்த்து , எலும்பும் தோலுமாய் , பெரி - 
யம்மை , சின்னம்மை , பேதி போன்ற காளியாட்டத்தில் ஈடுபட்டுத் 
திளைக்கின்றனர் . 

பகுதிகளையும் ஒன்று சேர்த்துக் 
கையாண்டாலன்றி இன்ப நிலை ஏற்படாதென்பதைக் காட்டுவதே 
இப்பகுதியின் நோக்கமாகும் . 


தூல அழுக்கு சாதாரணமாக யாவராலும் அறியப்படுவது ; 
பொருள்களால் மனத்திலும் இச்சையிலும் ஏற்படும் அழுக்குகளே 
சூக்கும அழுக்காம் . விளக்கானது தன் ஒளியை நாற்புரமும் 
பரப்பிக் கொண்டிருப்பது போல , உலகிலுள்ள ஒவ்வொரு 
பொருளும் , மலருக்கு மணம் போலத் தனக்கு இயற்கையாயுள்ள 
அலைகளைத் தன்னைச் சுற்றி ஓயாது பரப்பிக்கொண்டே யிருக்கும் . 
அந்த அலைகளே அவற்றின் உயிர் வாழ்க்கை . இவ்வுண்மை இக் 
காலத்து விஞ்ஞானக் கலைஞரால் கண் கூடாகக் காணப்படுவது . 
சில பொருள்கள் புறத்தே துப்புரவாகக் காணப்படினும் , அவற் 
றின் அலைகள் அறிவையும் இச்சைகளையும் அல்லற்படுத்துவனவாக 
விருக்கும் . இது வசீகர தோஷம் ( Magnetic Impurity ) என்னப் 
படும் . மேனாட்டார் தூல அழுக்கை நீக்குதற்கு பகீரதப் பிரயத் 
தனங்கள் செய்வர் , ஆனால் வீடுகள் நிறையச் சுருட்டுப்புகை , 
வீதிகளெங்கும் கள்ளுக்கடைகள் , கசாப்புக் கடைகள் , வெளியிலும் 
வீட்டுக்குள்ளும் இட்டு நடப்பது ஒரே செருப்பு ; இத்தகைய 
சூக்கும் அழுக்கு முறைகளை அவர்கள் கவனியாமையால் மனத் 
தில் அமைதியோ இச்சையில் 

அடக்கமோ காணமாட்டாமல் 
அல்லற்படுகின்றனர். போதுமென்ற மனமுடையோரை அவ . 
ருடைய நாட்டிற் காண்பது மிகவும் அரிது . நம் நாட்டில் சூக்கும 
அழுக்குகள் சமயாசாரங்களாகக் கருதப்படுவதால் , அவை மூடக் 


69 


கொள்கைகளாகவோ , அறிவுடனேயோ அனேகமாகக் கையாளப் 
படுகின்றன . தீட்டு , திருஷ்டி தோஷம் , ஒருவர் உடை செருப்பு 
முதலியவற்றைப் பிறர் அணியாமை , கள்ளுக்கடை கசாப்புக்கடை 
ஒதுக்கம் , செருப்புக் காலோடு வீட்டிற்குள் பரிமா ராமை , 

, 
இவற்றையும் இவை போன்ற பிறவற்றையும் நம் மக்கள் உயி 
ராபத்துப்போலப் 

பயந்தொதுக்குவர் . ஆனால் விடியுமுன் 
எழுந்து எதிர் வீட்டுச் சுவரண்டை மலஜலங் கழிப்பர் , வீட்டைச் 
சுற்றியுள்ள வழி நடைகள் , ஆறு , குளம் , கால்வாய்கள் எங்கும் 
ஆபாசம் பண்ணித் தொற்று நோய்களைப் பரப்புவர் , வெறுங் 
காலுடன் நடப்பர் , நடக்குமிடமெல்லாம் காறியுமிழ்வர் , வீட்டி 
லும் கடையிலும் உணவுகள் தின்பண்டங்களை மூடி வைக்காமல் 
ஈ மொய்க்க வைப்பர் . அத்துடன் போதுமென்ற மனமே பொன் 
செய்யும் மருந்தென்ற 

கொள்கையை நம்மவர் தமோ குண 
முறையில் போற்றி வருவதால் , நமக்குள் என்றும் நீங்காத 
வறுமையும் , எய்ப்பும் , இளைப்பும் , தொத்து நோய்களால் மக்கள் 
புற்றீசல்போல மடிவதும் , இயற்கையாகி விட்டன . அதனால் நாம் 
ஏலாப்பதிவிரதை என்ற முறையில் கையாலாகாத சாதுக்களாகத் 
திகழ்கின்றோம் . 

தீயாரைக் காண்பதுவும் தீதே , திருவற்ற 

தீயார் சொற் கேட்பதுவும் தீதே , " 
என்ற செய்யுள் இந்த சூக்கும அழுக்கு முறையைக் குறிப்பிடுவது . 
இச் சூக்கும அழுக்கின் பலன்கள் இரண்டாம் பாகத்தில் பூத 
கணங்கள் ” என்ற தலைப்பின் கீழ் சற்று விரிவாகக் கூறப்படும் . 


அழுக்கைப் போலவே ஆகார முறையிலும் தூல சூக்குமப் 
பகுதிகள் இருக்கின்றன. அதன் தூலப் பகுதியாவது ஆகாரத்தின் 
அடிப்படையாகிய கரிநீரகப் பொருள் ( Carbohydrates ), புரதம் 
என்ற ஊன் சத்து ( Protiens ) , கொழுப்பு ( Fats) , உலோக 
உப்புக்கள் ( Mineral salts ), வைற்றமின் என்ற உயிர்ச் சத்துக்கள் 
( Vitamins ) , என்பனவாம் . இவை யன்றி வேறும் இருக்கலாம் ; 
விஞ்ஞானிகளால் இதுவரை நிர்ணயிக்கப்பட்டிருப்பவை இவையே, 
ஆகாரத்தின் சூக்குமப் பகுதி யெனப்படுவது அதன் சத்துவ , 
ரஜோ , தமோ குணங்களாகும் . இது இதுவரை மேனாட்டாரால் 


70 


ஆராயப் படாதது ; இக்குணங்கள் ஆகாரப் பொருளிடத்திருப்ப 
தாக அவர்கள் ஒப்புவதுமில்லை. அதனால் அவர்கள் , ஊர்வன - 
வற்றில் கட்டை வண்டியும் , ஓடுவனவற்றில் மோட்டார் வண்டி 
யும் , பறப்பனவற்றில் ஆகாய விமானமுந் தவிர மற்றெல்லா - 
வற்றையும் பட்சபாதமின்றிக் கவளீகரித்து விடுகின்றனர் . மலை 
முழுங்கி மாடசாமிக்குக் கதவு வடம் பப்படம் என்ற முறையில் 
அவர்கள் சிறிதும் பெரிதுமான காட்டுப் பிராணிகள் , நாட்டுப் 
பிராணிகள் , நீர்ப் பிராணிகள் , பறவைகள் எல்லாவற்றையும் 
கொலை செய்து தின்று விடுகின்றனர் . இவையனைத்தும் கொடிய 
தமோ ரஜோ குணப் பொருள்களாக ஆயுர் வேதத்தில் அனுப 
வத்தால் சு.றப்பட்டிருக்கின்றது . மேனாட்டார் தூலப்பகுதியை 
மாத்திரம் நிறுத்தும் உரைத்தும் அளந்தும் காலரி ( Calory ) 
கணக்கிட்டும் 

நுணுக்கமாகக் கையாண்டு உடம்பைக் 
கொழுக்க வைத்து விடுகின்றனர் . 

ஆனால் சூக்குமப் பகுதியின் 
உண்மையைக் கையாளாமையால் அவர்களுக்கேற்பட்டிருக்கும் 
அபரிமிதமான உலக இச்சையும் சிற்றின்ப விழைவும் பாராட்டம் - 
தக்க தாயில்லை , அவருக்கு நிம்மதி கொடுப்பதாகவுமில்லை . நம் 
ந்திய மக்களோ , முக்குணங்களைப் பெரிதும் பாராட்டுவா - 
ராயினும் தூலப் பகுதியில் போதிய ஊட்டமின்றி உடம்பு 
சோர்ந்து , போலிச் சத்துவ குணமாகிய தமோ 

குணத்தில் 
ஆழ்ந்திருக்கின்றனர் . இரு நாட்டாரும் தம் உணவை மாற்றி 
யமைத்தாலன்றிப் பூரண மனிதத்தன்மையை அடையார் . 

தாயைப்போல பிள்ளை நூலைப்போல சேலை . சிவப்பு நூலால் 
நெய்யப்பட்டது வெள்ளைச் சேலையாகாது . ஒரு சமயம் வண்ணான் 
உதவியால் ஆகலாம் ; அது போலிச்சாயம் . அம்மாதிரியே 
உடம்பு உணவால் நெய்யப்படுவதாகையால் ,, 

அவ்வுடம்பின் 
தன்மை உணவைப் போன்றேயிருக்கும் . மண்ணால் கட்டப்பட்ட 
வீடு மண்ணாகவேயிருக்கும் ; செங்கல் வீடு செங்கல்லா கவும் கருங் 
கல் வீடு கருங்கல்லாகவும் இருக்குமேயன்றி மண் வீடு கல் வீடாக 
மாறிவிடாது . . அந்த உண்மையை ஏற்று , ஆகாரத்திலும் தூல 
சூக்குமப் பகுதிகளை அறிந்து , உத்தமமான 

ஆகாரத்தைக் 
கையாள்வதே உடம்பிலும் மனதிலும் நோயற்று வாழ்வதற்கான 
முறை ; பரமார்த்திக வாழ்விற்கு இன்றியமையாத முறையும் 


அதுவே , 


71 


திரு மூலர் பூரண சித்தர் , தமிழ் நாட்டில் பிறந்த சித்தர் . 
அவர் கீழ்நாட்டு மக்களுடைய மனப்பான்மையையும் தம் திரு 
மந்திரத்தில் எடுத்துக் கூறுகின்றனர் . 


( 1 ) உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் , 

திறம்பட மெய்ஞ்ஞானம் சேரவு மாட்டார் ; 
உடம்பை வளர்க்கும் உபாய மறிந்தே 
உடம்பை வளர்த்தேன் , உயிர் வளர்த்தேனே . 


( 2 ) உடம்பினை முன்னம் இழுக்கென் றிருந்தேன் ; 

உடம்பினுக் குள்ளே உறுபொருள் கண்டேன் ; 
உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டானென்று 

உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே . 
என்பன அப்பாக்கள் . தவ ஒழுக்கத்திலும் தாயன்பிலும் தலை 
சிறந்த ஒளவைப் பிராட்டியாரும் , 


“ உடம்பினா லாய பயனாவ தெல்லாம் 
உடம்பினுள் உத்தமனைக் காண் . " 


என்து கூறியதுபோலவே , இவரும் உடம்பெடுத்த நோக்கத்தைக் 
கூறி , அது முற்றுப்பெறுதற்கு , உடம்பினைத் தக்க உபாயப்படி 
வளர்த்து ஓம்பும்படி அறிவுறுத்துகின்றனர் . இந்த உடம்பையும் 
உயிரையும் வளர்க்கும் உபாயங்களில் முதலாவது , அழுக்கிலும் 
உணவிலும் மேற்சொன்ன தூல சூக்குமப் பகுதிகளை அறிந்து 
அனுசரிப்பதாம் . இரண்டாவது , போகப் பயிற்சியாம் . உலக 
மதங்களுக்குப் பொறுப்பாளராகிய வித்தகச் சித்தர் கணத்தவர் 
ஆலயக் கிரியைகளையும் இந்த உணவு வேறுபாட்டிற்கேற்ப வேறு 
வேறாகவே அமைத்திருக்கின்றனர் . இந்துமதக் கிரியைகள் பெரி - 
தும் யோக நெறிக்கு அடிப்படையாயுள்ளவை . முறைப்படி 
வாழும் இந்துவா னவன் யோகம் பயில்வ தால் அதிக அபாயத்திற் 
குட்படமாட்டான் . கிறிஸ் தவரில் அர்ச்சகர் கூடப் புலாலும் , 

, 
கள்ளும் அருந்துவதால் , அவர்கள் கிரியைகள் கரும நெறிக்கே 
உதவுவனவாக அமைக்கப்பட்டிருக்கின்றன . ஆயினும் , கீழ் நாட் 
டாரும் மேல்நாட்டாரும் இன்று உயிர்வாழும்முறை , மற்றொரு 
சித்தர் பாடலையே நினைப்பூட்டுகிறது . 


72 


“ நந்த வனத்திலோர் ஆண்டி- அவன் 
நாலாறு மாதமாய்க் குயவனை வேண்டிக் 
கொண்டு வந்தானொரு தோண்டி - அதைக் 
கூத்தாடிக் கூத்தாடிப் போட்டுடைத் தாண்டி 

சங்கர சங்கர சம்பு .... 
என்ற பாட்டு ஏழைகள் வாய்ப்பாட்டு , பலநிறப் பூக்கொண்ட 
நந்தவனம் , பலவித வனப்பு மிக்க இந்த உலகம் ; ஒன்றையும் 
“ பிறக்கும்பொழுது கொடுவந்ததில்லைப் பிறந்து 

மண்மேல் 
இறக்கும்பொழுது கொடுபோவதில்லை , எனப்படும் ஆன்மா 

நாலாறு மாதம் , பத்து மாதக் கரு ; குயவன் , 
மாயைக் களிமண்ணில் உருச்செய்யும் இறைவன் ; தோண்டி , 
ஒன்பது துவார உடம்பு ; கூத்தாடி என்பது மைனர் விளையாட்டு 
விளையாடி என்பதாம் ; மைனர் விளையாடுகிறவன் இன்றும் 
கூத்தாடி என்றழைக்கப்படுகின்றான் . அவன் ஒரு வெறுங் 
கூத்தாடி , என்பது நமக்குள் ஒரு சாதாரண வழக்கப் பேச்சு . 


ஆண்டியே ; 


இதனை யொத்தே யிருக்கின்றது இன்றைய நவ நாகரிகப் 
போக்கு . ஐம்புல நுகர்ச்சியே இக்காலத்துப் பெரும் நோக்கா 
யிருந்து வருகின்றது . உண்மையுடன் ஆலயந் தொழ விரும்புவோர் 
மனிதனிடம் அடங்கிக் கிடக்கும் தெய்வத்தன்மையைத் தலை 
பெடுக்கச் செய்வதே மனித வாழ்க்கையின் பயன் 

என்று 
கண்டு , உடம்பினை வளர்க்கும் உபாயமறிந்து , அதனை உரமுடைய 
தாகவும் உத்தம குணமுடையதாகவும் ஓம்பல் வேண்டும் . 
அல்லா தபோது ஆலய வழிபாடு அதிகப் பயன் தராது போகும் . 


, 


i 


புழுப் 


இனி , 

“ புழுச்சுமை அழுக்குடல் ” என்றும் 
பொதிந்த போர்வை ” என்றும் பண்டையோரால் இழித்துக் 
கூறப்பட்ட இந்த உடம்பு உண்மையில் ஒரு புழுக் கூடேயாகும் . 
அதாவது , நமது அன்ன உடம்பானது பல்லாயிரக் கணக்கான 
அணுக்கிருமிகளால் ( Cells ) ஆக்கப்பட்டிருக்கின்றன என்பது 
இன்றைய உடல் நூல் வல்லார் கூற்று . இது பூதக்கண்ணாடியால் 
காணக் கூடியதொன்று . இந்த அணுக்கிருமிகளில் ஒவ்வொன்றும் 
பிறந்து , வளர்ந்து , இறந்து போவதால் அவை 

தனித்தனி 
உயிர்களாகும் . அவையனைத்தையும் திரட்டி ஒருடம்பாக்கி 


73 


கொசு 


அதனை நடத்தி வருவது அணுக்கூட்டுயிர் , அல்லது ஆவி என்று 
இங்கு அழைக்கப்படும் . இது நம்மைப்போன்ற அறிவுடைய 
தன்றானாலும் உடம்பைப் 

பாதுகாத்துக்கொள்ளும் வல்லமை 
யுடையது . அன்ன 

உடம்பின் அணுக்கூட்டுயிராகிய இந்த 
ஆவியானது , உடம்புக்குச் சோறும் நீரும் அவசியப்படும்போது 
அதனைப் பசியாகவும் தாகமாகவும் ஆன்மாவிற்கு அறிவிக்கும் ; 
உறங்கும்போது உடம்பைப் பழுதுபார்க்கும் , ஓய்வு உண்டாகும் 
முறையில் வலப்புறம் இடப்புறம் திரும்பிப் படுக்கச்செய்யும் , 

கடித்த இடத்தில் சொரியச்செய்யும் ; போர்வையை 
இழுத்துக் கை கால்களை மூடிக்கொள்ளச் செய்யும் ; வயிற்றிலிட்ட 
உணவைச் செரிக்கச்செய்யும் ; வியாதி கண்டபோது அதைக் 
குணப்படுத்த முயற்சிக்கும் ; வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டால் அவ் 
விடத்திற்குக் கூடுதல் இரத்தத்தைச் செலுத்தி இரத்தக் கிருமி 
களால் அவற்றை ஆற்றுதற்குரிய வேலை செய்யும் ; சுவாசம் 
விடுவது , இரத்தம் ஓடுவது எல்லாம் இதன் வேலையே . ஆன்மாவின் 
கவனமின்றியே இவ்விதம் ஓயாது விழிப்புடனிருந்து அன்ன 
உடம்பைப் பேணுவது இந்தக் கூட்டுயிராகிய ஆவியின் வேலை . 
யாகும் . 


அதைத் 


ஆனால் மனிதன் அதன் இருப்பை உணராது , 
தன்னின் வேறாகக் காணாது , அந்த உடம்பையே தானாகக்கருதி 
விடுவானானால் , அது அவனை அல்லலுக்குள்ளும் ஆக்கிவிடும் . 
அவனுடைய வேலையின் போது ஏதாவது ஆபத்தான கட்டங்கள் 
நேரிடுமாயின் , அது பயந்து ஓட முயலும் ; அவன் தன் கடமை 
களைச்செய்யவேண்டிய காலங்களில் அது சோம்பி ஒய்வெடுக்க 
விரும்பும் , உறங்க விரும்பும் , உலாத்த ஆசைப்படும் ; உண்ணவும் 
விளையாடவும் சொல்லும் . பிறருக்கு உதவி செய்ய வேண்டி 
கட்டங்களில் , “ அந்தத் தொல்லை நமக்கேன் ? வேறு யாராவது 
இதனைச் செய்யட்டும் , ” என்ற உணர்ச்சியை உண்டுபண்ணும் .. 
இத்தகைய சமயங்களில் அவன் , தான் வேறு உடம்பு வேறு 
என்பதை மறந்து , அதன் வழியே செல்வானானால் அவன் 
வாழ்க்கை வீண் வாழ்க்கையாகிவிடும் . அன்றி , தன்னை உடம்பின் 
பாகனாகக்கொண்டு , “ என் கடமையைச் செய்வதில் நீ இடைஞ்சல் 
செய்ய இடங்கொடேன் , ” என்று உறுதிபண்ணி , ஊண் உறக்கத் 


10 


74 


தால் உடம்பைப் போற்ற வேண்டிய நேரம் போற்றி , இளைப்பாற்ற 
வேண்டிய நேரம் இளைப்பாற்றி , மற்ற நேரங்களில் வேலை வாங்கி 
வருவானாயின் அவன் ஆன்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்றவன 
வான் . ஆன்மாவின் விருப்பம் எப்போதும் உடம்பின் விருப்ப 
மாக இருப்பதில்லை . அதையறிந்து மனிதன் நடந்து கொள்ள 
வேண்டும் . சிறு குழந்தைகள் அழும்போதும் கூச்சலிடும்போதும் 
வேலை செய்வது இந்தக்கூட்டுயிரே , ஆன்மாவல்ல . 

கூட்டுயி . 
ரென்பதை அணுக்கிருமிகளைக்கூட்டி ஒன்றுபடுத்தி . நிற்கும் 
உயிரென்றும் , உடம்புக்கூடு இயங்குவதற்கு உதவியாயிருக்கும் 
உயிரென்றும் , பொருள் கொள்ளலாகும் . இந்தக் கூட்டுயிரானது , 
அணுக்கிருமிகளுக்கிடையே வேலை செய்யும் ஒரு கவர்ச்சி சக்தி . 
இந்த சக்தி நீங்கி விடுமாயின் அக்கிருமிகள் தனித்தனியே இயங்கி 
உடம்பு அழுகிவிடும் . அதுவே மரணம் 


நமக்காக உடம்பேயன்றி உடம்புக்காக நாம் அல்ல என்ற 
உண்மையை அறிந்து , அந்த உடம்பை அடக்கியாள விரும்பு 
வோருக்கு மேற்சொன்ன அணுக்கிருமிகளால் அனுகூலமும் 
இருக்கின்றது . தொட்டிற் பழக்கம் சுடுகாடுமட்டும் என்பதே 
அது . ஒரு பழக்கத்தைவிட்டு வேறொரு பழக்கத்தைக் கையாடும் 
போது உடம்பு முதலில் எதிர்த்து நிற்கும் . ஆனால் அந்த 
எதிர்ப்புக்குக் கீழ்ப்படியாது , புதிய பழக்கத்தைத் தொடுத்துக் 
கையாண்டு வந்தால் , அணுக்கிருமிகள் முதலில் அதற்கிணங்கிப் 
பின்னர் நம் கவனமின்றியே அப் புதுப்பழக்கப்படி ஒழுகத் 
தொடங்கும் . காலையில் எட்டு மணிவரை உறங்குபவனுக்கு , 
ஐந்து மணிக்கு எழுவதென்றால் முதலில் அது கூடாத காரிய 
மாகும் ; சிறிது பழக்கத்தின் பேரில் நம்மையறியாமலே அதி 
காலையில் தூக்கம் கலைந்துவிடும் . அவ்வாறே 

எல்லா நல்ல 
பழக்கங்களும் தீயபழக்கங்களுமாம் . இதனை நன்கறிந்திருந்த நம் 
முன்னோர் , குழந்தைப் பருவத்திலேயே பிள்ளைகளை நற்பழக்கங் 
களில் பயிற்றிவந்தனர் . அம்முறைகள் பண்டைக்காலத்துப் 
பெரிதும் பாராட்டப்பட்டு நித்திய கர்மவிதி என்று அழைக்கப் 
பட்டுவந்தன . அப்பழக்கத்தால் 

இந்நாடு உயர்ந்த நாகரீக 
முடையதாய் , இந்திய மக்கள் திடகாத்திரராய்த் திரைகடலோடித் 
திரவியம் தேடியும் தம் கலைகளையும் பண்பாடுகளையும் அன்னிய 


75 


யாக 


பாடுகளிற் பரப்பியும் புகழுடன் வாழ்ந்து வந்தனர் . இன்று , 
காலையில் எட்டு மணிக்குத் தூங்கியெழுந்து பல் துலக்காமலே 
படுக்கைக் காப்பியருந்தும் காலத்தில் , நம் மக்கள் சீர்குலைந்து 
செழிப்புமற்று வாழ்ந்துவருவது ஆராயவேண்டிய தத்துவங் 
களில் 

ஒன்றாகும் . ஒருவனுக்கு அடிமையாக வாழ்பவன் 
மற்றொருவனுக்குத் தன்னை ஈயமுடியாது . உடம்புக்கு அடிமை 

வாழ்பவன் இறைவனுக்குத் தன்னை அர்ப்பிக்கவோ , அருட் " 
குரவரை அடையவோ முத்திநெறியில் கால்வைக்கவோ முடியாத 
வனாவான் . மறந்தும் புறந்தொழா தவனே பேரின்பத்தைப் பெற 
உரியவன் ; பெறவும் வல்லவன் . 

குதிரை இருப்பறியும் , கொண்ட பெண்டாட்டி குறிப்பறி - 
வாள் என்பது பழமொழி . அத்தன்மையுடையதே நம் உடம்பும் .. 
அபுடயோகியானவன் தூலஉடம்பை நினைத்தபடியெல்லாம் ஆட்ட 
வல்லவனாகின்றான் ; சுவாசத்தை மணிக்கணக்கு , மாசக்கணக்காக 
நிறுத்திவிடுகின்றான் ; நெஞ்சடிப்பையும் ரத்த ஓட்டத்தையும் 
நிறுத்தி விடவோ துரிதப்படுத்தவோ தாமதப்படுத்தவோ வல்ல 
வனாகின்றான் ; முள்ளின்மேற் கிடந்து புரண்டாலும் அவ்வுணர்ச்சி 
மூளையைத்தாக்காது அதனைத் தடுத்து வலியை நீக்கிக் கொள் - 

ஆனால் இவ்வெற்றியை அடைவதற்கு அவன் 
எவ்வளவோ 

அரும்பெரும் பாடு படவேண்டியிருக்கின்றது . 
இவ்வளவு அரும்பாடின்றி , அற்ப முயற்சியாலேயே உடம்பை 
நமக்கு வேண்டிய அளவிற்கு அடக்கியாள முடியும் . விருப்பம் 
ஒன்றே வேண்டுவது . 

பெரும்பாலார் எப்பொருளைக்கொண்டு 
உடம்பை 
அமைக்கிறோமென்று கவனிப்பதில்லை . நாவுக்குச் சுவையாக எது 
இருப்பினும் அதனைக்கொண்டு நம் தொந்தியை நிரப்பி , நம் 
வீட்டைக்கட்டி விடுகின்றோம் . அது , கொத்தன் ஒருவன் தன் 
கையில் கிடைத்தவற்றை யெல்லாங்கொண்டு , அதாவது கல் , 
மண் , மயிர் , செத்தை , குப்பை , கூளம் எது கைக்கெட்டினும் 
அவற்றைக்கொண்டு வீட்டை அமைத்து விடுவது போலாம் . 
ஆன்மா குடியேறியிருக்கும் உடம்பின் சீர்கேட்டினால் ஆன் 
நிலை - எவ்வளவு 

தூரம் பாதிக்கப்படுமென்பதை ஒருவன் 
உண்மையாக உணர்வானானால் , அவன் தன் உணவு விஷயத்தில் 


கின்றான் . 


நாம் 


76 


அத்தனை கவனக்குறைவாக இருக்க முடியாது . . உண்மையான 
சாதுவாயினும் , அவன் ஒரு புட்டி கள்ளைக்குடித்து வி 

, 
அவன் ஆடுங் குரங்காட்டத்தை அறியாதவருண்டோ ? மேதாவி 
யொருவன் கோட்டிகொண்டு விடுவானானால் , அவன் மேதைக்குக் 
குறையொன்றுமில்லையாயினும் மூளைக் கோளாறினால் அவன் 
திறமையை வெளிக்குக்காட்ட முடிவதில்லை . வீணைவல்லான் 
ஒருவனுக்குக் கையில் வாதம் காணுமாயின் வீணையில் கைவரிசை 
காட்டுவது அவனுக்கு ஏலாமற்போகும் . அம்மா திரியே மது , 
மாமிசம் , காரசாரங்கள் , அவை ஊக்கப்படுத்தும் மண் பெண் 
பொன்னாசைகள் , இவற்றால் ஊட்டி வளர்க்கப்படும் உடம்பு 
பேரின்பம் பெறுதற்கு ஏற்றதாகாது . இவற்றை நீக்கி உயிர் 
வாழ்வது பலருக்குக் கடினமாகத் தோன்றலாம் . அவர்கள் 
பேரின்பத்தை விரும்புபவரல்லர் . ஒரு ஆண்டுவரை , ஒருவன் 
தமோ ரஜோகுண உணவுப்பொருள்களை நீக்கி , காலையில் நாலு 
மணி முதல் மாலை எட்டு மணிவரை நித்தியகர்மானுஷ்டானங்களை 
ஒழுங்காகக் கைக்கொள்ளுவானானால் அவனுக்கு அரைக்கோடி 
ரூபாய் ஆண்டறு தியில் கொடுக்கப்படும் , என்று சர்க்கார் ஒரு 
சட்டம் ஏற்படுத்தினால் அப்போது எத்தனை பேரோ அவ்விதம் 
நடந்து உடம்பை அடக்கியாளத் தயாராய் இருப்பர் . ஆனால் 
பேரின்பப் பேற்றுக்கு அங்ஙனம் பாடுபடவேண்டுமாயின் அது 
மிகத் துர்லபமாயிருக்கின்றது . 


அணுக்கள் 


உடம்பிலுள்ள அணுக்களெல்லாம் ஏழு வருஷத்திற்கொரு. 
முறை புதுப்பிக்கப்படுகின்றனவாம் . கீழ்த்தர 
போஷிப்பில்லாது நீங்க நீங்க , உயர் தர அணுக்கள் சத்துவ 
உணவாலும் நித்திய கர்மானுஷ்டானங்களாலும் உடம்பிற் 
பெருகப்பெருக , உடம்பினை ஆரோக்கிய நிலையில் வைத்திருப்பதும் 
அடக்கியாளுவதும் எளிய காரியமாய்விடும் . தமோகுண 
உடம்பை உடையவர்களிடத்துப் பிறர் களைந்தெறியும் தமோகுண 
அணுக்கள் வந்து ஒட்டிக்கொள்ளுகின்றன , சத்துவகுண உடம்பில் 
அவை அங்ஙனம் சாரமுடிவதில்லை . அவ்வாறே சத்துவகுண 
அணுக்களும் . இந்த நியதியை நோக்கினாலும் உடம்பை முறைப் 
படி பேணுவது ஆவசியமாகும் . 


பாடம் 8 


மனிதனுடைய பிராண உடம்பு . 


என் 


வெண்ணை யை நெருப்பிலிட்டுக் காய்ச்ச அது நெய்யாகும் ; 
மேலும் காய்ச்சினால் அது தகதகவென்று எரியும் ; மேலும் 
காய்ச்சினால் அது வாயுவாகும் ; அந்நிலையில் அது கண்ணுக்குப் 
புலப்படுவதில்லை , மூக்கில் மாத்திரம் வாசனையாகத்தட்டும் ; 
அதனையும் காய்ச்ச அது ஆகாயமாகுமென்றும் , அது நெற்றிக் - 
கண்ணுக்கே புலப்படுமென்றும் , ஆயினும் அனுமானத்தால் 
அறியப்படுமென்றும் அறிஞர் கூறுகின்றனர் . 

இவற்றுள் , 
வெண்ணை கட்டிப் பொருள் , நெய் நீர்ப்பொருள் , தக தகவென்பது 
நெருப்புப்பொருள் , வாசனையாகத் தட்டுவது வாயுப்பொருள் , 
அப்பாற்பட்டது ஆகாயப்பொருள் , 

சாதாரணமாக 
அழைக்கப்படுகின்றன . நம் நாட்டுப் பண்டைத் தத்துவ நூலார் 
இயற்கையைப் பஞ்ச பூதங்களாக வகுத்து அவற்றிற்கு நிலம் , நீர் , 
தீ , காற்று , ஆகாயம் , அல்லது பிருதிவி , அப்பு , தேயு , வாயு , 
ஆகாயம் என்று பெயர் வழங்கினர் ; தோற்றப் பொருள்களெல் 
லாம் அவற்றின் காரியமே என்றுங் கூறினர் . ஆனால் தற்கால 

ன ஆராய்ச்சியாளர் இயற்கைப்பொருள் நிலைகளை ஏழாகப் 
பாகுபடுத்தி , அவற்றிற்கு 

1. கட்டித்தன்மை ( Solid ) 
2. நீர்த்தன்மை 

( Liquid ) 
3. வாயுத்தன்மை ( Gaseus ) 
4 . ஆகாயத்தன்மை 

( Etheric ) 
5 . நுண்ணாகாயத்தன்மை ( Super - Etheric) 
6. திரட்டணுத்தன்மை ( Sub- Atomic ) 

7. அத்தன்மை ( Atomic ) 
எனப் பெயரிட்டுப் பழைய பஞ்ச பூதங்களை இப்போது சப்த 
பூதங்களென அழைக்கின்றனர் . 


உதாரணமர்க , அணு ஒன்றை உருப்படி ஒன்றாகக் கணக் 
கிட்டால் , அவற்றில் இரண்டு திரண்டது ஒரு திரட்டணு ; 
அத்திரட்டணு இரண்டு பின்னி நிற்பது நுண்ணாகாய நிலை ; அவை 


78 - 


இரண்டு கூடியது ஆகாயம் ; அவற்றிலிரண்டு சேர்ந்தது வாயு 
நிலை , அவற்றிலிரண்டு ஒன்றியது நீர்ப்பொருள் , அவற்றிலிரண்டு 
கலந்து . 

பது கட்டிப்பொருள் . ஆகவே , இம்முறையிலமைந்த 
கட்டிப் பொருளொன்றில் பல அணுக்கள் ஒன்று சேர்ந்து பின் - 
னிப் பிணைந்து நிற்கின்றனவென்று கூறலாம் . ஆனால் இயற்கையின் 
சேர்க்கை நியதி இவ்வளவு எளிய முறையில் அமைக்கப்படவில்லை, 
மிகப் பெரிய மேதையரும் மனங் குழம்பும்படியான சிக்கலை - 
யுடையது அது . அவை பற்றிய நுணுக்கங்களை சூரிய மண்டலம் 
என்ற பாடத்திற் காண்க . 576 அணுக்கள் சேர்ந்து கந்தகத்தின் 
துகள் அல்லது மாலெக்யூல் ஒன்றாகின்றதாம் ; இரும்பின் துகளில் 
1008 அணுக்களும் பாதரசத்துகள் ஒன்றில் 3576 அணுக்களும் 
ரேடியத்தில் 4087 அணுக்களும் இருக்கின்றனவாம் . இவற்றின் 
அற்புதங்களை இன்றைய ( Chemistry ) ரசாயன 

நூல்களிற் 


காண்க . 


டி 


இதுவரை கூறப்பட்ட ஏழுநிலைப் பொருள்களும் பூலோக 
தத்துவங்களென்றும் , அந்த அணு பூலோக அணு என்றும் 
கூறப்படும் . அந்த பூலோக அணுவை எவ்வளவு கொடிய 
சூடேற்றினாலும் அதற்குமேல் பிரிக்க 

முடியாது . ஆனால் 
கேர் 

க்கணக்கான வோல்ட் அளவு ( Voltage ) கொண்ட மின்சார 
சக்தியை அதில் ஏற்றினால் அது திரும்பவும் பிளந்து விடுகின்றது . 
அவ்விதம் .பிளக்கப்பட்ட துண்டுகள் பூலோகச் சூட்டிற்கு 
அப்பாற்பட்டு நிற்பதால் அவை புவர்லோகக் கட்டிப்பொருள் 
என்று அழைக்கப்படுகின்றன . அந்த புவர்லோகப் பொருளை 
நெருப்பு எவ்விதத்திலும் பாதிப்பதில்லை , மின்சார சக்தியினால் 
மாத்திரம் அது திரும்பவும் படிப்படியாக மேற்சொன்ன ஏழு 
கிலைகளாகமாறுகின்றது . அவ்விதம் கட்டிப்பொருள் முதல் 
அணுவரை புவர்லோகத் தத்துவங்கள் ஏழும் ஏற்படுகின்றன. 
ஆகவே , பூலோகத்திலுள்ள கட்டிப் பொருளொன்றே சூட்டிற் 
கேற்ப ஏழு நிலைகளாகவும் மின்சாரத்தால் ஏழு நிலைகளாகவும் 
இவ்வாறு பதினான்கு நிலைகளாக மாறிநிற்பினும் , சூடு , குளிர்ச்சி 
இவற்றால் முதல் ஏழும் பாதிக்கப்படுவதால் அவை பூலோகமென் 
றும் , அவற்றால் பாதிக்கப்படாமையால் மற்ற ஏழும் புவர்லோக 
மென்றும் தனித்தனியாக அழைக்கப்படுகின்றன , மற்றப்படி 


79 


பொருள் ஒன்றேயாம் . இப்பொருள்கள் யாவும் சூட்டினால் இளக் 
கங் கொடுப்பது போலக் குளிர்ச்சியினால் இறுக்கங் கொடுக்கும் . 
அவ்வாறு நீர் பனிக்கட்டியாகவும் , வாயு நீராகவும் , ஆகாயம் 
வாயுவாகவும் மாறவல்லது . 


இனி, புவர்லோக அணு வேறொரு சக்தியால் 7 நிலைகளாக 
மாறி சுவர்லோக , மகர்லோக தத்துவங்களென்று பெயர் பெறும் . 

வை சூடு குளிர்ச்சியாலோ மின்சார சக்தியாலோ பாதிக்கப் . 
படுவதில்லை . இவ்விதமே பூலோகக்கட்டிப்பொருளொன்று ஏழு 
விதமான வெவ்வேறு சக்திகளால் எவ்வேழாகப் பிளவுபட்டு 
மொத்தத்தில் ( 7 x 7 ) 49 பெரும் பிரிவுகளாக விளங்கும். இந்த 
49 க்குள் அண்டத்திலுள்ள தத்துவங்கள் அனைத்தும் அடங்கும் . 
எல்லாவற்றிற்கும் ஆதியாகவும் பரமாணுவாகவும் நிற்பது மகா - 
மாயை , குடிலை , விந்து என்று அழைக்கப்படும் . இந்த ஒரு 
பொருளே படிப்படியாகத் திரண்டு திரண்டு 49 நிலைகளர்க 
நிற்பினும் , அவற்றை இயக்கும் சக்திகளின் வேறு பாடுபற்றி 
அவை எவ்வேழாகத் தொகுக்கப்பட்டிருக்கின்றன . அவற்றுள் 
சூடும் மின்சார சக்தியும் தவிர மற்ற சக்திகளின் பெயர்கள் நமக்கு 
அறிவிக்கப்படவில்லை ; அவை சித்தி முத்தி பெற்ற பெரியாருக்கே 
விளங்குவன வென்று சொல்லப்படுகின்றது . இவ்விதம் எவ்வேழு 
பிரிவுகள் கொண்ட தொகுதிகள் ஏழுக்கும் அடியிலிருந்து 
முறையே , 

1. பூலோகம் , 
2. புவர் லோகம் , 
3. சுவர் - மகர் லோகங்கள் , 
4 . ஜனலோகம் , 
5 . 

தப - சத்ய லோகங்கள் , 
6. வைகுண்டம் , 

7 . கைலாயம் , 
என்ற பெயர்கள் வழங்கி வருகின்றன . இந்த ஏழும் ஏழுமாபெரும் 
பந்துகளாக ஒன்றினுள் ஒன்றாய் வியாபக வியாப்பிய முறையில் 
அமைந்திருக்கும் . இந்த ஏழு உலகங்களின் அமைப்பு , ஒன்றுக்குள் 
ஒன்றாக ஏழு வட்டங்கள் வரைந்து கொண்டால் அதிலிருந்து ஒரு 
வாறு விளங்கும் . ( படம் 3 பார்க்க ) . அதாவது உலகங்கள் ஏழும் 


80 


பந்துபோல் ஒன்றுக்குள் ஒன்றாக அமைந்திருக்கின்றன. ஆனால் 
அவை வெங்காயத்தோல்போல அடுக்கடுக்காக அமையவில்லை.. 
கடற் பஞ்சு கட்டிப்பொருள் , தண்ணீர் இளக்கமான பொருள் . 
அந்தக் கடற்பஞ்சொன்றைத் தண்ணீருக்குள் அமுக்கினால் , 
தண்ணீரானது கடற் பஞ்சின் துவாரங்களிலெல்லாம் பரவி , 
பஞ்சுக்கு வெளியிலும் பரந்திருக்கும் , அதாவது பஞ்சுக்குள் 
தண்ணீரும் பஞ்சும் , பஞ்சுக்கு வெளியே தண்ணீர் மாத்திரமுமாக 
இருக்கும் . இதுவே வியாபக வியாப்பிய முறை என்னப்படுவது , 
அதாவது பஞ்சு வியாப்பியம் , நீர் வியாபகம் . இந்த முறை 
யிலேயே சப்த உலகங்களும் அமைந்துள்ளன. 


ப 


எவ்விதமெனில் , பூலோகம் தடித்த, திண்ணிய பொருள்களா- 
லாகியது ; புவர்லோகம் அதைவிட நுண்ணிய பொருள்களால் 
ஆக்கப்பட்டிருப்பதால் , தன்னுள் அமிழ்ந்து மிதக்கும் பூலோ - 
கத்தை அது ஊடுருவி நிறைந்து நின்று , அதற்கப்பாலும் கொஞ்ச 
தூரம் சுற்றிப் பரந்திருக்கும் . அதனால் புவர்லோகத்தின் நடுவி . 
லிருந்து பூலோகத்தைப் பிடுங்கி வெளியே எடுப்பதானால் , புவர் - 
லோகம் நீர் வற்றிய தேங்காய் போலக் குடுக்கையாக இராமல் , 
புவர்லோகப் பொருளால் நிறைந்தே இருக்கும் . பூலோகத்தின் 
கட்டிப்பாகம் சுமார் 8000 மைல் கனம் கொண்ட பந்து ; அதன் 
வாயு , ஆகாயம் , முதலியவற்றையும் கணக்கிட்டால் , பூலோகம் 
சுமார் அரைலக்ஷம் மைல் கனம் கொண்ட பந்துபோன்றிருக்க 
லாம் . புவர்லோகமோ நான்கு லக்ஷம் மைல் குறுக்களவு 
கொண்ட மிகப்பெரிய பந்தென்று நெற்றிக்கண் னுடையோ ரால் 
கூறப்படுகின்றது . அதனால் நாமிருக்கும் இடத்தில் பூலோகமும் 
புவர்லோகமும் விரவியிருப்பதுவும் , பூலோக எல்லைக்கு அப்பால் , 
அதாவது நாமிருக்கும் இடத்திலிருந்து கால் லக்ஷம் ( 25000 ) 
மைல்களுக்கப்பால் புவர்லோகம் மாத்திரமே இருப்பதுவும் 
விளங்கும் . சப்த உலகங்களும் இந்த முறையிலேயே அமைந் 
திருக்கின்றனவா தலால் , இங்கு , நாமிருக்கும் இடத்தில் , இப் 
பொழுதும் எப்பொழுதும் , ஏழு வெவ்வேறு உலகங்கள் ஒன்று . 
போல் விரவி அமைந்திருக்கின்றன . இங்கிருந்து மேல்நோக்கியோ 
கீழ் நோக்கியோ செல்லச் செல்ல அவ்வுலகங்கள் ஒவ்வொன்றாக 
நீங்கிக்கொண்டே வந்து கடைசியில் கைலாயம் ஒன்றே மிகுந் 


பக்கம் 81 


சப்த உலக அமைப்பு 


-- 


| 


இ 


94 


- 


5 


orousoRegrº 

HI 


4 


ராகம் 


வாயு 


3 


பூலோகம் 


நீர் 
கட்டி 


புவர்லோகம் 


ஸுவர்லோகம் 


K 
1 


மகர்லோகம் 


தையாம் 


தபோலோகம் 


சதியலோகம் 


டை 


க 


வை 


கைலாயம் 


81 


திருக்கும் . அதனால் இங்கு நாமிருக்கும் இடத்தில் சப்த உலக 
வாசிகளும் சஞ்சரிக்க முடியும் , சஞ்சரிக்கின்றனர் . நெற்றிக்கண் 
திறந்தோருக்கு அவர்கள் துலக்கமாகக் காணப்படுவர் . பூலோ - 
கத்திற்கு அப்பால் நமது ஸ்தூல உடம்போடு செல்லுதல் 
இயலாது ; சூட்சும உடம்புகளே அங்கு செல்லவல்லன . ஒன்றுக் 
கொன்று விரவிப் பின்னி நிற்கும் பூமியின் சப்த உலகங்களும் , 
பூமி சூரியனைச்சுற்றிவரும்போது இணை பிரியாது பூமியுடன் ஒன் - 
றாகவே கூடச்செல்லும் , விரிவை மேற்பாடங்களில் காண்க . 


னி மனிதனுடைய பிராண உடம்பை நோக்குவோம் . 
பூலோக தத்துவங்களாகிய மேற்கூறிய சப்தபூதங்களில் , கட்டிப் 
பொருள் , நீர்ப்பொருள் , வாயுப்பொருள் ஆகிய மூன்றால் அமைந்த 
மனித உடம்பு அன்ன உடம்பு அல்லது அன்னமய கோசமாம் . 
எஞ்சிய ஆகாயம் , நுண்ணாகாயம் , திரட்டணு, அணு ஆகிய 
நான்கு பூதங்களால் அமைந்திருக்கும் மனித உடம்பே பிராண் 
உடம்பென்றும் பிராணமய கோசம் என்றும் அழைக்கப்படுவது. 
அன்னத்தை உண்டு உயிர்வாழும் உடம்பு அன்ன உடம்பென்று 
அழைக்கப்படுவதுபோல , பிராணனை உண்டு உயிர்த்திருக்கும் 
இந்த உடம்பு பிராண உடம்பு எனப்படுகின்றது. இந்தப் பிரா - 
ணன் ( Vitality ) சூரியனிடத்திலிருந்து வெளிவரும் பல சக்திகளுள் 
ஒன்று . அதனைப்பற்றியும் அதனை உறிஞ்சி உயிர்வாழும் பிராண 
உடம்பைப் பற்றியும் விரிவாகப் பேசுமுன் , ஏழு உலகங்களிலும் 
தனித்தனி வேலை செய்வதற்கு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கும் 
கருவிகளின் பெயர்களும் , அவை தொழிற்படும்போது காணப் 
படும் குணங்களும் கீழே தரப்படுகின்றன . அந்தந்த உடம்புகள் 
அந்தந்த உலக சப்த பூதங்களால் ஆக்கப்பட்டிருப்பனவாம் . 


11 


தொழில் 


உலகங்கள்சப்தபூதங்கள் 1கைலாயம் 

1-7 2வைகுண்டம்1-7 3சத்யலோகம்5--6-7 தபோலோகம்J1-4 


உடம்புகள் பரமுத்திநிலை அபரமுத்திநிலை 


குணங்கள் கிரியாசக்தி இச்சசாசக்தி ஞானசக்தி கலை 


4ஜனலோகம் 


1-7 


ஆனந்தமய 

ஆனந்தானுபவம் 
கோசம் 
( 
1 
) 
விஞ்ஞானமய 

ஒற்றுமைஉணர்ச்சி 
கோசம் 
( 
2 
) அருவமனஉடம்பு(3) அழகு,அன்பு 


இராகம் 


5 
மகர்லோகம் 


-5 


5-6-7 


வித்தை 


போன்ற 


82 


சுவர்லோகம் 


J1-4 


அறிவு 


அருவஎண்ணங்கள் உருவமனஉடம்பு(4)மலை,மரம்போன்ற 

உருவநினைவுகள். 

வேற்றுமைஉணர்ச்சி ச்சையுடம்பு(5)இச்சைகள்,ஆசைகள் 


1-7 


இச்சை 


6புவர்லோகம் 7பூலோகம் 


7அணு 


6 
, 
திரட்டணு 5நுண்ணாகாயம் 


பிராணமய 

கோசம் 
( 
6 
) 


- ஆகாயம் 


} } 


செயல்கள் 


செயல் 


3 
வாயு 


2நீர் 


அன்னமய 

கோசம் 
( 
7 
) 


1 
கட்டி 


பாடம் 9 


இரண்டும் 


மனிதனுடைய பிராண உடம்பு ( தொடர்ச்சி ) 

மனிதனுடைய பூலோக உடம்பு இரு பகுதிகளை உடையது 
அதன் திண்ணிய , தடித்த பாகமே நம்முடைய சாதா ரணக் கண் 
ணுக்குப் புலப்படுவது , அது அன்ன உடம்பு ; 

உடம்பு ; அங்ஙனம் 
காணப்படாத நுண்ணிய பாகம் பிராண உடம்பாம் . 
சேர்ந்ததே மனிதனுடைய ஸ்தூல உடம்பாகையால் , ஆலயத்தில் 
அன்ன உடம்பைக் குறிக்கும் பாகமே பிராண உடம்பையும் 
அறிகுறியாக உணர்த்தும் , இந்த இரண்டு பாகங்களும் ஒன்றை 
விட்டொன்று பிரிந்து தொழிற்படா . மனிதன் இறக்கும் 
போ தன்றி மற்றக் காலங்களில் முழுவதும் பிரிபடுவதுமில்லை , 
ஆயினும் குளோரோபாரம் போன்ற மயக்கு மருந்துகளாலும் 
ஹிப்னட்டிஸ்ம் மெஸ்மரிசம் போன்ற வசீகர முறைகளாலும் 
அவை ஒரு வரம்புக்குப் பிரிக்கப்படக் கூடுமாகையால் , அந் 
நிகழ்ச்சிகளையும் அவற்றாலேற்படும் அபாயங்களையும் விளக்குதற் - 
கும் , மனிதன் இறந்தபின் இந்தப் பிராண உடம்பால் அவனுக் 
கேற்படும் சில இடைஞ்சல்களை எடுத்துக்காட்டுதற்கும் உ . தவியா - 
கும் பொருட்டு , இந்த இரண்டு பாகங்களுக்கும் தனித்தனிப் பெயர் - 
கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . ஆயினும் , உண்மையில் அவை 
ஒரு உடம்பின் இரண்டு பகுதிகளேயன்றித் தனித்தனி இரு வேறு 
உடம்புகளல்ல . 


பிராண உடம்பு உருவத்தில் அன்ன உடம்பையே ஒத்து அதை 
விடக் கால அங்குலம் எல்லாப்பக்கங்களிலும் விரிந்திருக்கும் . 
ஒருவன் சுவரண்டை நிற்கும்போது அதில் விழும் அவனுடைய 
நிழல் எவ்விதம் அவனைப் போலவும் அவனை விட அளவிற் சற்று 
பெரிதாகவும் இருக்குமோ அம்மாதிரியே அவன் பிராண உடம்பும் 
இருக்கும் ; ஆனால் கட்டியாயிராமல் , நெற்றிக்கண் பார்வைக்குச் 
சிறிது கறுத்த சாம்பல்நிறப் புகையினாலோ மூடுபனியாலோ 
மேகத்தினாலோ அமைக்கப்பட்டது போன்று , கொஞ்சம் நீல 
மான மந்த ஒளியுடையதாயிருக்கும் . அதனால் அது ஆவியாலான 
அன்ன மயகோசம் போன்றேயிருக்கும் , இந்த உடம்பிற்கு 
மற்றொரு பெயர் கருவுடம்பென்பது , மனிதனுடைய 


பால 


84 


புண்ணியங்களுக்குத் தக்கபடி அவன் பிறப்பு இறப்புக்களையும் 
உடம்பின் சாயலையும் நிர்ணயிக்கும் கர்மாதிகாரிகள் , அவன் 
கர்மத்திற் கேற்ற பிராண உடம்பை மனோசக்தியினால் படைத்து , 
அதனைத் தாயார் கருவுக்குள் புகுத்திய பின்னரே , கம்மாளன் 
கருக்கட்டி வார்ப்பது போன்று அதை அச்சாகக் கொண்டு 
அன்ன உடம்பு அங்கு உருவாகின்றது . 

அங்கு உருவாகின்றது . அதை நினைப்பூட்டும் 
பொருட்டு இவ்வுடம்பு கருவுடம்பென்றும் சாயா உடம்பென்றும் 
கூறப்படும் . நுண்ணிய தத்துவங்களாலான இந்தப் பிராண 
உடம்பு , கடற் பஞ்சுக்குள் தண்ணீர் வியாபித்து நிற்பது போல 
வும் , சோடாக்குப்பி நீரில் கரியமிலவாயு கலந்து நிற்பது போலவும் 
ஸ்தூலமான அன்ன உடம்பின் உள்ளூறி , அதனுள் எங்கும் வியா - 
பித்து நிறைந்து , அதற்கு வெளியிலும் மேலே சொன்னபடி 
காலங்குலம் விரிந்திருக்கும் . ( படம் பக்கம் 84 பார்க்க ) 


பிராண உடம்பின்றி அன்ன உடம்பு உயிர்த்திராது ; அது 
வெறும் பிணமாகவே கிடக்கும் ; அதிலுள்ள மெய் , வாய் , கண் , 
மூக்குச் செவி ஒன்றும் தொழிற்படாது . குளிரினால் விரைத்துப் 
போன உறுப்புக்களும் , கோக்கேயின் போன்ற மயக்க மருந்துகள் 
தடவப்பட்ட உறுப்புக்களும் , பக்கவா தங் கொண்ட உறுப்புக் 
களும் உணர்ச்சியற்றுப்போவது பிராண உடம்பின் அவ்வப் 
பாகங்கள் நீங்கிவிடுகின்ற 

நீங்கிவிடுகின்ற காரணத்தினாலாம் ; இரத்த ஓட்டக் 
குறைவினாலல்ல . ஆஸ்பத்திரிகளில் குளோரோபாரம் கொடுக்கும் 
போது பிராண உடம்பின் பெரும் பாகம் அன்ன உடம்பை 
விட்டுப் பிரிந்து விடுவதினால் , எவ்வளவு அறுத்தாலும் சுட்டாலும் 
நமக்கு உணர்ச்சியே இல்லாமல் போய்விடுகின்றது . அச்சமயத் 
தில் பிராண உடம்பு தலைக்குமேலே மிதந்து கொண்டிருக்கும் ; 
நாபியிலிருந்து மயிரிழை போன்ற பொன்னிறமான சூக்குமக் 
கம்பியொன்று அந்தப் பிராண உடம்பையும் அன்ன உடம்பையும் 
பிணைத்து நிற்கும் . மருந்து வேகம் தீரும்போது பிராண உடம்பும் 
அதில் தங்கி நிற்கும் ஆன்மாவும் திரும்பவந்து அன்ன உடம்பிற் 
புகுந்து கொள்ளும் , அந்தப் பொன்னிறக் காந்தக்கம்பி அறுந்து 
போமானால் அம்மனிதன் இறந்து போனான் . திரும்ப அன்ன 
உடம்பில் இறங்குவதற்கு அவனுக்கு ஆற்றல் இருப்பதில்லை . 


85 


உ 


மற்றப்படி இயற்கை முறையில் மனிதனுக்குச் சாவு நெருங் 
கும்போது , அவனுடைய பிராண உடம்பு , பானைக்குள்ளிருந்து 
புகை கிளம்புவதுபோலவும் , தலையணையின் உரையைக் கழற்றுவது 
போலவும் , சிறிது சிறிதாகக் காலிலிருந்து தலைப்பக்கமாக 
வெளிக்கிளம்புவது நெற்றிக்கண் பார்வைக்கு நன்கு புலப்படும் . 
அப்போது உடம்பின் அந்தந்த அவயவங்களின் உணர்ச்சி நீங்கிக் 
கொண்டே வந்து , பிராணக்கம்பி அறுந்துபோகும் சமயத்தில் 
ஒரு பெருமூச்சும் ஏக்கமும் தொண்டையில் கரகரப்பும் ஏற்பட்டு, 

பிரிந்துவிடுகின்றது . இந்த முன்னோட்டத்தையே கால் 
கை குளிர்ந்து விட்டதென்று கூறுகிறது . அந்திய திசையில் 
அருகிருலிந்தவர் இந்த அறிகுறிகளை அநுபவத்தில் கண்டிருப்பர் . 

இவ்விதம் அன்ன உடம்பைப் பிரிந்த மனிதன் , பிரான 
உடம்பில் சிக்குண்டு , பிரக்ஞையற்றவனாய் , அந்த அன்ன உடம் 
பைச்சுட்டுப் பொசுக்குகிறவரை பழைய பழக்க வாசனையால் 
அதற்கு மேலாக முண்டம்போல மிதந்து கொண்டிருப்பான் .. 
இந்தப் பிரக்ஞையற்றநிலை பிரேதநிலை எனப்படும் . இறந்த அன்று 
செய்யும் கிரியைகளும் சில நாட் சென்று செய்யும் கற்குழி 
( பாஷாண ஸ்தாபனம் ) முதலிய கிரியைகளும் இந்தப் பிரக்ஞை 
யற்ற நிலையை மாற்றும் பொருட்டுப் பிராண உடம்பை ஆன் 
மாவை விட்டு அப்புறப்படுத்துதற்கேயாம் . அவ்விதம் பந்தப் 
படுத்தி நிற்கும் பிராண உடம்புப் பிணம் வேறுபடுத்தப்பட்ட - 
போது , மனிதன் தன் இச்சையுடம்பில் உணர்ச்சி பெற்றுப் பிதிர் 
லோக வாழ் வெய்துகின்றான் . கிரியை யொன்றும் செய்யாத 
போதும் யாவருக்கும் இந்நிலை தானாகவே இயற்கை முறையில் 
சின்னாளில் வந்தெய்துகின்றது . புகையிலைகள் , கஞ்சா , அபின் 
முதலிய லகிரிப் பொருள்களை அதிகமாக உபயோகிப்பவர்களுக்கு 
இறந்தவுடன் ஏற்படும் இம்மயக்கநிலை மா தக்கணக்காக இருக்கு 
மென்று சொல்லப்படுகின்றது . உத்தம ஒழுக்கமுடையோருக்கு 
இந்நிலை அநேகமாய் எய்துவதில்லையென்றும் , எய்தும்போது 
ஒன்றிரண்டு நாட்களில் தானாகவே நீங்கிவிடுமென்றும் , மரணத் 
திற்குப் பின்னுள்ள மனித நிலைகளை ஆராயவல்ல யோகியர் கூறு 


கின்றனர் . 


பிராண உடம்பின்றி அன்ன உடம்பு தனித்து இயங்க 
மாட்டாததுபோலவே , அன்ன உடம்பின்றிப் பிராண உடம்பும் 
தனித்து இயங்காது . அதனால் , மரிக்கும்போது பிரிக்கப்பட்ட 
பிராண உடம்பின் பிணம் , யாதொரு உணர்ச்சியுமின்றி வீட்டைச் 
சுற்றியோ சுடுகாட்டைச் சுற்றியோ சிலகாலம் மிதந்து கொண் 
டிருந்து , காலக்கிரமத்தில் சிறிது சிறிதாக உலைந்துபோகும் . 


86 


சுடுவதற்குப் பதிலாகச் சவம் புதைக்கப்பட்டால் , அது அழுகி 
மண் தின்று போகிறவரை பிராண உடம்பும் அதன் மேலே 
மிதந்துகொண்டிருக்கும் . அங்ஙனம் மிகச் சாவதானமாக அழி 
வுறும்போது , இடைக்காலத்தில் அது அங்கஹீனமாகவும் மிகவும் 
அருவருப்பாகவும் பயங்கரமாகவும் காட்சியளிக்கும் . சுடுகாடு 
இடுகாடுகளில் பயந்தவர்கள் கண்ணுக்குப் பேயாகத் தோன்றுவது 
இதுவே , ஆனால் ஆன்மா அதைவிட்டு நீங்கிவிட்டபடியால் உண் 
மையில் அது பேயல்ல , வெறும் பிராண உடம்பின் பிணமே . உயி . 
ரற்ற இந்தப் பிராண உடம்புகளைச் சில கீழ்த்தரமான பூதகணங் 
களும் ( Nature Spirits ) இறந்தவரிற் சில இழிவான மூர்க்க 
மக்களும் பிடித்தாட்டவல்லவர் ; கருத்தொழில் மாந்தரீகர் , பல 
தீய செயல்களுக்கு இவற்றை உபயோகிக்கவல்லவர் . அக்கெடுதி - 
களையுன்னி இறந்தோரைப் புதைப்பதைவிடச் சுட்டெரிப்பதே 
மேன்மையென்று பெரியோர் கூறுகின்றனர் . 

இந்தப் பிராண உடம்பு அன்ன உடம்பின் உயிர் வா 
கைக்கும் இயக்கத்திற்கும் ஆதாரமாயிருப்பதுமன்றி , அன்ன 
உடம்பிற்கும் மனிதனுடைய மற்ற 

நுண்ணுடம்புகளுக்குகும் 
டையே பாலம்போலப் பிணைந்து நின்று , மனிதனுடைய இச்சை . 
களும் நினைவுகளும் உலகில் உருவெடுப்பதற்கு உதவியாக நிற்கின் - 

இவ்விதப்பிணைப்பின்றி நம் எண்ணங்களும் இச்சைகளும் 
அவற்றின் அலைகளும் நம் மூளையில் தட்டாது மேலுடம்புகளி 
லேயே நின்றுவிடும் , அப்போது அவன் பிராந்தன் , கோட்டிக் . 
காரன் எனப்படுவான் . 


றது , 


இனி , மனிதனுடைய அன்ன உடம்பில் பழையன கழிதலும் 
புதியன புகுதலுமாய் எண்ணற்ற மாறுதல்கள் என்றும் நிகழ்ந்து 
கொண்டேயிருக்கின்றன . இந்த ஓயாத மாறுதல்களின் இடையே 
அவ்வுடம்பு உயிர்த்திருக்கும் பொருட்டு அதற்கு மூன்றுவகை - 
யான தேவைகள் ஏற்படுகின்றன . அவை , ஊட்டத்திற்கு உணவும் , 
சுவாசத்திற்குக் காற்றும் , நரம்பொழுக்கிற்கு மூவிதப்பிராணாதார 
சக்திகளுமாம் . இவற்றுள் உணவை உட்கொள்ள வாயும் காற்றை 
உட்கொள்ள மூக்கும் ஏற்பட்டிருப்பதுபோல , மூவகைப் பிராணா 
தாரங்களை உட்கொள்வதற்குப் பிராண உடம்பில் பலகருவிகள் 
ஏற்பட்டிருக்கின்றன . அவை , சிறு வட்டுகள் போன்ற உருவ . 
முடையனவாய் எப்போதும் சுழன்றுகொண்டிருப்பதால் சக்கரங் 
களென்றும் , பிராண உடம்பிற்கு ஆதாரமாகும் 
உட்கொள்ளுங்கருவிகளா தலால் ஆதாரங்களென்றும், தாமரைப் . 
பூப்போன்ற தோற்றமுடையனவாயிருத்தலால் கமலங்கள் 
என்றும் அழைக்கப்படுகின்றன. அவற்றின் விபரங்களைக் கீழே 
கட்டத்திற் காண்க . ( முகப்புப் படம் பார்க்க . ) 


சக்திகளை 


கட்டம்1 


கமல 


பெயர் 


இடம் 

ஆலயத்தில் 


உடம்பில் 


இதழ் 


பொதுவான 

நிறம் 


1.மூலாதாரம் 


நாலிதழ்க்கமலம் 


மாணிக்கம் 


முதுகுத்தண்டின்அடிகொடிமரப்பீடம் 

(குதம்) 
குறியின் 
அடி 

ஷைமகாபலிபீடம் (குய்யம்) மண்ணீரல் (Spleen)அம்பிகை 


6 


2.சுவாதிஷ்டானம் வாமமார்க்கம் 

ஷை தேவமார்க்கம் 


மஞ்சணைச் 
சிவப்பு 


6 


சூரிய 
ஒளி 


18 


3. 
மணிபூரகம் 


அதிகாரநந்தி 


10 


மரகதம் 


தொப்புள் ( 
நாபி 
) 


. 


4.அனாகதம் 


நடராஜா 


12 


-ருக்கியபொன் 


இதயம் 

(நெஞ்சு) கழுத்து (அடிநா) 


5.விசுத்தி 


வாகனநந்தி 


16 


மேகநீலம் 


6. 
ஆடை 


புருவநடு 


மூலஸ்தானலிங்கம் 


96 


(நெற்றி) 


பொன்பாய்ந்தநீலம் (BlueinGoldSheen) 


7. 
சகஸ்ராரம் 


தலைஉச்சி 


பூரணமானஎல்லா 


கர்ப்பக்கிரக 

விமானம் 


972 
அல்லது 
( 
1008 
) 


நிறங்களும் 


T 


கட்டம்2 


தியானமுறையும்,பலனும் 


யந்திரம் 


அதிதேவதை 


சக்தி 


(நடுஎழுத்து) அக்ஷாம் 


தோன்றும் ஒளி 


கேட்கும் ஒலி(ஓசை) 


கணேசர் 


குண்டலினி 


ஒங்காரம் 


தீப்பந்தம் 


இடிமுழக்கம் 


பிரம்மா 


சரஸ்வதி 


நகாரம் 


விளக்கு 


1நாற்சதுரத்துள்ளே) 

முக்கோணம்) 2நாற்சதுரம் 3மூன்றாம்பிறை 4முக்கோணம் 5அறுகோணம் 


பறை-எக்காளம் சங்கநாதம் 


விஷ்ணு 


லக்ஷ்மி 


மகாரம் 


மின்னல் 


உருத்திரன் 


பார்வதி 


சிகாரம் 


மின்மினி 


கைத்தாளம் 


88 


மகேஸ்வரன் 


மகேஸ்வரி 


வகாரம் 


சூரியன் 


வேய்ங்குழல் வீணை-குயில் 


6வட்டம் 


சதாசிவன் 


மனோன்மணி 


யகாரம் 


சந்திரன் 


1.இந்தஆதாரங்கள்ஆறிலேயும்,ஆறெழுத்தும்,ஆறுதெய்வமும்,ஆறுவீடும்,ஆறுபுண்ணியஸ்தலங்களும்.ஐம் 

பத்தொருஅக்ஷரங்களும்யோகியருக்குத்துலங்கும். II.முருகன்உபாசகர்யோககுருவாகியஇடிம்பன்அருள்பெற்று,உண்மைக்காவடியெடுப்பரேல்,அதாவதுசத்தி 

கிரியாகியமூலாதாரத்தையும்,சிவகிரியாகியபிரம்மரந்திரத்தையும்சுழுமுனையாகியபிரம்மதண்டத்தில் இணைத்து,முருகன்கா--அடிஎய்துவரேல்,அந்தஆதாரங்களில்அப்போதுஆறுமுகங்களையும்,சரவணபவ என்றஆறெழுத்துக்களையும்,ஆறுபடைவீடுகளையும்,அங்குஅவன்நடத்தியலீலைகளையும்திரைப்படத்திற் போலக்காண்பர்.அவர்பெறுவதேபேரின்பவீடு.. இன்றுசாதாரணமாகநடைபெறும்உபாயக்காவடிகள் இப்போருட்பேற்றைநினைப்பூட்டஅமைக்கப்பட்டனவாய்உலகஇன்பங்களைப்பெறஉபயோகப்படுத்தப் 


படுகின்றன 
. 


பக்கம் 89 
ஆதாரங்கள் ( பக்கப் பார்வை ). 


-8 


இதழ்கள் 


972 


p + 


கு 


96 


கு 


16 


Eas 


12 


கு 


83 
. 


கு 


- 10 


பி 


6 


3 
. 


ஜீ 


மாமா 


பாயும் வழி 
கு : - குண்டலினி சக்தி 
ஜீ : - ஜீவசக்தி 
பி : - பிராணசக்தி 


-4 


ឆ្នាំ 


கு 


ஆலயஅறிகுறிப்பொருள்கள்.II 


| 


VII 


அண்டம் 


ஆலயம். சப்தமூர்த்திகள் 


IIமனி த 
IIIIV 

V. 

VI உடம்பு. ஏழுஸ்தாமனிதஉடம்பில் 

பூமி, பூமண்டலம் 

சூரியமண்டலம் னங்கள் சக்கரங்கள் 

சப்த 
தீவுகள் தலைஉச்சி|சகஸ்ராரம் 
7 
தென் 
துருவத்தில்7ஒருஸுவர்லோக7செப்ற்றியூன் (பிரம்மரந்திரம்)இனித்தோன்றிஇருப்பன 

சூக்குமக்கிரகம் மண்டலம் புருவாடு 
ஆக்ஞை 

6பஸிபிக்சமுத்திரத்தில்6ஒருபுவர்லோக6யூரானஸ் 

இனித் 
தோன்ற 
இருப்பனசூக்குமக்கிரகம்மண்டலம் ழுத்து 
விசுத்தி இன்றையநாடுகள் 

5 
புதன் 

5சனிமண்டலம் 


7 
மேல் 
விமானம் 


6 
சிவலிங்கம் 


வாகனசந்தி 


4நடராஜர் 


இதயம் 


8அதிகாரநந்தி 


ப 


2அம்பிகை 


2 
வ 


பிரம்மாண்டங்களையும், 

கிரகங்களையும், 

ரண்டங்களையும், போண்டங்கள்ஒவ்வொன்றும்எழுசிற்றண்டங்களையும், பிரம்மாண்டங்கள்ஒவ்வொன்றும்எழுசூரியமண்டலங்களையும், சிற்றண்டங்கள்ஒவ்வொன்றும்ஏழு சூரியமண்டலங்கள்ஒவ்வொன்றும்எழுகிரகமண்டலங்களையும், தத்தம்எவ்வேழுஆதாரங்கள்அல்லதுசக்கரங்கள்அல்லது அகிலாண்டம்எழு சூக்குமப்புலன்களாகக்கொண்டிருக்கும். கிரகமண்டலம்தனித்தனி 


(அல்லது) 


2பலிபீடம் 


அனாகதம் 

4அத்லாந்திக்சமுத்திரக்4பூமி(திங்கள்)(4வியாழன் 
கண்டம் 
அத்லாந் 
தியா 

மண்டலம் நாபி மணிபூரகம்3பவிபிக்சமுத்திரக்கண்3செவ்வாய் 

3 
செவ்வாய் 
, 
பூமி 
, டம்லெமூரியா 

புதன்மண்டலம் 
மண்ணீரல் 
வடஇமாலய 

வத்தின்தெற்2ஒருபுவர்லோக2சுக்கிரன் சுவாதிஷ்டானம்காக 
நோவாஸெம்ப்லா 
, 

சூக்குமக்கிரகம் மண்டலம் 
( 
அல்லது 
) 

ஸ்பிற்ஸ்பர்கன்,ஐஸ்லாந்து 

என்பவற்றைஇணைத்துக் தென்னிந்திய குதிரைலாடம் 

போன்றி சுவாதிஷ்டானம்ருந்தஒருகண்டம். மூலாதாரம்1வ துருவக்கண்டம்1ஒருஸுவர்லோக1வல்கன் இவற்றுள்1-2-3--4 

சூக்குமக்கிரகம் 
மண்டலம் இப்போதுபெரும்பாலும் 

இந்த 
எழு 
மண்ட9 கடல் 
கொள்ளப்பட்டன 

தனித் சில துண்டுகள் 

னி 
எவ்வேழு 
இன்றையநாடுகளின் 

ரசங்களைக் 
பகுதிகளாயிருப்பன. 

கொண்டனவாம் 
. 


குய்யம் 


ராது 


பு 


1கொடிமரம் 


குதம் 


லங்களும் 


90 


. 


மனித 


ஆதாரங்கள் , ஆற்றொழுக்கில் நீர்ச்சுழிபோன்று , பிராண 
உடம்பின் வெளிப்புறத்தில் சுழிகளாகக் காணப்படும் . அவற் 
றின் அமைப்பு படத்திலிருந்து ஒருவாறு விளங்கும் . நெற்றிக்- 
கண் பார்வைக்கு அவை 

பிராணமய கோசத்தின் வெளிப்புறத் 
தில் நீர்ச்சுழிகள் போலவும் , சுழன்று கொண்டிருக்கும் தா மரை, 
பூசணி , ஊமத்தம் பூக்கள் போலவும் பல பல நிறங்களுடன் ஒளி 
வீசிக் காணப்படும் . அப்பூங்காம்புகளிலிருந்து மெல்லிய நாளங் 
கள் புறப்பட்டு முதுகுத் தண்டின் நடுவே ஒடும் சுழுமுனா நாடி .. 
யில் , மூங்கிலில் கணுக்கள் அமைந்திருப்பது போலவே வேரூன்றி . 
யிருப்பதும் காணப்படும் . ( முகப்புப் படம் பார்க்க ) 
னுடைய பல உடம்புகளில் ஒன்றன் சக்திகளை மற்றொன்றுக்கு 
இறக்கும் துவாரங்களே ஆதாரங்கள் , அவற்றின் துணையின்றி 
ஒன்றும் உயிர்த்திராதாகையால் அவை எல்லா உயிர்ப் பிராணி 
களுடைய உடம்பிலும் இருப்பனவாம் . ஆனால் அவரவர் அறி . 
வுக்கும் ஆற்றலுக்கும் தக்கபடி இந்தச் சக்கரங்கள் உடம்புக் 
குடம்பும் , ஒரேஉடம்பிலேயே ஆதாரத்திற்கா தா ரமும் , அளவிலும் 
நிறத்திலும் சுழற்சி வேகத்திலும் மிக மிக வேறுபடும் . 
மக்களிடம் இவை ரண்டங்குலவட்டமாய் , தணல்போன்ற 
மந்தமான ஒளி வீசிக்கொண்டு மிக மந்தமாய்ச் சுழன்று , உடம்பு 
உயிர்த்திருப்பதற்கு வேண்டிய அளவு மாத்திரம் 
உபயோகித்து நிற்கும் . பூரண மக்களிடம் அவை ஒருச்சாண் 
அகலம்வரை விரிந்து , வானவில் நிறங்களோடு மின்னொளி வீசி , 
மின் வேகத்தில் சுழன்றுகொண்டு பலவித சக்திகளைப் பெரு 
வாரியாக உள்ளேற்று , ஒவ்வொரு சக்கரமும் ஒரு சிறு சூரியன் 
போலப் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் . அன்னாருடைய அறிவும் 
ஆற்றலும் உலகம் வியக்கத் தக்கனவாக இருக்கும் . இந்தச் 
சக்கரங்கள் உடம்பில் சில உறுப்புக்களின் மேலுள்ளனவாகக் 
கூறப்படினும் அவை அவ்வுறுப்புகளின் பாகங்களல்ல . பிராண 
உடம்பின் அவயவங்களாம் . பிராண உடம்பு அன்ன உடம்பை 
விட்டு நீங்கும்போது இவையும் கூட நீங்கிவிடும் . 


சாதாரண 


சக்திகளை 


பிராண உடம்பிலுள்ள ஆதாரங்களில் முக்கியமானவை 
ஆறாகும் . இந்த ஆறு கமலங்களும் விரியும் போது தலைக்கு 
மேலுள்ள சகஸ்ராரமும் கூடவே விரியுமாகையால் , அது இவற் 


91 


சக்கரமாவது . 


ஆறாதாரங் . 


களாக 


றுடடன் ஒரு சக்கரமாகச் சேர்த்துக் கூறப்படுவதில்லை . ஆயினும் 
அதுவே அனைவற்றிலும் மேலான 
களும் பிரம்மரந்திரமுமாகிய இந்த ஏழின் ஸ்தானங்களே ஆலயத் 
தில் 1 - முதல் 7 - வரையுள்ள பிரதான மூர்த்திகளின் இருப்பிடங் 

அமைந்திருக்கின்றன. ஆலயப் படத்தையும் மனித 
உடம்பின் படத்தையும் ( முகப்புப் படங்கள் 1-2 பார்க்க ) ஒப்பிட் 
டுப் பார்க்கும் போது இவ்வுண்மை நன்கு விளங்கும் . அவற்றுள் 
மூலாதாரத்தைக் குறிப்பது கொடி மரத்தின் பீடமேயாகும் , 
கொடிமரமல்ல . கொடிமரம் அன்ன உடம்பில் முதுகுத் தண் . 
டத்தையும் , பிராண உடம்பில் சுழுமுனா நாடியையும் அறிகுறியாகக் 
காட்டுவது . இங்கு கூறிய ஆதாரங்களன்றி ஒவ்வொரு உடம் 
பிலும் வேறு ஆதாரங்களும் இருக்கின்றன . ஆனால் அவை வாம் 
மார்க்கத்தைச் சேர்ந்தவை , மனிதனுக்கு விலங்கு ஆகுபவை , 
மனிதரை விலங்காக்குபவையுமாம் . வித்தகச் சித்தர் கண த் 
தா ரால் அவை கையாளப்படுவதில்லை . 

உயிர்களின் அன்ன உடம்பும் பிராண உடம்பும் சேர்ந்த 
ஸ்தூல உடம்பை இந்த ஆதாரங்கள் மூலம் தொழிற்படுத்தும் 
சக்திகள் மூன்றாம் . இச்சையுடம்பு , மனவுடம்பு முதலியவற்றில் 
இவையேயன்றி வேறு பல சக்திகளும் வேலை செய்கின்றன ; 
அவை பின்னால் கூறப்படும் . இறைவனிடமிருந்து 

றைவனிடமிருந்து எண்ணற்ற 
சக்திகள் வெளிவருகின்றன . அவற்றுள் ஒவ்வொன்றும் அண் 
டங்கள் , புவனங்கள் , சப்த உலகங்கள் எங்குமே இடைவிடாது 
வேலை செய்து கொண்டிருப்பன . அவையனைத்தும் 
அறிவிற்கு அடங்குவனவல்ல. . அவற்றின் வேலையை ஒரு சிறிது 
நாம் உணரும் பொருட்டு ஆன்றோர் அவற்றினைப் படைக்கும் 
சக்திகள் , காக்கும் சக்திகள் , அழிக்கும் சக்திகள் என மூவகை 
யாகத் தொகுத்துக் கூறுகின்றனர் . வேறு சிலர் காக்கும் சக்தி 
களை இரு கூறாக்கி அவற்றைக் காப்பன , மறைப்பன என்றும் , 
அழிக்கும் சக்திகளை இரு கூறாக்கி அவற்றை அழிப்பன , அருள் - 
வன என்றும் , ஆக இறைவனுடைய வேலையைப் பஞ்ச கிருத்தி - 
யங்கள் என்றும் கூறுவர் . ஆனால் ஒரே குயவன் எண்ணிறந்த 
மட்கலங்களை ஒரே நேரத்தில் ஓரிடத்தில் வனைந்து கொண்டும் , 
வேறோரிடத்தில் உலர்த்திக் கொண்டும் இருப்பானானால் அந்த 


மனித 


9 . 


மாயம் நம் மனத்திற்குப் புலப்படாத தொன்று . அதனால் உலக் 
மதங்களெல்லாம் முத்தொழில் இயற்றும் இறைவனை மூன்று 
மூர்த்திகளாக்கி அவருக்கு மூன்று பேருங் கொடுத்து அழைக் 
கின்றன ; ஆயினும் அம்மூவரும் ஒருவரேயென்றும் ஒருவரே 
அம்மூவருமென்றும் தம் ஞான நூல்கள் வாயிலாக வற்புறுத்தவுஞ் 
செய்கின்றன . 

ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ , ஒருருவே 
மூவுருவமான நா ளோ என்று அப்ப மூர்த்திகள் போற்றியதும் 
இதனையே . இந்த மூன்று 

இந்த மூன்று மூர்த்தங்களையும் பிரம்மா , விஷ்ணு , 
சிவன் என்றும் , பிதா , புத்திரன் , பரிசுத்த ஆவி என்றும், 
ஓஸிரிஸ் , ஐஸிஸ் , ஹோரஸ் என்றும் , இன்னும் பல முப்பெயர் - 
களாலும் இன்றைய உலக மதங்களிலும் பண்டு இருந்து இறந்து - 
பட்ட பல மதங்களிலும் அழைப்பர் . இறைவனுடைய இந்த 
மூவுருவங்களில் , உருவத்திற்கு ஒரு சக்தியாக மூன்று சக்திகள் 
கூடி நம் ஸ்தூல உடம்பிற்குரிய ஆதார சக்திகளாக வேலை செய் 

அவை முறையே குண்டலினி , ஜீவ சக்தி , பிராண சக்தி 
என்றழைக்கப்படுகின்றன . அவற்றில் சிவப்பு நிறமுடைய 
குண் டலினி பிரம்ம பாகத்தைச் சேர்ந்ததாகவும் , நீல நிறமுடைய 
ஜீவ சக்தி விஷ்ணு பாகத்தைச் சேர்ந்ததாகவும் , பொன்னிற 
முடைய பிராண சக்தி சிவ பாகத்தைச் சேர்ந்ததாகவும் கருதப் 

ஜீவ சக்தியும் பிராண சக்தியும் வேறு வேறாம் , 
ஒன்றல்ல . இம்மூன்று சக்திகளும் வேலை செய்யும்போது நெற் 
றிக்கண் பார்வைக்குப் புலப்படும் அவற்றின் நிறங்களே , ஆன்றோ 
ரால் நமது திரிமூர்த்திகளுக்குக் கற்பிக்கப்பட்டிருக்கும் திருவுரு - 
வங்களுக்குக் கொடுக்கப்பட்டிருப்பவை . பொன்னார் மேனியன் , 
நீலவண்ணன் , செந்தா மரையான் என்ற பெயர்கள் இந்த மூன்று 
சக்திகளினால் ஏற்பட்டவையாம். 


கின்றன . 


படுகின்றன . 


குண்டலினி 


குண்டலினி குடிலை , ஓங்காரி ( ஓம்காரி ) எனப்படுவள் . 
அவள் ஓங்கார உருவினள் . அவளே நாதப்பிரம்ம சக்தி . நாதத்தி 
லிருந்தே அண்டங்களும் புவனங்களும் படைக்கப்படுவதால் அந்த 
நாத சக்தியின் அதிபதி பிரம்மா எனவும் படுவர் . அதனாலேயே 
பிரம்மாவானவர் தன் சக்தி சரஸ்வதியை வாக்கில் , அதாவது 


98 


நாதத்தை உண்டுபண்ணும் நாவில் உடையவராகவும் , அந்த 
வாக்கும் ‘ வைகரீ , மத்தியமா , பச்யந்தீ , ஸூக்ஷ்மா என நால் 
வகைப்படுவதால் அவர் நான்முகனாகவும் உருவகப்படுத்தப்பட் 
டுள்ளனர் . அல்லாமல் நான்கு முகங்கொண்ட மனித உருவத் 
தோடு அவர் சத்திய லோகத்தில் வீற்றிருக்கின்றார் என்பது 
பொருளல்ல . அவர் அண்டம் முழுவதும் நிறைந்த அருவுருவினர் . 
குண்டலியின் பல வேலைகளில் , பிரதானமானது படைப்புத் 
தொழிலாகையால் அது இறைவனுடைய படைப்பு மூர்த்தமாகிய 
பிரம்மாவின் சக்திகளில் ஒன்றாக வைத்தெண்ணப்படும் . 


நமது பூமியினுள்ளே , பாதாளம் என்னப்படும் மையபாகத் 
தில் , இறைவனுடைய பட்டறையாகிய உலைக்களம் நடைபெறு . 
கின்றது . அந்தப் பாதாளச்சுவாலையின் வெப்பத்தை உலகக் 
கருவிகளால் அளக்க முடியாது ; அவ்வளவு உக்கிரமான பலங் 
கொண்டது அது . அது பூகம்பங்களை விளைவித்துப் பூமியைப் பந்து : 
போல ஆட்டவல்லது , நினைத்த நொடியிலேயே சமுத்திரங்களை 
வற்றச் செய்வது , மலைகளையும் நாடுகளையும் கண்டங்களையும் ஒரே 
மூச்சில் மேலெழும்பச் செய்வது . உலகத்தில் இன்று காணப்படும் 
புதிய புதிய உலோ கங்களெல்லாம் அந்த உலையிலேயே காய்ச்சி 
உருவாக்கப்படுகின்றன. 

அவற்றுள் 

கடைசியாக 
உருவாக்கப்பட்டுள்ள சிலவே , அபூர்வ சக்திகளையுடைய ரேடியம் ,, 
உரேனியம் போன்றவை . இவற்றினும் அற்புதமான உலோகங் 
கள் அங்கு இன்று தயாராகிக் கொண்டிருக்கின்றனவாம் . 
அவை 
நாளாவட்டத்தில் பூமிக்கு மேலே தள்ளப்பட்டு உலக உபயோகத் 
திற்காக வழங்கப்படும் . இவையும் இன்னும் பலவும் குண்டலினி - 
யின் வேலைகளாம் . இந்தக் குண்டலினி இறைவனிடமிருந்து 
ஓங்காரமாய் முதல் முதல் வெளிவந்தபோது அது மகா மாயை - 
யைக் கலக்கி அதில் நுண்ணிய குமிழிகளாகிய ( Bubbles ) 
விந்துவையும் , அவ்விந்துவைக் கலக்கி அங்கு 7 விதத் தத்துவங் 
களையும் உண்டு பண்ணிற்று . அதாவது அவ்விந்துவை ஏழு 
விதமாகத் திரட்டி நிலம் , நீர் , காற்று , ஆகாயம் , நுண்ணாகாயம் , 
திரட்டணு , 

என்ற சப்த பூதங்களை ஆதி உலகமாகிய 
கைலாயத்தில் படைத்தது . அதிலிருந்து கீழ் நோக்கிப் பருப் 
பொருளாக எவ்வேழு பூதங்களைப்படைத்து வைகுண்டம் , சத்திய 


அணு 


94 


லோகம் முதலியவற்றைப் படைத்துக்கொண்டே வந்து , முடிவில் 
பூலோகத்தையும் அதன் சப்த பூதங்களையும் 

படைத்தது . 
பூலோகம் என்னும்போது பூமி மாத்திரமல்ல ; சூரியன் , சந்திரன் , 
மற்றக் கிரகங்கள் , ஆகாயத்தில் மிதக்கும் எண்ணிறந்த கோடி 
நக்ஷத்திரங்கள் , ஆகிய எல்லாவற்றின் ஸ்தூல பாகத்தொகுதியாம் . 
அந்தக் கோளங்கள் ஒவ்வொன்றின் உள்ளிலும் இந்த ஓங்காரி 
மிகப் பயங்கரமான அக்கினிச் சுவாலையாகப் படைப்பு வேலையைச் 
செய்து கொண்டிருக்கிறாள் . அங்கு அவள் அக்கினிக்குழம்பு 
போலக் கொதித்துக் குமுறிக்கொண்டிருப்பாள் . அவளுடைய 
மிகமிகச் சாந்தமான வெப்பமே உலகுக்கு வெளியே வீசிக் 
கொண்டு உடம்புகளிலும் குண்டலினியாக வேலை செய்வது . 
என்றும் அழிவேயில்லாத படைப்பு இயற்கையில் இல்லவேயில்லை. 
அதனால் படைப்பும் அழிப்பும் எங்கும் என்றும் பின்னியே 
நடைபெறும் . இந்த உலக மாதாவுடைய வேலையும் அவ்விதமே . 
அவள் காளியாக அழிக்கும்போது பார்வதியாகப் படைப்பாள் . 

இக்குண்டலினி , எல்லா உடம்புகளிலும் அடங்கிக் கிடக்கும் 
ஒரு அக்கினி ; மின்சார சக்தி போன்று விற்கின்றியே எரிவது ; 
உறங்கிக்கிடக்கும் பாம்புபோல முதுகுத்தண்டின் அடியில் 
சுருண்டு கிடப்பது . இந்த மனுவந்தரத்திற்குத் திட்டமிடப்பட்ட 
ஆன்ம வளர்ச்சி முற்றுப்பெறும்போது இக் குண்டலினிசக்தி 
எல்லா மக்களிடமும் பூரணமாக வேலை செய்யும் . ஆனால் அந்த 
மனுவந்தரத்தின் நடுக்காலமாகிய இன்றைய நிலையில் , முயற்சி 
செய்யா தவரிடம் இச்சக்தி முழுப்பலத்துடன் வேலை செய்வதில்லை. 
தகாத மக்களிடம் அது தட்டி யெழுப்பப்படுமானால் , அவருக்கு 
அது பெருந் தீங்குகளை விளைப்பதோடு மேல் வரும் பல பிறவி . 
களுக்கும் அல்லலைக் கொடுக்கும் . சுய நலமும் சிற்றின்ப இச்சை 
களும் அறவே நீங்கா தவரிடத்து அது தூண்டப்படுமானால் , அது 
கீழ் நோக்கிப் பாய்ந்து குறியின் அடியிலிருக்கும் வாமமார்க்க 
சுவாதிஷ்டானத்தை ஆழப்படக் கலக்கி அவரை எவ்விதத்திலும் 
கட்டுப்படுத்த முடியாத காமப் பேய்களாக்கிவிடும் . 
கணக்கான கன்னிப் பெண்களைச் சிறையெடுத்தாமென்ற அசுர 
கூட்டங்கள் இவரே . சிற்றின்ப இச்சைகளை அடக்கியவராயினும் 
சுயநலக்காரராயிருப்பின் அது அவரை ஆணவப் பேய்களாக்கி 


ஆயிரக் 


95 


எனப் 


அதிகாரத்திமிரையும் , குரூர குணத்தையும் அவரிடம் மட்டுக் 
கடங்காது பெருக்கி , உலகில் ராக்ஷஸர்களையும் ஹிட்லர் முஸோ - 
லினிகளையும் படைத்துவிடும் . " கொக்கென்று நினைத்தாயோ 
கொங்கணவா என்ற கற்பரசியின் புராணக்கதை இந்த உண்மை - 
யையே விளக்குவது. இந்த இருவகை மக்களாலும் அவருக்கும் 
உலகிற்கும் அழிவும் கேடும் விளைவதைத் தவிர நன்மை யொன் 
றுமே ஏற்படுவதில்லை. அதனால் , 

வாமமார்க்கத்தை 
வெறுத்து , மண் பெண் பொன்னாசைகளை அறவே ஒழித்துக் 
காமம் வெகுளி மயக்கும் யான் எனதென்னும் செருக்கும் 
அறுத்துப் பேரின்பப் பேற்றிற்குப் பக்குவப்பட்டு நிற்கும் ஆன் - 
மாக்களுக்கு , அருட்குரவர் தோன்றி ஆபத்தில்லாத முறையில் 
அவருடைய குண்டலினியை எழுப்பும்போது , அது ஆலயச்கொடி 
மரத்தில் கொடிப்பட்டம் சுற்றி ஏறுவது போன்று முதுகுத் 
தண்டின் வழியாகப் பாம்புபோல வளைந்து வளைந்து மேலேறி , 
நாபி , வயிறு , இதயம் , கழுத்து , நெற்றி இந்த ஐந்து சக்கரங்களி - 
லும் சீறி வெளிக்கிளம்பும் . இதுவே ஐந்து தலை நாகம் 
படுவது . பாம்பாட்டிச் சித்தர்கள் பிடித்தாட்டும் பாம்பு இதுவே - 
யாகும் . ஜீவான்மா பரமான்மப் பேற்றைப்பெற்று நிற்கும்போது 
அந்த “ நாதர் முடி . மேலிருக்கும் நச்சுப்பாம்பு ” இதுவே ; இதனை - 
யன்றி வேறு 
வேறு ஐந்து தலை ஏழுதலை 

நாகங்கள் 

எங்குமில்லை. 
குண்டலினியை எழுப்பி , மேல் நோக்கிச் செலுத்தி , ஒவ்வொரு 
ஆதாரத்திலும் நிறுத்தி , தலை யுச்சிக்கு ஏற்றும் வல்லமை வந்த 
வுடன் , அது பிரம்மந்திரத்தின் வழியாகத் தங்கு தடையின்றிப் 
பொங்கி வழிந்து கொண்டிருக்கும் . அப்போது அம்மனிதன் , 
விழிப்புடன் திரிலோகங்களிலுஞ் சஞ்சரிக்கவும் , நெற்றிக் 
கண்ணால் உலகங்களை உள்ளும் புறமும் பார்க்கவும் , கந்தர்வ 
கானங்களைக் கேட்கவும் , கூடுவிட்டுக் கூடுபாயவும் , அஷ்டமா 
சித்திகளைக் கையாளவும் வல்லவனாகின்றான் . அவன் அருளே 
உருவாக இருப்பானாதலின் அவன் தங்குமிடமெங்கும் மங்களம் 
பொங்கும் . 

எல்லா சக்திகளையும் போலவே குண்டலினியும் கண்ணுக்குப் 
புலப்படுவதில்லை ; அதன் வேலையைக்கொண்டே அதன் இருப்பை 
* அறிய முடியும் . அது பூமியின் மையத்திலிருந்து வெளியே நாற் 
புறமும் பரவி உயிர்ப் பிராணிகள் அனைவற்றின் மூலாதாரங்களிற் 


96 


கூடானது 


புகுந்து வேலை செய்யும்போது , அங்கு பூலோக அணுக்களைத் 
திரட்டி ஏழு சுருள் கொண்ட நாகம்போல உறங்கிக் கிடக்கும். 
அதனாலும் , பாம்பு போன்று வளைந்து வளைந்து மேலேறுவதனா 
லும் , குண்டலினி சக்தியானது “ சர்ப்பாக்னி ” ( Serpent Fire) 
என்று அழைக்கப்படும் , ஏழடுக்கு வீரியமுள்ள அந்த சக்தியின் 

மூலா தாரத்தில் ஏழு தோல் கொண்ட வெங்காயம் 
போன்று ஒன்றனுள் ஒன்றாய் மிக மிக நுணுக்கமான உருண்டை 
யாக நெற்றிக்கண்ணுக்குப் புலப்படும் . அதனைக் குண்டலினியின் 
உடற்கூடு என்னலாம் ,. 

சாதாரண 

மக்களிடம் அக்கூட்டின் 
வெளித்தோல் , அல்லது சிமிழ் ஒன்றே மந்தமான கதகதப்புடன் 
வேலை செய்துகொண்டிருக்கும் . அன்னாருடைய சுழுமுனாநாடி 
அவருடைய முதுகுத்தண்டின் நடுவே மிக நுண்ணிய சிலந்தி நூல் 
போல நெற்றிக்கண் ணுக்குப் புலப்படும் . அதனூடாகக் குண்ட 
லினியின் இந்த மந்த நடையானது பாம்பு வளைவின்றி நேரே 
கதிப்பாய்ச் சாரையோட்டமாக மேல் நோக்கி ஏறிச்சென்று 
கொண்டிருக்கும் . 

அது அபாயமற்றது ; உடம்பின் உயிர் 
வாழ்க்கைக்கு இன்றியமையாத உதவியாய் நிற்பது . உள்ளிருக் 
கும் சிமிழ்களில் சூடு கிளம்பும்போதுதான் அபாயம் ஆரம்பிப் 

அதன் பூரண வல்லமையும் . மேலேறும்போது அது ஆக் 

கருவியந்திரம் கரும்பாறையைத் துளைப்பதுபோலச் 
சுழுமுனா நாடியைக் குடைந்து விசாலப்படுத்தி மேலேறுமாம் . 
அச்சமயம் பழுக்கக் காய்ச்சின இருப்புச் சலாகையைக்கொண்டு 
முதுகுத்தண்டைத் துளைப்பது போன்று வேதனை பொறுக்க 
வொண்ணாததாயிருக்குமென அனுபூதிமான்கள் கூறுகின்றனர் . 
அவ் வேதனையைப் பொறுத்தற்கும் அதன் மின் வேகத்தைக் 
கட்டுப்படுத்தி ஆதா ரந்தோறும் அதனை , நிறுத்தி நிறுத்தி 
மேலேற்றுதற்கும் மிக்க மனோ வலிமை வேண்டுமெனறும் கூறப 
படுகின்றது . புலால் , புகையிலை , கள் , அபின் முதலியவற்றை 
உட்கொள்ளும் உடம்புகளில் இந்த முயற்சி உடம்பையே 
அழித்து விடுமென்று சொல்லப்படுகிறது . இதனைத் தீங்கின்றி 
நற்பலன் தரும் முறையில் படிப் படியாக எழுப்புவதற்குப் பல 
மதங்களிலும் கிரியைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன 
வங்கப்பணி முனிவர் , சுதந்திரச் சிற்ப விதானத் ” தை நெற்றிக் 
கண் கொண்டு செய்த ஆராய்ச்சியிலிருந்து ( The Hidden Side of 


பது . 


கர்க் 


. 


பக்கம் 97 


. 


1 


இடா தாடி ஓட்டம் 


2 பிங்களை ஓட்டம் 


3 சுழுமுனை ஓட்டம் 


4 யோகத்தண்டம் 

( கிரேக்க நாட்டது ) 


பதி 


ஆரோக்ய உடம்பு 


நோயுடம்பு 


பிராண உடம்பு 
( பிராணமயசோம் ) 


97 


ம் 


என் 


போது 


Free Masonry ) இக்கிரியைகளின் உட்பொருள் ஒரு சிறிது 
விளங்குகிறது . அதிலிருந்து நமது மதச் சடங்குகளிலும் சில 
உண்மைகள் அனுமானிக்கத்தக்கவையாயிருக்கின்றன . அ , உ , 
என்ற மூன்று ஒலிகளைக்கொண்டது ஓம் 
ற 

பிரணவம் . 
அந்த அகர உகர மகாரங்கள் பிரம்ம விஷ்ணு ருத்திராம்சங்க 
ளென்று கூறப்படுகின்றன . இந்த மூன்று அம்சங்களும் - பின்னிய 
தாகவே குண்டலினி காணப்படுகின்றது . 

அவை தனித்தனி 
பிரிக்கப்பட்டுத் தட்டி யெழுப்பப்படும்போது , அங்கு 

அங்கு இடகலை , 
பிங்கலை , சுழுமுனை என்ற மூன்று பிரிவுகள் தோன்றுகின்றன . 
ஒருவனுக்குச் சைவாகம முறைப்படி சமய தீக்ஷை செய்யப்படும் 

அவனுடைய இடநாடி அக்கிரியையால் திறக்கப்படு - 
கின்றது ; 

குண்டலினியின் வெளிச்சிமிழிலுள்ள இடகலையும் 
பிரிந்து விடுகின்றது . அது சிவப்பு நிறமாய் , முழுவதும் பெண் 
தன்மையுடையதாய் , பிரம்மாம்சமாக இருக்கின்றது ; அது. முது - 
குத்தண்டின் இடப்பக்கமிருந்து புறப்பட்டு அத்தண்டத்தைப் 
பாம்புபோலச் சுற்றிச்சுற்றி மேலேறிப் பிடரியில் போய் முட்டி 
நிற்கின்றது . ( படம் பக்கம் 97 ) பின் இரண்டாவது தீக்ஷையான 
விசேஷ தீக்ஷை செய்யப்படும்போது பிங்கலை நாடி திறந்து , அதன் 
வழியாக முன் கூறிய வெளி அடுக்கிலுள்ள பிங்கலையானது 
பொன்னிறத்தோடு முதுகுத்தண்டின் வலப்பக்கமிருந்து புறப் - 
பட்டுப் பாம்புபோல வளைந்து வளைந்து மேலேறிப் பிடரியில் 
போய்ச் சேருகின்றது . இது முழுவதும் ஆண் தன்மையுடைய - 
தாய் , ருத்திராம்சமா கவிருக்கின்றது . பின்னர் , மூன்றாவதான 
நிர்வாண தீக்ஷை செய்யப்படும் போது , பிரம்மதண்டத்தின் நடுவி 
லுள்ள சுழுமுனா நாடி நன்கு திறக்கப்பட்டு , அதன் வழியாகச் 
சுழுமுனா சக்தியானது ஆழக்கடல் நீல நிறமாய்ச் 

சாரை 
யோட்டமாகக் கதிக்க மேலேறும் . இது ஆண் பெண் 
தன்மைகளும் கலந்ததாய் , விஷ்ணு அம்சமாயிருக்கும் . இந்த 
மூன்று நாடிகளும் இங்ஙனம் பிடரியில் ஒன்று கூடுவதே கங்கை 
யமுனை சரஸ்வதியின் திரிவேணி சங்கமம் . இம்மாதிரிக் குண்ட 
லினியின் ஏழு அடுக்குகளும் , நெடுங்கால யோகாப்பியாசங்களி 
னால் திரிவேணி சங்கமஞ் சேர்ந்து , பிரம்மரந்திரத்தில் பொங்கி 
வழிந்து உச்சந்தலையை முழுக்காட்டும்போது தான் , அம்மனிதன் 


15 


13 


98 


பிறப்பிறப்பைக் கடக்கின்றான் . அன்றிப் பிரயாகை சென் 
உச்சி மயிரை நனைத்துக்கொள்வதால் அந்த அரும் பெரும் பேறு 
அகப்பட்டுக்கொள்ளுமென்று நினைப்பது இக்காலத்திய மூடக் 
கொள்கைகளில் ஒன்று , பின்னது முன்னதற்கு அறிகுறியேயன்றி 
அது பிறவிப்பிணியை நீக்க மாட்டாது ; வேறு சில அற்பமான 
நன்மைகளை மாத்திரம் தரவல்லது . 


நமது ஆலயத்திருவிழாக்கள் , யோக நெறியையும் ஸ்தூல 
உலகிலுள்ள உபாயதீக்ஷா முறைகளையும் சூக்ஷ்ம உலகில் நடை 
பெறும் உண்மைத்தீக்ஷா மார்க்கத்தையும் விளக்குவனவாம் . 
அதனால் அங்கு கொடியேற்றப்படும்போது , மற்றக்கொண்டாட் 
டங்களிலுள்ள கொடியேற்றுப்போலன்றிப் பட்டமானது 
கடைபோலக் கொடி மரத்தை வளைந்து வளைந்து சுற்றி மேலேறு 
வது . 
வனிக்கத்தக்கது . குண்டலி, குடிலை 

குண்டலி , குடிலை என்ற சொற்கள் 
வளைந்தது என்று பொருள் படுவன . இந்த இடகலை பிங்கலை 
நாடிகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எதிர்மாறாக விருக்கும் ; 
அதாவது ஆண்களுக்கு இடகலை இடப்புறமும் பெண்களுக்கு 
வலப்புறமும் தொடங்குவன . அம்மா திரியே பிங்கலை ஆண்களுக்கு 
வலக்கைப்பக்கமிருந்தும் , பெண்களுக்கு இடக்கைப்பக்கமிருந்தும் 
முதுகுத்தண்டின் அடியி லிருந்து எழும்பி மேலேறும் . 
பிங்கலையே ஆண்கலையா தலால் , ஆண்களுக்கு வலது புறத்தி - 
லும் , பெண்களுக்கு இடது புறத்திலும் ஏற்படும் நோய்கள் 
எளிதில் குணப்படுவதில்லை ; அங்கு பக்கவாதம் காணுமாயின் 
அவர் காலந்தாழ்க்காது மரித்துவிடுவர் . ஆலயந் தொழும்போது 
ஆண்களும் பெண்களும் இடகலையை இறைவனிடம் திருப்பி 
நிற்பர் , முதலில் எழுப்பப்படவேண்டியது இடகலையா தலால். 


இடகலை ஒருவனிடம் தொழிற்படும்போது , அது காமக் 
குரோத லோப மோகங்களையும் , சிற்றின்ப இச்சைகளையும் அடக்க 
உதவி செய்யும் ; பிங்கலை , துள்ளும் மனத்தை ஒடுக்க உதவி செய் . 
யும் ; சுழுமுனை பகுத்தறிவைப்பெருக்கி ஆன்ம முன்னேற்றத்தைத் 
தீவிரப்படுத்த உதவும் . இங்ஙனம் இவை உதவி செய்யுமென்பதால் 
மனித முயற்சியின்றி அந்தற்பலன்கள் தாமே - எய்தப்பெறு . 
மென்பதல்ல ; நெல்லை உலர்த்த வெயில் உதவி செய்யுமாயினும் , 


99 


அது வீட்டினுட் புகுந்து நெல்லைக் கிண்டிக் கொண்டிராது . அம் 
மாதிரியே அறிவு இச்சை செயல்களை நல்வழியில் நடத்த முயல்ப 
வனுக்கு இந்த நாடிகளும் , அவற்றைத் தூண்டும் தீக்ஷைகளும் 
துணையாய் நிற்குமேயன்றி அவை தாமாக ஒன்றுஞ் செய்துவிடா . 
அங்ஙனம் முயலாத மனிதரிடம் தீக்ஷைகளால் திறக்கப்பட்ட 
நாடிகள் பழக்கமின்மையால் திரும்பவும் தூர்ந்து போகும் ; அது 
தண்ணீர் பாயாத கால்வாய்கள் தூர்ந்து விடுவது போலாம் . 


கிரியா 


பல 


அம் 


இன்றைக்குச் சுமார் இருபது முப்பதினாயிரம் ஆண்டுகளுக்கு 
முன்பு பண்டைய எகிப்து நாட்டில் , அதன் உன்னத நாகரிக 
காலத்தில் , அங்குள்ள மக்களின் தீவிர ஆன்ம முன்னேற்றத்தின் 
பொருட்டுச் சுதந்திரச் சிற்பவிதானம் என்ற 

முறை 
கையாளப்பட்டுவந்தது . அதன் வழித் தோன்றலொன்று முக் 
கியமான அம்சங்களில் அதில் நின்றும் சிறிதும் வேறுபடாததாய், 
உலகின் 

நாடுகளில் இன்றும் நடந்து வருகின்றது . 
முறையில் இறைவனை அண்டத்தின் மகத்தான சிற்பி 
( G.A.O. T. U. ) ( The Great Architect Of The Universe ) 
என்ற பெயரால் வழிபடுவர் . அது ஒரு அந்தரங்க முறையாகை - 
யால் அதன் நுட்பங்களை விரிவாக வெளிப்படுத்த எவருக்கும் 
அதிகாரமில்லை.. அந்த விதான முறையில் , நமது சமய , விசேஷ , 
நிர்வாண தீக்ஷைகளுக்கொப்ப வேறு மூன்று தீக்ஷைகள் நடை 
பெறுகின்றன . 

அவை நடைபெறுங் காலத்து நெற்றிக்கண்ணுக் 
குக்காணப்பட்ட சூக்குமப் பலன்களே மேலே விளக்கப்பட்டிருப் 
பவை . அவற்றையொத்த தீக்ஷைகள் இந்து மதத்திலும் கிறிஸ்து 
மதத்திலும் நடைபெறுவதால் , எற்படும் பலன்களும் ஒருவாறு 
ஒத்திருக்குமென்றே அனுமானிக்க இடந் தருகின்றது . தீக்ஷை 
முறைகளைப்போலவே அவ்வவற்றிற்கமைந்த கடமைகளும் 
உரிமைகளும் ஒற்றுமையுடையனவாகக் 

காணப்படுகின்றன . 
அவற்றை " ஆலயந்தொழுவது சாலவும் நன்று என்ற இந்நூலின் 
ரண்டாம் பாகத்திற் காண்க . 


. 


100 


ஒத்திருக்கும் தீக்ஷை முறைகள் 


ச 


சைவசமயம் 


சுதந்தாச் சிற்பமுறை 


கிறிஸ்து மார்க்கம் 


1 சமயதீக்ஷை 


பயில்பவர் ( E. A. ) 
( Entered Apprentice) 


ஸப் டீக்கன் 
( Sub Deacon ) 


2 விசேஷதீயைப் 


பணியாளர் ( F. C. ) 
( Fellow Craftsman ) 


டீக்கன் 
( Deacon ) 


3 நிர்வாண தீக்ஷை 


சிற்ப நிபுணர் ( M. M. ) ப்ரீஸ்ற் - அய்யர் , குரு , 
( Master Mason ) 

சாமியார் 
( Priest ) 


4 ஆச்சாரியாபிஷேகம் ஆளும் தலைவர் ( I. M , ) பிஷப்- கண்காணியார், 
( Installed Mason ) 

அத்யாஷகர் 
( Bishop ) 


கால 


இக்கிரியைகளின் உட்பொருள்களை அறியும்போது , 
தச வர்த்தமானங்களுக்கேற்ப ஆன்றோரால் அமைக்கப்பட்ட 
உலக மதங்கள் வெளிப்பார்வைக்கு வேறுபட்டனவாகக் காணப் 
படினும் , அவைகள் யாவும் உள்ளொற்றுமையுடையனவென்பது 
நன்கு புலப்படும் . மதங்களெல்லாம் உயர்ந்த வயிரமொன்றில் 
எண்ணற்ற பட்டைகள் போன்றவை ; அதன் ஒவ்வொரு பட்ட . 
மும் வானவில்லின் ஒவ்வோர் நிறத்தை மாறி மாறிக் காட்டுவது 
அனை வரும் அறிந்தது . உண்மையின் 

உண்மையின் பட்டைகளனைத்தையும் 
ஒருசேரக் 

காண்பது மனித அறிவிற்கு எட்டக்கூடியதல்ல . 
அதனால் ஒவ்வொரு மதமும் உண்மையின் ஒரு பட்டையைச் 
சிறப்பித்தும் , மற்றவற்றைப் பொதுப்படையாகவும் 
அச்சிறப்புப்பட்டை மிக்க ஒளி வீசி ஜொலிப்பதால் , மக்கள் 
மனக்கண் கூச்சமெடுத்து , மற்றப்பட்டைகளை மறந்து , அவ் 
வொன்றையே உண்மையெனக் கொண்டாடத் தொடங்குகின்ற 
னர் ; வேறு பட்டைகளைச் சிறப்பிக்கும் பிற மதங்களைக் குறை 
கூறவுஞ் செய்கின்றனர் . இந்து மதம் இறைவனுடைய எல்லா 
மாந்தன்மையையும் , அந்தர் யாமித்துவத்தையும் , பார்லி மதம் 
அவனுடைய களங்கமற்ற தூய்மையையும் , புத்த மதம் அவன் 
வரம்பிலா ஞானத்தையும் , கிறிஸ்து மதம் 

அவனுடைய 


கூறும் . 


101 


அளக்கொணா அன்பையும் , இஸ்லாம் மதம் அவன் சர்வ வல்ல 
மையையும் சிறப்பித்துக்கூறுவதாக வேதாந்த சித்தாந்த சமரஸ 
சன்மார்க்க ஞானிகள் எடுத்துரைக்கின்றனர் . இந்த உண்மையை 
உணர்வாரிடையே , மதப்பிணக்குகளும் பூசல்களும் சிறிதுமின்றி 
திப்பும் ஒற்றுமையும் ஏற்படுவதோடு , அன்னார் எல்லா மதங் 
களையும் கையாண்டு , 

கையாண்டு , உண்மையின் பல முகங்களையும் உய்த் - 
துணர்ந்து இறைவனை எளிதில் அடைவர் . - இதுவே சமீப 
காலத்தில் தென்னாட்டு வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளும் வட 
நாட்டு ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்ஸரும் சொந்த அனுபவத்தால் 
நமக்கு எடுத்துக்காட்டிய உண்மை . து ஒரே காலத்தவரான 
அவர் களுடைய சரித்திரங்களிலும் ஞானோபதேசங்களிலும் பரக் 
கக்காணப்படும் . 


ஜீவசக்தி ( Primary Force ) 


உடம்புகளுக்கு ஆதாரமாயிருக்கும் இரண்டாவது சக்தி , 
ஜீவசக்தி , அல்லது உயிர்ச்சக்தி , அல்லது ஆவி என்னப்படும் . 
குண்டலினி சக்தியானது மகாமாயையைக் கலக்கி அங்கு சப்த 
உலகங்களையும் அவை யொவ்வொன்றிலும் தனித்தனியாக சப்த 
பூதங்களையும் படைத்தபோது அவற்றின் அணுக்கள் ஒன்றை 
யொன்று தீண்டாமல் தனித்தனியே தாண்டவமாடிக்கொண் 
டிருக்கும் . அத்தாண்டவத்தின் வேகத்தை அளக்கக்கூடிய கருவி 
கள் நம்மிடம் இன்று எதுவுமில்லை யென்று மேனாட்டு விஞ்ஞானி 
களே கூறுகின்றனர் ; அச்சலனம் ஒரு நொடிப்போது நின்று 
போமாயின் அந்நொடிப்பொழுதிலேயே அண்டமெல்லாம் மாய . 
மாய் மறைந்து விடுமென்றும் அம்மேதையரே இன்று கூறுகின்ற 

இதனை நம்முடைய பண்டைய ஞானிகள் , எடுத்தகால் 
ஊன்றாத , இமைப்போதும் நில்லாத இறைவன் தாண்டவமாக 
நமக்கு ஆலயங்கள் மூலம் கற்பித்தனர் ; தூக்கிய திருவடியைக் 
கீழே ஊன்றுவாராயின் அப்போதே அண்டபிண்ட சராசரங்க 
ளெல்லாம் அழிந்து விடுமென்பதையும் அவர் கூறிவைத்தனர் , 
அவ்வுண்மை இந்துக்களால் இன்று கைவிடப்பட்டு , அதில் நம் 
கையில்லா திருந்த மேனாட்டாரால் , தமது ஆராய்ச்சியில் புலப் 

நமக்கு எடுத்துரைக்கப்படுகின்றது . அவ்வளவு 


னர் . 


படுவதாக 


102 


இழிந்த நிலைக்கு இன்றைய இந்துக்கள் வந்து விட்டனர் . 

இவ் . 
விதம் தாண்டவமாடும் அணுவின் உருவிற்கும் , காலைத் தூக்கி 
நின்றாடும் சிவபெருமானுடைய உருவத்திற்கும் உள்ள ஒற்றுமை - 
கள் மேல்வரும் பாடத்திற் காட்டப்படும் . 


கனம் ஒன்றையொன்று தீண்டாது தலைவிரித்தாடும் 
அணுக்களினிடையே , இறைவனுடைய இரண்டாவது மூர்த்தத்தி 
லிருந்து ஜீவசக்தியானது வெளிப்பட்டு சப்த உலகங்களிலும் 
பரவி வியாபிக்கும் ; வியா.பிப்பதோடு , அவ்வியாபகத்தின் பலனாக 
அங்கங்குள்ள அணுக்களினிடையே ஒரு கவர்ச்சியையும் வசீகர 
சக்தியையும் உண்டுபண்ணும் . அதனால் , அதுவரை தனித்தனியே 
இயங்கிவந்த சப்த பூதங்களுக்குள் பலவிதமான சேர்க்கைகளும் 
கலப்புகளும் புணர்ப்புகளும் ஏற்பட்டு , அண்டமெங்கும் தனு 
கரண புவனங்கள் உண்டாகின்றன . எங்கனமெனில் , ஆகாயத்தில் 
ஆக்ஸிஜன் ( பிராணவாயு ) , ஹைட்ரஜன் ( நீர்வாயு ) என்ற இரு 
தனித்தனி வாயுக்களும் எங்கும் எப்போதும் நிறைந்திருக்கின் - 
றன . அவை ஒன்றையொன்று ஒட்டாது , அவற்றின் நுண்ணிய 
துகள்கள் தனித்தனியாகச் சுழன்று சலனப்பட்டு நிற்கும் . ஆனால் 
ஜீவசக்தியின் கவர்ச்சி அங்கு வேலைதொடங்குமாயின் , அவை 
யிரண்டும் ஒன்றையொன்று மோகித்துக் கலந்து கூடி 
கொட்டு முன்னம் தண்ணீராக மாறிவிடுகின்றது . அவ்விதமே 
மற்றும் பலவகையான வாயுக்களும் அவற்றின் கலப்புகளும் 
நடைபெறுகின்றன . அம்மா திரியே உலோக வர்க்கத்திலும் 
ஒருவன் பித்தளைப்பொடியையும் கந்தகத்தையும் ஒன்றாக விரவி 
எவ்வளவு நேரம் குலுக்கினாலும் அவை மயில் துத்தமாக மாறுவ . 
தில்லை . ஆனால் ஜீவசக்தியின் கவர்ச்சி ஏற்படும்போது அவை 
இரண்டறக்கலந்து புதியதொரு பொருளாகின்றது . அவ்வாறே 
ஸோடியம் , குளோரின் இரண்டும் ஒன்று கூடி நாம் உண்ணும் 
கறியுப்பாகின்றது . இந்த ஜீவசக்தியானது தன்னுடைய மோகன 
வேலையால் பலவகைப்பட்ட உலோகங்களில் ஒன்றையொன்று 
மணக்கச்செய்து அவற்றிலிருந்து உயிரணுக்கள் என்ற (Cells ) 
அணுக்கிருமிகளையும் , அக்கிருமிகளைப் பல்வேறு விதங்களிலும் 
கணக்கற்ற முறைகளிலும் ஒன்றையொன்று 

புணரச்செய்து , 
தாவரவர்க்கத்துள்ள மரம் செடி கொடிகளையும் அவற்றின் இலை 


அமை 


103 


பூ 

காய் கனிகளையும் , விலங்கினத்திலும் மக்களினத்திலும் பல 
வகைப்பட்ட உடம்புகளையும் அவற்றின் மெய் வாய் கண் மூக்குச் 
செவிகளையும் எண்ணற்ற அகத்துறுப்புக்களையும் புறத்துறுப்புக் 
களையும் பெற்றெடுத்து , உலக அற்புதத்தை உண்டாக்கி விடுகின் 
றது . கொத்தனும் அவனுக்குத் துணையாகத் தண்ணீரும் இல் - 
லாதபோது கல் , மண் , செங்கல் , சுண்ணாம்பு முதலியவை குடிசை 
யாகாமல் கிடந்துவிடும் . அம்மாதிரியே இந்த வியாபகசக்தியும் 
அதன் வசீகரத்தன்மையும் இல்லாமல் ஒன்றும் உருப்பெறுவ 
தில்லை . அங்ஙனம் உருப்பெற்ற பின்பும் அதன் இடைவிடாத 
வேலையின்றி அவையொன்றும் நிலைத்து நிற்பதுமில்லை ; அதனால் 
இது ஜீவசக்தியென்றும் , காத்தற் சக்தியென்றும் அழைக்கப்படும் . 
“ விஷ் ” என்ற சொல் வியாபகத்தன்மையைக் குறிப்பதால் அத் 
தன்மையுடைய இது விஷ்ணு சக்தியாகும் . 


பிரளயத்தின் பின்னர் ஒருகால் , அண்டபிண்ட சராசரங் 
களையும் அவற்றின் தனுகரண புவன போகங்களையும் படைக்கும் 
பொருட்டுத் திருப்பாற்கடல் கடையப்பட்டது , ஆனால் மகா 
விஷ்ணுவானவர் மாயையாகிய அத்திருப்பாற்கடலின் உள்ளும் 
புறமும் வியாபித்திருக்காமல் அதன் மேலாக மாத்திரம் பள்ளி 
கொண்டிருந்தபடியால் , விஷ்ணுவின் கவர்ச்சி சக்தியின்றி அங்கு 
ஒன்றும் உருவாகவில்லை . அதன் மேல் அவர் ஆமையுருவெடுத்து , 
அடிவரை புகுந்து வியாபித்த பின்னரே உருவங்கள் தோன்ற 
லாயின . அம்மா திரியே மோகினி அவதாரமும் அதன் மயக்கு 
முறைகளும் விஷ்ணுவுக்கே உரியனவாகக் கற்பிக்கப்பட்டிருக் 
கின்றன . திருப்பாற்கடலினின்றும் அமிர்தம் உண்டானபோது 
அசுரரை மயக்க மோகினியாக வந்தவர் மகாவிஷ்ணுவே . கங் 
காளநாதர் , தாருகாவனத்திற்குப் புறப்பட்டபோது அங்குள்ள 
முனிவரை மயக்க வந்த மோகினியும் இவரே . பஸ்மாசுரன் 
சிவபெருமான் தலையில் கைவைக்க வந்தபோது அவ்வசுரனை 
மயக்க மோகினியாக வந்தவரும் அவ்விஷ்ணு 

அவ்விஷ்ணு பெருமானே . 
மற்றும் பல மோகினி வடிவங்களும் விஷ்ணுவுடையனவே ; அவ் 
வுரிமை அவருக்கேயுடையது . இவையெல்லாம் 

கூடார்த்த 
முடையவை ; இவை பண்டு மாத்திரமல்லாமல் இன்றும் என்றும் 
இயற்கையில் நடந்து கொண்டிருப்பனவாம் , சாதாரண அறி 


104 


விற்கு எளிதில் விளங்கமாட்டாத இவை போன்ற 

உயர்ந்த 
இயற்கை உண்மைகளையும் நியதிகளையும் இவ்வாறு அறிகுறியாகப் 
புராணங்களில் புகுத்து வைத்தனர் அனுபூதிமான்களாகிய நம் 
பண்டைப் பெரியார் . 


இறைவன் தன்மையிலுள்ள ஏழு கலைகள் போலவே இந்த 
ஜீவசக்தியிலும் ஏழு கலைகள் உள்ளன . அது மனித உடம்பிற் 
புகும்போது , ஒவ்வொரு ஆதாரத்தில் ஒவ்வொரு கலை மாத்திரமே 
மலர்ச்சியடைவ தால் அந்த ஆதார கமலங்கள் வெவ்வேறு இதழ் 
களையுடையனவாகக் காணப்படுகின்றன . அது பின்னர் விளக் 

. 
கப்படும் . ( முகப்புப் படம் பார்க்க . ) 


பிராணசக்தி ( Vitality ) 


தை 


நமது உடம்புகள் உயிர்வாழ்வதற்கு மூன்று 

சக்திகள் 
இன்றியமையா தன வென்று முன்னே கூறப்பட்டது . அவற்றுள் 
முதலிரண்டும் குண்டலினியும் ஜீவசக்தியுமாம் ; மற்ற மூன்றாவது 
சக்தி பிராணசக்தி ( Vitality ) என்னப்படும் . இது ஜீவசக்தியி 
னின்றும் வேறாகும் . ஜீவசக்தி இறைவனிடத்திலிருந்து நேராக 
வருவது . பிராண சக்தியோ நமது சூரியன் மூலமாக உலகிற் 
கிறங்குவது . இளவெயில் கண்டவுடனே மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி 
யும் , உடம்பிற்கு ஒரு ஊக்கமும் குதூகலமும் உண்டாவனை 
யாவரும் அறிவர் ; ஆயினும் அதற்குக் காரணத்தை அறியவர் 
மிகச்சிலரே . சூரியனிடமிருந்து வெயிலும் சூடும் வெள்ளப் பெருக் . 
கெடுப்பது போலவே பிராணசக்தி எனப்படுவதொன்றும் அங் 
கிருந்து ஓயாது சூரிய மண்டல முழுவதும் பரவிக்கொண்டிருக் 
கிறது . மற்ற இரு சக்திகளையும் போலவே இதுவும் சப்த உல . 
கங்களிலும் வேலை செய்து கொண்டிருப்பினும் , இங்கு கவனிக் 
கப்படுவது அதன் பூலோக வேலையே , இந்தப் பிராணசக்தி சில 
விதங்களில் மின்சார சக்தியை ஒத்திருப்பினும் , அது மின்சார 
சக்தியல்ல . ஒளி, சூடு , மின்சா ரசக்தி முதலியன சப்த பூதங்களை 
வெளிப்புறத்திலிருந்து வெகு வேகமாய் ஆட்டுகின்றன . 

அது 
ஒருவன் தொட்டிலை ஆட்டுவது போல்வது . ஆனால் பிராண 
சக்தியோ மனிதன் தானே தாண்டவமாடுவதுபோல அணுவின் 


105 


உள்ளிருந்தே அதனை ஆட்டுகின்றது . பிராணசக்தியை உறிஞ்சிய 
அணு பேய் பிடித்த மாதிரிக் கூத்தாடும் . இந்த சக்தி , பிராணன் , 
அபானன் , சமானன் , உதானன் , வியானன் என்ற பஞ்சப்பிரா 
ணன்களின் 

வ 

தாகுதியாகையால் , பிராணசக்தியென்று 
அழைக்கப்படுகின்றது . இது சுவாசத்துடன் கலந்து உடம்பிற் 
சாரும்போது உடம்பிற்கு ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் 
கொடுத்து , பெருஞ் சுமைபோன்றிருக்கும் உடம்பைப் பஞ்சு 
போலாக்கித் துள்ளிக் குதிக்கவைப்பதால் , இது பந்தத்தையழிக் 
கும் சிவசக்தி யென்னப்படும் . 


பிராணசக்தி சூரிய ஒளியினின்றும் வேறாயிருப்பினும் அந்த 
ஒளியுடன் கலந்தே உலகிற்கு வரும் ; சூரிய ஒளியில்லா தபோது 
அது நமக்குக் கிடைப்பதில்லை. அதனால் அது வெயிலெரிக்கும் . 
போது அபரிமிதமாக நமக்கு வருவதும் , மப்பு , மந்தாரம் , மழை 
நேரத்திலும் இராக்கா எங்களிலும் அங்ஙனம் வராமற்போவதும் 
ஆகும் . இனி , மரம் முதல் பனிதன் 

பனிதன் ஈராக 

உள்ள 

எல்லா 
உயிரினங்களும் , தம் உயிர் வாழ்க்கைக்கு இரவும் பகலும் இடை 
விடாது இதனை உட்கொள்ள வேண்டியிருப்பதால் , நாமெல் - 
லோரும் இராக்காலங்களில் உபயோகிப்பது பகலில் சேமிக்கப் 
பட்ட பிராண 
பிராண சக்தியையே . 
சக்தியையே . அவ்வாறு 

அவ்வாறு வரவின்றிச் செலவு 
மாத்திரம் செய்யுங்காரணத்தால் இரவு நேரம் ஆக ஆகப் பிராண 
சக்தியின் இருப்புக் குறைந்து கொண்டே வரும் . அதனாலேயே 
அருங்காலையில் அனை வருக்கும் அயர்வும் அசதியும் ஏற்படுவது ; 
நோயாளிகளுக்கு இரவில் நோய் அதிகப்படுவது ; மரிப்பவர் 
பெரும்பாலோர் நடுயா மத்துக்கு மேல் விடிவதற்குள் இறப்பது ; 
முன்னிரவில் ஒரு மணிநேர உறக்கம் பின்னிரவில் இருமணிக் 
கூறுக்குச் சமம் என்ற பழமொழியும் ஏற்பட்டது இளவெயில் 
காய்வதால் உடம்புக்குக் குதூகலம் உண்டாவதும் இதனாலேயே . 
இந்தப்பிராணசக்தி காற்றோடும் கலந்து நம் சுவாசத்துடன் உட் 
புகுந்து இரத்தத்திற் சேர்ந்து அதற்கும் போஷிப்பைக் கொடுக் . 
கும் . பிராணசக்தியை உட்கொண்டு ஆகாயத்தில் மிதக்கும் 
அணுக்கள் , கடற்கரையில் உச்சிவெயிலில் நின்று பார்ப்போருக்கு 
மின்னொளி வீசும் மின்மினிகள் போலவும் தீப்பொறிகள் போலவும் 
நீர் மட்டத்திற்குமேல் வெகுவேகமாகச் சுழன்று திரிவது எ 

14 


. 


எளிதில் 


106 


புலப்படும் ; பாலைவனத்திலும் மரம் மட்டையில்லாத வெம்பரப்பு 
நிலத்திலும் வேனிற்காலத்தில் வற்றைச் சாதாரணமா கக் 
காணலாம் . இந்தப்பிராணசக்திக்கும் , அதை நமக்குக்கொண்டு 
வரும் சூரியவெளிச்சத்திற்கும் , நமது அன்னமய பிராணமய 
கோசங்களுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை நன்கறிந்தவர் , 
சுகவாழ்விற்குச் சூரிய ஒளியாலாகும் உத்தம உதவியை இழந்து 
விடமாட்டார்கள் . பூமியிற்போலவே இது சப்த உலகங்களிலும் 
வேலை செய்வதால் , வெயில் நிதானமாயுள்ள நேரங்களிலும் நாடு - 
களிலும் உடம்புமாத்திரமன்றி மனம் இச்சையெல்லாமே சுறு 
சுறுப்பாயிருக்குமென்பதையும் அறியவேண்டும் . 

இனி இம்மூன்று சக்திகளும் , அதாவது குண்டலினியாகிய 
பிரம்மசக்தியும் , ஜீவசக்தியாகிய விஷ்ணுசக்தியும் , பிராணசக்தி 
யாகிய சிவசக்தியும் , பிராணமய கோசத்தையும் அதன் மூலம் 
அன்ன மயகோசத்தையும் இயக்குகின்ற விதத்தை ஆராய்வோம் . 
குண் டலினியானது முதுகுத்தண்டின் அடியிலுள்ள மூலா தாரத் 
திற்குள்ளிருந்து பொங்கியெழுந்து , அங்கு ஒன்றுக்குள்ளொன் 

றாக 
ஏழு சிமிழ்களை இட்டது போன்ற ஒரு நுண்ணிய ஏழடுக்கு 
அணுக்கூடொன்றை அமைத்து , அதன் வெளிக்கூட்டில் மாத் 
திரம் மந்தமான கனல்போலத் தகதகவென்று கொதித்துக் 
கொண்டிருக்கும் . யோகியரல்லாத மற்றையோர் உடம்புகளில் , 
உள்ளடுக்குகள் ஆறும் தொழிற்படாது உறங்கிக்கிடக்குமென்பது 
முன்னே கூறப்பட்டது . நம் போன்ற சாதாரண மக்கள் உடம்பு 
களில் , மந்தமான இந்தச் சிறு கனல் முதுகுத் தண்டின் ஊடாக 
மேலேறிக் கணுவுக்குக் கணு பூங்காம்பு வழியாக ஒவ்வொரு 
ஆதாரத்திற்கும் இடை விடாது சென்றுகொண்டிருக்கும். விஷ்ணு - 
சக்தியாகிய ஜீவசக்தியோ உடம்புக்கு வெளியே இருந்து ஆதாரம் 
ஒவ்வொன்றினுள்ளும் ஒரே காலத்தில் வந்து புகுந்துகொண் 
டிருக்கும் . அதுவும் இடைவிடாது நடந்து கொண்டேயிருக்கும் .. 
இவ்வாறாக , இந்த இரண்டு சக்திகளும் , அகத்திருந்து ஒன்றும் 
புறத்திருந்து ஒன்றுமாக வட்டமாகவிருக்கும் ஆதாரங்களின் 
மேல் மட்டத்தில் எதிர்த்துச் சந்தித்து , ஒன்றோடொன்று மோதி 
உராயவே , அந்த வேகத்தால் ஆதாரங்கள் யாவும் சக்கரங்கள் 
போலச்சுழலும் . அப்போது 

அவை நீர்ச்சுழிகள் போலக் 
காணப்படும் . 


107 


ஜீவசக்தியின் ஏழுகலைகளில் ஒவ்வோர் கலை 

கலை மாத்திரமே 
ஒவ்வோர் ஆதாரத்தில் விரியும் ; உதாரணமாக மூலாதாரத்தில் 
விரிவது நாலுகாற் கலையாம் . அது வண்டிச்சக்கரத்தின் நடுக் 
குடத்திலிருந்து கால்கள் பரந்து செல்வது போலவும் , குறவன் 
தட்டு முடையும்போது அடியிடுவது போலவும் , அக்கலை நான்கு 
கால்களாக விரியும் . எஞ்சி நின்ற ஆறு கலைகளின் சக்திகளும் 
அக்குறவன் தட்டைச் சுற்றி முடைவதுபோன்று இந்த நான்கு 
ஆர்க்கால்களுக்கு மேலும் கீழுமாக மாறிமாறி மிகவேகமாக 
ஓடும் . அப்போது அந்த நீர்ச்சுழி போன்ற ஆதாரம் தனித்தனி 
இதழ்களையுடைய நான்கிதழ்ப் பூப்போலக்காணப்படும் . 
( முகப்புப் படம் பார்க்க . ) மூலா தாரத்தில் நாலுகாற் கலையும் , மண் 
ணீரலிலும் குறியடியிலும் ஆறுகாற்கலையும் , உந்தியில் பத்துக்காற் 
கலையும் , நெஞ்சில் பன்னிருகாற்கலையும் , கழுத்தில் 16 காற்கலையும் , 
புருவ நடுவில் 96 காற்கலையும் இவ்விதம் விரிவதால் , அந்தந்தச் 
சக்கரங்கள் அத்தனை அத்தனை இதழ்க்கமலங்களென்று கூறப்படு . 
கின்றன . மேற்சொன்ன இரு சக்திகளின் சந்திப்பு , உடம்புகள் 
உயிரோடிருக்கிறவரை இரவும் பகலும் இடைவிடாது நடந்து 
கொண்டிருப்பதால் ஆதாரங்கள் எப்போதும் சுழன்றுகொண்டே 
யிருக்கும் , இந்தப் பிணைப்பு உடம்பில் நின்று விடுமானால் , 
சக்கரங்கள் சுழல்வதும் நின்று அவ்வுடம்பும் உடனே இறந்து 
விடும் ; அது உலகில் நின்றுவிடுமானால் , அந்த நொடியிலேயே 
உலகமும் அங்குள்ள எல்லாத் தோற்றங்களுமே மாயமாய் 
றைந்து விடுமென்று நம் பண்டை நூல்கள் கூறுகின்றன . 


குண்டலினி பெண் தன்மையுடையது , 

அம்மையெனப் 
பெயர் பெறுவது ; ஜீவசக்தி ஆண் தன்மையுடையது , அப்ப 
னெனப் பெயர் பெறுவது . இவ்விரண்டிற்கும் இடைவிடாது 
நடந்து கொண்டிருக்கும் திருமணத்தாலேயே உலகத்தில் தனு 
கரண புவன போகங்களெல்லாம் தோன்றுவதும் நிலைத்திருப்பது 
மாம் . அதனை அறிகுறியாக விளக்கும் பொருட்டே ஆலயங்களில் 
பள்ளியறை கூட்டுவதும் விழாக்கொண்டாடித் திருக்கல்யாணம் 
நடத்துவதும் . இயற்கையில் ஓயாது நடைபெற்றுக்கொண்டிருக் 
கும் இந்த உண்மை நெற்றிக்கண்ணுக்கே புலப்படுவது ; நெற்றிக் 
கண் திறக்கா தவருக்கு அதைத் திறக்கவேண்டிய முயற்சியில் 


108 


அவரை ஊக்கப்படுத்தும் பொருட்டே ஆலயங்களில் நாள் 
தோறும் இது நமக்கு நினைவூட்டப்படுகிறது . அந்த முயற்சியில் 
ஈடுபடாத , அந்த இயற்கை உண்மைகளை நேரில் காண ஆவலு 
மில்லாத இன்றையச் சிற்றின்பக் கோட்டிகொண்ட மக்கள் , 
இறைவனையும் தம்மைப்போலவே கருதி , அவனுக்கும் சிற்றின்ப 
விழைவா என்று ஏளனஞ் செய்கின்றனர் .. இந்த இரு சக்திகளின் 
புணர்ப்பால் ஏற்படும் சில நுணுக்கங்கள் மேற்பா டத்தில் கூறப் 
படும் . அவை இந்து மதத்தின் பெருமையையும் , அதனை அமைத்த 
பண்டைய ஞானிகளின் சூட்சும அறிவையும் கருணைத் திறத்தை 
யும் எடுத்துக் காட்டும் . 


ஓடும் 


பல 


இனி , இந்த இரு சக்திகளும் எதிர்த்து உரசுவதால் ஏற்படும் 
இரண்டாவது பலன் , பிராண உடம்பில் ஒரு நரம்பொழுக்கு ; 
அதாவது ரத்தக்குழாயில் ரத்தம் ஓடுவதுபோல நரம்புகளைச் 
சுற்றிப் பிராணமய கோசத்தின் அணுக்கள் ஒரு குழாய்போல 

இரத்த ஓட்டத்தால் அன்னரசம் ரத்தத்துடன் சென்று 
உடம்பின் தசை முதலியவற்றை ஊட்டுகின்ற மாதிரி , இந்தப் 
பிராண ஓட்டத்தால் பிராணமய கோசத்தின் தாதுக்கள் பிராண 
உடம்பின் 

பாகங்களுக்குஞ் சென்று , அவற்றைப் பழுது 
பார்க்கவும் புதுப்பிக்கவும் உதவுகின்றன . அவ்வேலைக்கு உறு . 
துணையாக நிற்பது இறைவனுடைய மூன்றாவது சக்தியாகிய 
பிராணசக்தி என்ற சிவசக்தியாம் .. இது இரண்டாவது சக்தி . 
யைப்போன்று எல்லா ஆதாரங்களிலும் வந்து புகுவதில்லை. 
குண்டலினிசக்தி மூலா தாரத்துள் மாத்திரமே புகுவதுபோல , 
சூரிய ஒளியிற் கலந்து வரும் இதுவும் - சுழன்று கொண்டிருக்கும் 
மண்ணீரல் ஸ்தானத்துள் மாத்திரமே புகும் . புகுந்தவுடன் 
அந்த ஆதாரத்தால் இது பஞ்ச வாயுக்களாகப் பிரிக்கப்பட்டு, 
அவ்வாயுக்கள் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட சக்கரங்களை நோக்கிச் 
சென்று வெவ்வேறு வேலைகளைச் செய்யத் தொடங்கும் . இப் . 
பஞ்ச வாயுக்கள் பிராண , அபான , சமான , உதான , வியான 
வாயுக்கள் என்றழைக்கப்படும் . 


இந்த ஐந்து பிரிவுகளுள் முதலாவது , பிராணவாயு அது 
மஞ்சள் நிறங்கொண்டது . அது மண் ணீரல் சக்கரத்திலிருந்து 


109 


இருதயச்சக்கரத்துட்சென்று இருதயம் , சுவாசப்பை இவற்றின் 
வேலைகளை நடத்தும் . ( முகப்புப் படம் பார்க்க ) இந்தப் பிராண - 
வாயுவின் உதவியினாலேயே நாம் சுவாசம் விடுவதும் நமது 
இருதயம் ரத்தத்தை உடம்பு முழுவதும் ஓட்டுவதுமாம் . பிராண 
வாயுவின் குறைவிருந்தால் அவருக்கு இருதய நோய் , காச 

சநோய் 
முதலியன உண்டாகும் . இந்தப் பிராணவாயு மேலே சொன்ன 
பிராண சக்தியல்ல , அப்பிராண சக்தியின் ஒரு பிரிவேயாகும் . 


பஞ்ச வாயுக்களில் இரண்டாவதான அபானவாயு கிச்சிலிச் 
சிவப்பு நிறங்கொண்டது. அது மூலா தாரத்துட்சென்று மலம் 
ஜலம் விந்து இவற்றைக்கழிக்கும் . இதன் குறைவிருப்பவரிடம் 
மலக்கட்டு , மூத்திரநோய்கள் , பேடித்தன்மை முதலியவை 
காணப்படும் . 


. 


என்ற 


மூன்றாவது சமானவாயு பச்சை நிறங்கொண்டது. 

அது 
நாபிச்சக்கரத்தின் வழியாக வேலை செய்து . ஜீரண சக்தியைக் 
கொடுக்கும் . அஜீரண நோய்களுக்குக் காரணம் இதன் குறைவே .. 
இந்திர நீலம் போன்றது நான்காவதான உ.தானவாயு இது நீலச் 
தடாகத்தில் நிலவொளி வீசுவதுபோன்று , திரு நீலகண்டம் என்ற 
பெயருக்குக் காரணமாய் நிற்பது . இது கழுத்துச் சக்கரத்தை . 
யடைந்து குரல் நயம் , அதன் பலம் , பேச்சுவன்மை முதலியவற் 
றைத்தொழிற்படுத்தும் . ஐந்தாவதாகிய 

வியானவாயு 
இளஞ்சிவப்பு நிறங்கொண்ட வாயுவே முன்சொன்ன 
பொழுக்குடன் உடம்பு முழுவதும் ஓடுவது . இது , ரத்தக் 
குழாய்களில் ரத்தோட்டம்போல , இளஞ்சிவப்பு ( ரோஸ் ) நிறங் . 
கொண்ட பிராண ஓட்டமாக நரம்புதோறும் ஓடிக்கொண்டிருக் 
கும் . இந்த வியான வாயுவே நரம்புகளைப் போஷிப்பது . இதன் 
குறைவினால் நரம்புத்தளர்ச்சி , உடம்பில் எய்ப்பு, இளைப்பு , அசதி 
முதலியவை ஏற்படுவதோடு , அக்குறைவு மற்ற நான்கு வாயுக் 
களின் பூரண வேலைக்குத் தடையாகவும் நின்று உடம்பில் பலபல 
நோய்களை உண்டுபண்ணும் . 


நரம் . 


, 


திடகாத்திரமுள்ள மனிதன் தன் தேவைக்கு அதிகமாகவே 
இந்த வியானவாயுவை உடம்பில் உற்பத்தி செய்கின்றான் . அவ 


110 


எளிதில் 


அசை 


னுக்கு உபயோகப்பட்டது போக எஞ்சிய வியானவாயு உடம் 
பின் மயிர்க்கால்கள் வழி வெளியே விசிறிவிடும் . குளிரினால் 
உடம்பு மயிர்க்கூச்செரியும்போது உடம்பெங்கும் உரோமம் 
சிலிர்த்து விரைப்பாக நிற்பதுபோல , இந்த வியான வாயு கதிர் - 
கதிராகச் சன்னக் கம்பிகள் போல உடம்புமுழுவதிலுமிருந்தும் 
வெளிச்செல்லும் . இது நெற்றிக்கண்ணுக்குப் புலப்படும் . ஆரோக் 
கியமில்லா தவனுடைய உடம்பில் , இக்கதிர்கள் விரைப்பாக நிற் 
பதற்குப் பதிலாக விளைந்தநெற்கதிர் வயலில் மடங்கிக்கிடப்பது . 
போன்று மடிந்து தொங்கும் . ( படம் பக்கம் 97 ) . நெற்றிக் கண் 
பார்வைக்கு நோயின் தன்மையும் நோய்வாய்ப்பட்ட உறுப்பும் 
இதிலிருந்து 

விளங்கும் . 

ஆரோக்கியமுள்ளவர் 
வெளிவிடும் வியானவாயுவானது , 

தோயாளிகளுக்கு 
போடப்பட்ட உணவுபோல ( Predigested food ) உதவுகின்றது ; 
அது அங்ஙனம் 

பக்குவப்பட்டிருப்பதால் , நோயாளியின் 
உடம்பில் எளிதில் சார்ந்து அவனுக்குப் பயன்படுகிறது . சில 
நோயாளிகள் ஆரோக்கியசாலிகளின் அண்டையிலிருக்கும்போது 
அவர்களுடைய பிராணசக்தியை அளவுக்குமிஞ்சி உறிஞ்சிவிட 
வல்லவர் ; அப்போது அந்த ஆரோக்கியவான்களுக்கு ஒரு தற் 
கால அசதியும் , இவ்வாறு அடிக்கடி நிகழுமாயின் அவருக்கு 
நோயும் உண்டாகும் . கிழவர் பக்கத்தில் சிறுவர் இராக்காலங் 
களில் வழக்கமாய்ப் படுத்துறங்குவாராயின் அச்சிறுவருக்குத் 
தேகமெலிவும் நோய்களும் இக்காரணத்தால் ஏற்படும் . வயது - 
சென்றவர் இரண்டாவது மூன்றாவதுமுறையாகச் சிறு பெண்களை 
மணந்து , அவ ரண்டையிலேயே பதிவாக உறங்குவா ராயின் , அப் 
பெண்களுக்குக் காசநோய் முதலியன கண்டு அவதிப்படுவர் . இதற் 
குக் காரணமும் அப்பெண்களுடைய பிராணவாயு அளவுக்கு 
மிஞ்சிக் கணவரால் உறிஞ்சப்படுவதே . 


பஞ்சவாயுக்களை க்கொண்ட இந்தப் பிராணசக்தி மனிதர் - 
மாத்திரமன்றிப் பிராணிகள் , மரங்கள் , செடிகள் , கொடிகள் , 
ஆகிய எல்லாமே உயிர்வாழ்வதற்கு இன்றியமையாததாயிருக் 
கின்றது . அவற்றுள் சிலவகை மரங்கள் தாம் பக்குவப்படுத்திய 
வியானவாயுவைச் சிறிதளவே உட்கொண்டு , எஞ்சியிருப்பதை 
ரோஸ்நிறப் புகைப்போலப் பெருவாரியாக வெளியே கக்கிப் பரப் 


111 


பிக்கொண்டிருக்கும் . அம்மரங்களில் முக்கியமானவை , அரசின் 
னமாகிய கல்லால் , அரசு , பைன் , யூக்கலிப்ட்டஸ் முதலியவை . 
நரம்புநோயாளிகள் இம்மரங்களை அண்டியிருப்பதால் , அவற்றி 
லிருந்து வெளிச்செல்லும் இந்த வியானவாயு அவருடம்பிற்சார்ந்து 
அவரைக் குணப்படுத்தும் . இந்த உண்மையைச்கொண்டே நம் . 
நாட்டில் அதிகாலையில் அரசுசுற்றும் வழக்கமும் , மேல்நாடுகளில் 
நரம்புநோயாளிகளைப் பைன் மரக்காட்டில் குடியிருத்திச் சுகப் 
படுத்துவதும் ஏற்பட்டிருக்கின்றன . நரம்புமாத்திரம் வலுவுடை 
யதாயிருக்குமாயின் , மற்ற அநேகமான நோய்கள் அவருக்கு 
எளிதில் நீங்கிவிடும் . 


பிராண சக்தியின் பஞ்சவாயுக்கள் . 


வாயு 


நிறம் 


மண்ணீரலிலிருந்து 
நோக்கிச்செல்லும் 

சக்கரம் . 


வேலை 


1. பிராணன் 


மஞ்சள் 


இதயம் 


2. அபானன் 


கிச்சிலிச்சிவப்பு குதம் 


இரத்தோட்டம் , 

சுவாசம் . 
மலம் , ஜலம் , விந்து 

பாகம்பண்ணல் . 
ஜீரணம் . 
குரல் , பேச்சு . 
நரம்பு , மூளை பண் . 

படுதல் . 


3. சமானன் 
4. உதானன் 
5. வியானன் 


நாபி 


பச்சை 
கறுநீலம் 
இளஞ்சிவப்பு 


கழுத்து 
மண்ணீரல் 


இதுவரை விளக்கப்பட்ட மூன்று சக்திகளுள் , ஜீவசக்தியின்றி 
உடப்பிற்கு உருவமில்லை; குண்டலினியின்றி உடம்பிற் சூடில்லை ; 
பிராணசக்தியின்றி உடம்பிற்கு இயக்கமில்லை , அதாவது ஆட்ட 
ஒட்டங்களில்லை . இவையே அவற்றின் பொதுக்குணங்கள் . ஆனால் 
அவை மூன்றும் ஒன்றுசேராதபோது உடம்பேயில்லை. 


மூளையின் வலிவும் மெலிவும் புருவநடுவிலுள்ள நெற்றிச்சக் 
கரத்தைப்பொறுத்தது . பிரம்மரந்திரத்திலுள்ள ஆயிர இதழ்ச் 
கமலமாகிய சகஸ்ராரம் மிகமிக முக்கியமான ஒரு ஆதாரமேயாயி 
னும் அதன் வளர்ச்சியும் மலர்ச்சியும் மற்ற ஆறு ஆதாரங்களின் 


112 


விரிவைப்பொறுத்திருப்பதால் , அது ஆறோடு ஏழாவதாகச்சேர்க் 
கப்படுவதில்லை . ஆயினும் அது அனைவற்றிற்கும் தலையான ஏழா - 
வது ஆதாரமே . 


இந்தச் சக்கரங்களின் பூரண அளவுள்ள 

வர்ணப்படங்களை 
வங்கப்பணிமுனிவர் யோகப்பார்வையால் ஆராய்ந்தெழுதியுள்ள 
சக்கரங்கள் ( Chakras . T. P. H. Adyar ) என்ற நூலிற் காண 
லாம் . அப்படங்களிலிருந்து , பரமயோகியாகிய சிவபெருமானுக்கு 
இடப்பட்டிருக்கும் நீலகண்டன் , முக்கண்ணன் , நெற்றிக்கண்ணன், 
அர்த்தநாரி என்ற பெயர்களுக்குப் பொருள் தெரியவருகின்றது . 
கழுத்துச்சக்கரம் இந்திரநீல மின்னல் போலவும் , நீலத்தடாகத்தில் 
நிலவொளிபோலவும் சொக்கவெள்ளிக் கதிர்கள் போலவும் இலங் 
குகின்றது . புருவநடுவிலுள்ள சக்கரமே மூன்றாவது கண்ணாகிய 
நெற்றிக்கண் ; அதில் ஒருபகுதி கறு நீலமாகவும் மற்றப்பகுதி செம் 
பொன்போலவும் ஒளிவீசுகின்றது . கறு,நீலம் , தேவியினுடைய 
நிறமும் பெண் தன்மையுடைய சக்தியுமாகும் ; செம்பொன் ,பொன் 
னார் மேனியன் சிவபிரான் நிறமும் ஆண் தன்மையுடைய சக்தியு 
மாம் ; யோகீச்வரனுக்கு அர்த்தநாரி என்ற பெயருண்டாயதற் 
குப் பலகாரணங்களுள் இது ஒன்று . பிரம்மரந்திரப்படம் ஆலய 
மூர்த்திகளுக்கணிந்திருக்கும் மூன்றடுக்குக் கிரீடம்போலவே 
காணப்படுகின்றது . நாடகமேடைகளிலுங்கூட நம்நாட்டுக் கிரீ 
டங்கள் மற்ற நாட் 

நாட்டுக் கிரீடப் போன்றிருப்பதில்லை; அதற்குக் கார , 
ணம் நம் யோகியர் , நெற்றிக்கண்ணால் பூரண புருஷர் தலைமீது 
கண்ட இந்த இயற்கைக்கிரீடமாகிய சகஸ்ராரத்தின் காட்சியே 
பாகும் அவ்வடிவத்தையே அவர்கள் செயற்கையிலும் உருவ 

உருவசப் 
படுத்தியுள்ளனர் . மூர்த்திகளைச் சுற்றியுள்ள பிரபைகள் அவர்கள் 
சூட்சும உடம்பைக் காட்டுவன ; பிரணவத்தைக் குறிப்பனவுமாம் . 


மக்கள் பெரும்பாலாருக்கு முதுகுத் தண்டிலுள்ள இடை , பிங் 
கலை , சுழுமுனாநாடிகள் திறந்திருப்பதில்லை; அதனால் குண்டலினி - 
யானது முதுகுத்தண்டின் நடுவாகவே மேலேறவேண்டிய தாயிருக் 

முதுகுத்தண்டிலுள்ள களங்கத்தால் , மேற்செல்லு 
வதைவிட அதற்குக் கீழ்நோக்கிச்செல்வது எளிதாயிருப்பதாலும் , 
மானிடர் பன்னெடுங்காலமாகச் சிற்றின்ப முயற்சியிலேயே ஈடு 


கின்றது . 


113 


பட்டிருப்பதால் அந்தப் பெரும்பழக்கத்தாலும் , இந்த சக்தி 
அதிகமும் கீழ்நோக்கிச் சென்று குறியடியிலிருக்கும் சுவாதிஷ் 
டானச் சக்கரத்தைத் தூண்டுகிறது . அந்தச் சக்கரமே சிற்றின்ப 
ஸ் ,தானமாகையால் அது காரணமாக அவனது சிற்றின்ப உணர்ச் 
சிகளும் இச்சைகளும் அதிகப்படுகின்றன ; அவனுடைய நல் 
லொழுக்கத்திற்கும் இடையூறு ஏற்படுகின்றது . இதைக்கூடியவரை 
தடுக்கும் பொருட்டே பண்டைக்காலத்தில் மக்கள் அரைநாண் 
கட்டிக்கொள்வது . இப்போது அது கௌபீனம் கட்டுவதற்கென் - 
றும் , கௌபீனம் கட்டா தவருக்கும் பெண்களுக்கும் அது அவ 
சியமில்லையென்றும் கருதப்படுகின்றது . ஆனால் பத்துநாட் கைக் 
குழந்தைக்குக் கோ மணங்கட்டுவது எங்கும் வழக்கமில்லை . ஆயி - 
னும் நமக்குள் பிள்ளை களுக்குப் பெயரிடும்போது அரை காண் 
கட்டுவது ஒரு முக்கியமான கிரியையாகக் கொண்டாடப்படுகிறது . 
காரணம் என்னவெனில் , நாமகரணம் என்ற ஸம்ஸ்காரம் செய்யும் 
போது அக்கிரியைால் உச்சி , நாபி , மூலா தாரம் முதலிய சக்கரங்கள் 
சிறி தளவுக்குத் திறக்கப்படுகின்றன . அப்போ துண்டாகும் குண் 
டலினிக்கிளர்ச்சி அப்போதும் அதன் பின்னரும் கீழ்நோக்கிச் 
செல்வதைத் தடுக்கும் பொருட்டே , அபிமந்திரிக்கப்பட்ட அரை 
நாண் , பஞ்சலோகத்தாயத்து செப்புக்காசு திறவுகோல் இவற்று . 
டன் , இடுப்பில் கட்டப்படும் . அது உண்மையாகவே அங்கனம் 
தடைசெய்யவல்லதென்பதை மெஸ்மரிஸம் , ஹிப்னட்டிஸம் முத 
லிய வசீகர வித்தைகள் கற்றவர் நன்கறிவர் . அம்மாதிரியே சிறு 
தெய்வங்கள் , பேய் பிசாசுகள் , திருஷ்டி தோஷங்கள் முதலிய - 
வற்றினின்றும் குழந்தையைக் காப்பாற்றும் பொருட்டே அபி 
மந்திரிக்கப்பட்ட காப்புகளை அன்று குழந்தைகளுக்கணிவது . 
ன்று இந்தக்கிரியை பாட்டன் பாட்டிமார் , மாமன் மாமிமார் , 
இவரிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் பொன் வெள்ளி ஆபரணங் 
களுக்காகவே நடத்தப்படுகின்றது . இக்கிரியையின் அடிப்படை 
உண்மை மறந்துவிடப்பட்டமையால் , அக்காப்புகளை முறைப்படி 
அபிமந் திரிப்பது இன்று . நின்று போய்விட்டது . 
சக்தியை நடத்துவதற்கு எல்லாக்கம்பிகளும் உபயோகமாவ 
தில்லை . அம்மா திரியே மந்திர சக்திகளைத் தம்மிடத்து ஏற்பதற்கும் 
அவற்றை வீண்விரயமாகாமல் சேமிப்பதற்கும் பொன் வெள்ளி 
உத்தமமானவை ; அல்லா தபோது பட்டு நூலும் மஞ்சள் தடவிய 

15 


மின்சார 


114 


பருத்தி நூலும் போதுமானவை . வைகள் அரைநாணுக்கும் 
காப்புக்குமே உபயோகப்படுத்தப்படலாம் . கோமணமின்றியும் , 
இடுப்பைச் சுற்றி உத்தரீயம் கட்டிக்கொள்ளாமலும் , சந்தியாவந்த 
னம் முதலிய அநுஷ்டானங்களும் ஆலய தரிசனமும் செய்ய 
லாகாதென்ற விதியும் மேற்கூறிய உண்மையைப்பற்றியதே . 


சக்கரங்களைத் தூண்டுவதான கிரியைகளிலெல்லாம் இவ்வித 
மான விதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. சுதந்திரச் சிற்பவழி 
பாட்டில் ( Freemasonry ) உடம்பிற் சில முக்கியமான சக்கரங்கள் 
ஊக்கப்படுத்தப்படுகின்றன . அதனால் அதற்கு உரியதான உடை . 
யொன்று அங்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது . அது ஒரு அரை 
நாணும் அதில் ஒருச்சாண் சவுக்கமான பட்டம் அல்லது துணித் 
தொங்கல் ஒன்றுமாம் . இந்த ( Apron ) மேல் துணியில்லாமல் 
வேறு எத்தனை உடைகள் ஒருவன் அணிந்திருந்தாலும் , அவன் 
ஆலய 

லயத்துள்ளே செல்ல அனுமதிக்கப்படமாட்டான் ; இத்தொங் 
கல் ஒன்றைமாத்திரம் அணிந்து மற்றப்படி அவன் நிர்வாணியாக 
இருந்தாலுங்கூட அவனைத் தடுக்க யாருக்கும் அதிகாரமில்லை. 
ப்போது அக்கயிற்றின் உண்மையைப் பெரும்பாலான சிற்பிகள் 
அறிவதில்லை . ஆயினும் அது பண்டைக்காலத்தில் நன்கறியப்பட் 
டிருந்தது ; 

எகிப்தியர் அத்தொங்கட்டத்தைவிட 
அரைநாணையே முக்கியமாகக் கொண்டாடிவந்தார்களென்பது 
ஆராய்ச்சியிலும் அவர்கள் சிலைகளிலிருந்தும் சித்திரங்களிலிருந்தும் 
துலங்குகின்றது . 


பண்டைய 


அவை 


தக்கார் கைப்படாதபோது யோகசாதன முறைகள் உலகிற் 
குப் பெருங்கேட்டை விளைவிக்குமா தலால் , பண்டைக்காலத்தில் 
மிகமிக 

க அந்தரங்கமாக வைத்துப் பா துகாக்கப்பட்டுவந் தன . 
ஒழுக்கத்திலும் துறவிலும் மேம்பட்ட பக்குவான்மாக்களுக்கு 
மாத்திரமே அநுபவ ஞானிகளால் அவை கற்பிக்கப்பட்டுவந்தன . 
அப்போது குறியடியிலிருக்கும் சுவாதிஷ்டானச் சக்கரம் இரண் 
டாவது சக்கரமாகக் கையாளப்பட்டது . ஏனெனில் பிரவர்த்தி - 
மார்க்கத்தில் இருக்கும்போது அது நன்கு ஊக்கப்பட்டு மற்றச் 
சக்கரங்களை விட அதிகமாக விரிவடைந்திருக்குமாகையால் , அத 
னைப் பூரண நிலைக்கு மலரச்செய்வது எளிதானகாரியமாயிருந்தது . 


115 


சாதகர்கள் ஒழுக்கத்திலும் துறவிலும் உயர்ந்தோராயிருந்தபடி - 
யால் , அவர்களுக்கு அதனால் கேடில்லாதிருந்தது . பிற்காலத்தில் 
அரைகுறை அநுபவம் பெற்ற யோகப் பயிற்சியாளர் , தன்னல 
இச்சையால் யாதொரு வரையறையுமின்றிப் பக்குவம்பெறாத 
மக்களுக்கும் இவற்றைப் புகட்டவே , அதனால் அளவற்ற கேடுகள் 
உலகிற்பெருகி , அதுகாரணமாக அத்லாந்திக் மகா சமுத்திரத்தில் 
இருந்த ஒரு பெரிய 

பெரிய கண்டமே கடலில் இறைவனாணையால் 
அமிழ்த்தப்பட்டதென்ற பரம்பரையை ப்ளேற்றோ ( Plato ) முத 
லிய ஞானிகள் கூறுகின்றனர் . நம் நாட்டில் நடமாடும் அசுரசம் 
மாரக் கதைகள் இவ்வுண்மையை எடுத்துக்காட்டுவனவாகும் . 
அதனால் இன்று அச்சக்கரம் வாமமார்க்கத்தைச் சேர்ந்ததாகக் 
கருதப்படுகின்றது ; அதற்குப் பதிலாக மண்ணீரலிலுள்ள நாலி- 
தழ்ச் சக்கரமே , தட்சிணமார்க்கத்தைச் சேர்ந்த வித்தகச் சித்தர் 
கணத்தவரால் இன்று கையாளப்படுவது . 


- 


இன்றைய அத்லாந்திக் மகாசமுத்திரம் பல்லாயிரம் ஆண்டு- 
களுக்கு முன்பு கடலாயிராமல் ஒரு பெருங் கண்டமாக இருந்த - 
தாகவும் , அது பின்னர் கடல்கொள்ளப்பட்டு அழிந்துபோன - 
தாகவும் , அதைப்பற்றிய வரலாறுகளை எகிப்து நாட்டு ஞானியர் 
தமக்கு விளக்கியதாகவும் , ப்ளேற்றோ என்ற கிரேக்க ஞானியர் 
கூறுகின்றனர் . செந்தமிழ் நாடாயிருந்த குமரிநாடும் அக்காலத் 
திருந்ததே . அப்பெருங்கண்டத்தின் தலைநகரும் , அதைப்பின்பற் 
றிக் குமரிநாட்டின் தலைநகரும் , செம்பொன்னாலாய கோட்டைக் 
கதவுகளைக்கொண்ட சிறப்புப்பெற்றிருந்தமையால் , அத்தலைநகர் - 
கள் கபாடபுரமென்று அழைக்கப்பட்டனவாம் . தற்காலத்துச் 
சீன , ஜப்பானிய , திராவிடமக்களின் முன்னோராகிய இந்த அத் 
லாந்தியர் மிக மேலான நாகரீகத்துடன் வாழ்ந்துவந்தனர் . 
அவருள் நிலவிய யோகமுறையில் குய்யத்தினடியிலுள்ள சுவா - 
திஷ்டான 

டானச் சக்கரமே இரண்டாவது ஆதாரமா யிருந்துவந்தது . 
சுவாதிஷ்டானம் வீரியத்திற்குரிய ஆதாரம் . வீரியத்தை விருத்தி - 
பண்ணி விந்துவைக்கட்டி மேலே மூளைக்கேற்றவல்லவருக்கு அதி . 
சயிக்கத்தக்க பல வித வல்லமைகள் ஏற்படுவது இன்றும் எ 

எளிதில் 
காணக்கூடியது . காமஇச்சையைக் கொன்று விந்துவைக் கட்டி 
அதனை முதுகுத்தண்டு , நரம்புகள் வழியாக மூளைக்கு ஏற்ற 


116 


வேண்டுமென்பதைக் குறிப்பதே ஆலயத்திற் பலிபீடமும் மனித 
உடம்பில் அதற்கு நேரான குறியடி ஆதாரமும் , அவற்றை ஒட்டி 
நிற்கும் கொடிமரமும் முதுகுத்தண்டமுமாம் . அவ்விதம் பலியிடு 
வதற்குப்பதிலாக , செல்வச்செருக்கால் அம்மக்கள் அதனை அளவி - 
லடங்காச் சிற்றின்ப நுகர்ச்சிக்கு அடிப்படையாக்கவும் , அதனால் 
வாமமார்க்கம் , தாந்திரீகம் , கருத்தொழில் , சூனியவித்தை 
முதலியன பெருகி நாடெங்கும் அசுரத்தன்மை நிறைந்துவிடவே , 
இறைவனாணையால் அந்நாடு கடலுக்குள் அமிழ்த்தப்பட்டது . இந் , 
தப் பிரளயம் கி . மு . 9564 - ல் நடந்ததாக நெற்றிக்கண் ஆராய்ச்சி 
யால் தெரியவருகின்றது . இனியும் அந்த ஆபத்து நேராவண்ணம் 
தட்சிண மார்க்கிகளாகிய வித்தகச் சித்தர்கள் மண்ணீரல் ஸ்தா - 
னத்தையே இன்றைய இரண்டாவது ஆதாரமாக உபயோகித்து 
வருகின்றனர் . 


பிராண உடம்பைப் பேணும் முறை . 


பிராண உடம்பு தனி உடம்பல்லவென்றும் அன்ன உடம் 
பின் நுண்ணிய பாகமேயென்றும் மேலே கூறப்பட்டிருக்கின்றது . 
அதனால் அன்ன உடம்பிற்குரிய விதிகளனைத்தும் பிராண உடம் - 
பையும் பாதிப்பனவாம் . தமோகுண ரஜோகுண ஆகாரங்கள் 
அன்னமய கோசத்தைப்போலவே பிராணமய கோசத்தையும் 
இழிவான நிலையிலேயே வைத்திருக்கும் . பருவுடம்பிற்குச் சத்துவ 

ண ஆகாரத்தையே ஊட்டி , அதனை எப்போதும் சுத்தமாகவும் 
வைத்திருப்பின் , பிராணமய கோசமும் நன்கு பண்பட்டு, சாதா- 
ரண மக்களுடைய ஐம்புலன்களாகிய மெய் வாய் கண் மூக்குச் 
செவிகளுக்குப் புலப்படாத பல நுண்ணிய உணர்ச்சிகளும் நிறங் 
களும் சுவைகளும் வாசனைகளும் ஒலிகளும் , அம்மனிதருக்குப் 
புலப்படும் . அவை மனத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் அறி - 
விற்கு நல்ல கூர்மையையும் கொடுக்கும் . அத்துடன் , இந்தப் 
பிராண உடம்பிலுள்ள சக்கரங்களை ஊக்கப்படுத்தி அவற்றின் 
மூலம் அறிவு , உணர்ச்சிகள் இவற்றின் கூர்மைகளை அதிகப் 
படுத்துவதற்காகவே , பொதுமுறையாக ஆலயவழிபாடும் , சிறப்பு 
முறையாக சந்தியாவந்தனம் , ஆன்மார்த்த பூஜை முதலிய 
சமயா நுஷ்டானங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன . சந்தியா - 


117 


வந்தனம் வேதமுறை , ஆகமமுறை என இருவகைப்படும் . இந்த 
சந்தியா காலங்களை அநுசரிக்க ஒருவன் உரிமை பெறவேண்டு 
மாயின் , அவனுக்குச் சில தீக்ஷைகள் செய்யப்படல் வேண்டும் . 
வைதிகமுறைக்கு அது உபநயனச் சடங்காகும் ; ஆகமமுறையில் 
சைவசமயிகளுக்கு ஏற்பட்டவை சமயம் , விசேஷம் , நிர்வாண 
மென்ற மூன்று தீக்ஷைகளாம் . மனிதனுடைய உடம்புகள் ஸ்தூல 
மாயினும் சூட்சுமமாயினும் , அவையெல்லாவற்றிற்குமே இன்ப 
வாழ்க்கைக்கு இன்றியமையாத இருவிதிகள் , அழுக்குப்போக் 
கலும் ஆகாரம் ஊட்டலுமாம் . மனிதனுடைய நுண்ணுடம்பு 
களின் பயிற்சிக்கும் வளர்ச்சிக்குமாக ஏற்பட்டுள்ள இந்த தீக்ஷை 
முறைகளிலும் , இந்த இரண்டு விதிகளும் இடம்பெறுகின்றன . 
பருவுடம்பின் அழுக்கைப் போக்குதற்கு நீரில் முழுகுதலும் 
உடம்பைக் கழுவுதலும் உள்ளன போன்று , நுண்ணுடம்புக்ககளின் 
பலவித மலங்களைப் போக்கு தற்கு ஆசமனம் , மந்திரஸ்நானம் , 
அகமர்ஷணம் முதலியவைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 
தொடுமிடந்தொடுதல் , திருநீறு தரித்தல் , அங்கநியாசம் முதலியவை 
ஆதாரங்களைச் சிறிதுசிறிதாக விரியவைப்பதற்கு ஏற்பட்டவை .. 
அதனாலேயே அவற்றைச் செய்யும் போது ஆதாரங்கள் ஒவ்வொன் - 
றாகத் தொடப்படுகின்றன . இவையனைத்தும் முறைப்படி மந்திரம் 
முத்திரை பாவனைகளுடன் செய்யப்படல்வேண்டும் . இவ்விதம் 
தூலசூட்சம உடம்புகளைப் பேணுவது இறைசேவைக்கே யென் 
பதை உணர்த்துவன சசந்தியாவந்தன முடிவில் வரும் காயத்திரி 
ஜெபம் , தர்ப்பணம் , சூரியோபஸ்தானம் , ஜபநிவேதனம் ஆகியவை . 
அதனால் இக்கிரியைகள் 

சிற்றின்பத்திற்காகவன்றிப் பேரின்ப 
நெறிக்கு அடிப்படையாகவே கருதப்பட்டனவென்பது தெரிய - 
வரும் . 


அடக்கி - 


குழந்தைகளுக்குக் கால் கை முதலிய அவயவங்களை அட 
யாள ஏழு வயதுவரை பிடிக்குமென்றும் , ஏழுமுதல் பதினாலு 
வயதுவரை 

அவர்கள் இச்சை வசப்பட்டிருப்பார்களென்றம் , 
மனத்தின் வேலை அதற்குமேலேயே நன்கு ஆரம்பமாகுமென்றும் 
மேனாட்டு மனோதத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர் ; அதற்கேற்பக் 
குழந்தைகள் கல்விமுறையும் அமைக்கப்படவேண்டுமென்றும் 
அவர்கள் முயல்கின்றனர் . இது நம் முன்னோர் பண்டே அறிந்த 


118 


டுள்ளது . 


தாமே 


வன் 


உண்மைகளில் ஒன்று ; அதனால் இத்தீக்ஷைகளுக்குத் தக்க கால 
வரையறைகளையும் விதித்திருக்கின்றனர் . சைவக்குழந்தைகளுக்கு 
ஏழுவயசாகும்போது சமய தீக்ஷை செய்யப்படல்வேண்டும் . அது 

ச்சைகள் விருத்தியாகும் வயசு . சமய தீக்ஷையால் இடகலை 
நாடி திறக்கப்படுகின்றது . இந்த இடகலை யோட்டம் இச்சை 
களை யடக்குவதற்குப் பெரிதும் உதவி செய்யுமென்பதும் , ஆனால் 
அது முயற்சி செய்வோருக்கு மாத்திரம் உதவி செய்யுமேயன்றித் 
தானே 

இச்சைகளை அடக்கி விடாதென்பதும் மேலே கூறப்பட் 

அதனால் நமக்கு ஏற்பட்டுள்ள சோம்பலினால் இந்த 
நாடிகளைப்பற்றி விபரீதமாகப் பொருள்கொண்டுவிடக்கூடாது . 
மழைகாலம் பயிர் செய்வதற்கும் வெயிற்காலம் வீடுகட்டுவதற் 
கும் உதவுமென்பது யாவரும் அறிந்தது ; அதனால் , அவை 
மே பயிரையும் வீட்டையும் அமைத்துவிடுமென்று ஒரு 

கொள்ளுவானானால் , அவனுக்கு மூளைக்கோளாறென்று 
தான் கொள்ளவேண்டும் . இந்த தீக்ஷா பலன்களும் அம்மாதிரி 
யானவையே . இடகலையின் வேலைக்கு உதவியாகப் பெற்றோர் கள் 
முதலாவது . தம் இச்சைகளையடக்கியாள வேண்டும் ; பின்னர் , 
பிள்ளைகளையும் அம்முறைகளில் பயிற்றவேண்டும் . அல்லாதபோது 
இச்சைகளை யடக்கவேண்டிய அவசியத்தைக் குழந்தைகள் உண 
ரா மற்போவர் . பின் , வயசு 14 ஆகும்போது விசேஷ தீக்ஷை 
செய்யப்படவேண்டும் . அது பிங்கலை நாடியைத் திறக்கும் . இந்தப் 
பிங்கலையோட்டம் மனத்தின் குரங்காட்டத்தையடக்கி , அதனை 
ஒருமுனைப்படுத்தப் பெரிதும் உதவுகின்றது . அதனால் 

அதனால் கல்வி , 
ஜபம் , தியானம் முதலியன பயில்வதற்கு அது பெரிதும் தகுதி - 
யுடையதாகின்றது . இந்த அறிவு இச்சை இரண்டையுமே ஒரு 
சேரப் பண்படுத்துவதற்கு , இவ்வயசில் கிறிஸ்துவ முறையிலும் 
ஒரு சடங்கு செய்யப்படுகின்றது . 

உறுதிப்படுத்தல் 
( Confirmation ) என்று பெயர் பெறுகின்றது ; அதன் பயனும் 
மேற்கூறியவாறே . அது நெற்றிக்கண்ணால் காணப்பட்டது . 


சைவப்பிள்ளை களுக்கு , அதாவது 

ஆண் பெண்பாலாரிரு 
வருக்குமே , 21 வயசாகும்போது நிர்வாண தீக்ஷை செய்யப்படல் 
வேண்டும் ; அப்போது சுழுமுனாநாடி திறந்து , அவன் யோகம் , 
தியானம் பழகவும் , ஆன்மசாதனங்களைச் செய்யவும் அருகனா 


119 


கின்றான் ; சுழுமுனா நாடியோட்டம் அவற்றிற்குப் பெரிதும் பயன் 
படுவது . ஆனால் இன்றைய சைவர்கள் இவ்விஷயங்களில் வெறும் 
சூனியமாகவே , அதாவது ( Cypher ) ஸைபர்களாகவே இருந்து 
வருவது பரிதவிக்கத்தக்கதாயிருக்கின்றது . இக்காலத்தில் பிள்ளை - 
கள் பெற்றோரால் வளர்க்கப்படுகிறார்களென்று சொல்லுவதற் 
கிடமில்லை ; கழுதை குட்டிபோட்டால் தெருவில் மேய்ந்து வளரும் 
என்றபடி பிள்ளைகள் எவ்விதமோ தாமாக வளருகின்றனரென்று 
சொல்லவேண்டுமே தவிர , அவர்களுடைய ஆன்மவிருத்தியைக் 
கருதிப் பெற்றோரால் பயிற்றப்படுகிறார் கெளென்று சொல்லமுடி 
யாது . அது இக்கால நவநாகரிக முறையாக இருந்துவருகின் . 
சந்தியாவந்தனங்களை அனுஷ்டிக்கிற ஒருசிலரும் , அதன் பொருள் 

ளை 
யறியாமல் ரயில் வேகத்தில் ஏதோ ஒருவிதமாக அதனைச் செய்து 
விடுகிறார்களே தவிர, அதன் முழுப்பலனைப் பெறும் முறையில் 
அநுஷ்டிப்பதில்லை . இந்த சந்திகளைச் சரிவர அநுஷ்டிப்பதற்கு , 
ஒருவன் தன்னை முதலில் அறிந்திருக்கவேண்டும் . அதாவது 
தன்னையும் தன் பல்வேறு உடம்புகளையும் அவற்றின் பல தத்து - 
வங்களை யும்பற்றிக் கற்றறிந்திருக்கவேண்டும் . அல்லாமல் வெறும் 
மந்திரங்களை மாத்திரம் ஒலிப்பது வெற்றொலியேயாகும் . - இனி , 
சந்தியாவந்தனத்தின் உயிராயிருப்பது காயத்திரி மந்திரம் ; 

கிளிப்பிள்ளை போல அனைவரும் ஒப்புவிப்பதன்றிப் 
பொருளறிந்து சொல்பவர் பெரும்பாலும் காணப்படவில்லை . வட . 
மொழி மந்திரங்களை ஒலி பிறழாமல் உச்சரிக்கவேண்டியதைத் 
தவிரப் பொருளறியவேண்டுவது அவசியமில்லையென்ற கோட் 
பாடும் இருந்துவருகின்றது , இது , நாம மந்திரங்களுக்கு ஒரு 
சிறிது பொருந்துமாயினும் சொற்றொடர் மந்திரங்களுக்குப் 
பொருந்துவதா காது . 

சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து 
சொல்லுவார் , செல்வர் சிவபுரத்தினுள்ளே என்பதே மணி 
வாசகப்பெருமான் நமக்கு அருளியிருப்பது . நம் ஆழ்வாராதி 
யரும் நாயன்மார்களும் தங்கள் பதிகங்களுக்குத் திருக்கடைக் 
காப்புச் சாத்தும்போது , பண்ணும் பொருளுந் தெரிந்து பாட 
வேண்டிய ஆவசியத்தை இதுகொண்டே அடிக்கடி வற்புறுத்து 
கின்றனர் . அவை யாவும் வெறும் வாக்குகளல்ல , உண்மை நிறைந்த 
அருள்வாக்குகளாம் . பொருளறியாத சொற்றொடர் - மந்திரங்கள் 
வெற்றொலிகளேயாகும் . 


அதனைக் 


120 


யும் 


இனி, நம் முன்னோர்கள் கூடுமான வழிகளிலெல்லாம் சமய 
உண்மைகளைக் கிண்டர் கார்டன் முறையாகப் புகட்டினரென்ப 
தற்கு நமது பெண்கள் தலையணியே ஒருசான்றாகும் . மற்றநாட்டுப் 
பெண்கள் தலையில் தொப்பிகள் , நாடாக்கள் , அலங்கார ஊசிகள் , 
செயற்கைப் பூ , காய்கறி வகைகள் , முறங்கள் , கூடைகளைத் தலையி 
லணிந்துக்கொண்டிருக்கவும் , நம் நாட்டில் , அதாவது தென்னாட் 
டில் , தலை வாரிப் பின்னி அதில் ஜடைநாகர் , நெற்றிச்சுட்டி , சூரிய 
சந்திரப் பிறைகள் , நறுமணமுள்ள இயற்கைப் பூக்கள் இவற்றை . 
யணிவது பழைய வழக்கம் . இன்று இது பெரும்பாலும் வழக் 
கொழிந்து வருகிறபடியால் இங்கு பழைய வழக்கம் என்னப் 
பட்டது . முற்காலங்களில் அறிவுடையோர் ஜடைப் பின்னலை 
வெறும் மயிரலங்காரமாக மாத்திரம் கருதவில்லை. அது முதுகுக் 
தண்டைக் குறிப்பதா கவும் , அதில் குண்டலினி வளைந்து வளைந்து 
மேலேறும் ஜடை நாகராகவும் , சூரிய சந்திரப் பிறைகள் சூரிய 
கலையாகிய பிங்கலை நாடியையும் சந்திர கலையாகிய இடநாடியையும் , 
நெற்றிச்சுட்டி புருவ நடுவிலுள்ள 

புருவ நடுவிலுள்ள நெற்றிக்கண் ணை யு 
குறிப்பதாகவுமே அமைத்து வைத்தனர் . பெண்கள் 
சிறு பருவத் திருந்தே அவற்றை அடிக்கடி அணியும் - 
போது தமது தாய்மாரால் அவற்றின் அறிகுறிப் பொருளைச் 
சொல்லக் கேட்டு , இந்த மூன்று நாடிகளைப் பற்றியும் அவற்றைச் 
சமய விசேஷ நிர்வாண தீக்ஷைகளால் எழுப்பும் விதத்தையும் 
அறிந்து , அக்கலைகளாலேயே ஆன்மாவின் பூரணத் தன்மையும் 
பேரின்ப நிலையும் எய்தப்படுமென்பதையும் தெளிந்து , அதில் 
எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சியை ஞாபகப்படுத்தி வற் 
புறுத்தும்பொருட்டே தங்கள் தலைமயிர் அடிக்கடி அழகுபடுத் 
தப்படுகின்றதென்றும் , மேனாட்டரைப் போல அது ஆடவரை 

குவதற்காகவல்லவென்றும் , அவர்கள் இளமையிலிருந்தே 
கண்டுகொள்வர் . அத்துடன் , சிறுவர் சிறுமிகளுக்கு இந்த அணி 
கலன்கள் ஆபரடைமாவது போல , முதியோருக்குப் பூரண வளம் 
பெற்ற குண்டலினியே உண்மையான 

ஆபரணமாகுமென்றும் 
அவர்கள் அறிந்திருந்தனர் . இந்த ஆபரணங்களை 

அடிப்படை - 
யாகக்கொண்டு அதற்கு மேற்பட்ட சமய உண்மைகள் பலவற்றை 
அறியவும் அவருக்கு எளிதாயிருந்தது . “ குண்டலினி சக்தி 
எழுந்தாலொழிய ஆத்மீக உணர்ச்சிகள் 
உண்டாகமாட்டா 


121 


என்ற ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்ஸர் உபதேசமொழியின் 
உண்மையைப் பண்டு நம் நாட்டு ஆண்களும் பெண்களும் அறிந் . 
திருந்தனரென்று இவ் வழக்கம் காட்டுகின்றது . 

கடைசியாக : இறைவனுடைய ஏழு தனிப்பெருஞ் சிறப்புக 
ளாகும் இயற்கைக் கலைகள் ஏழினைப்பற்றி முன்னே கூறப்பட்டுள் - 
ளது . இக்கலைகள் ஆன்ம முன்னேற்றத்திற்காகவே அண்ட 

த்தில் 
தொழிற்படுவனவாம் . அந்த ஆன்ம முன்னேற்றமும் படிப்படி 
யாகவே நடைபெறுவதாகையால் , அதன்பொருட்டு ஒவ்வொரு 
கலையும் முறையே ஒவ்வொரு காலத்தில் உச்ச நிலையிலிருக்கும் ; 
அப்போது மற்ற 6 கலைகளும் அதற்கடங்கியும் அதைத் தழுவியும் 
நடைபெறும் . சமீபகாலத்தில் உச்சத்திலிருந்தது ஆறாவதாகிய 
பக்திக்கலை . அதனால் அக்காலத்து நம் நாட்டில் பல நாயன்மார் 
களும் ஆழ்வார்களும் , வடநாட்டில் பல விஷ்ணு தாசர்களும் , புத்த 
படுகளில் பல உத்தம பிட்சுக்களும் , மகமதியரிடம் பல உண் - 
மைப் பக்கிரிகளும் பீர்களும் , கிறிஸ்தவ நாடுகளில் பல பல முனி 
புங்கவர்களும் அர்ச்சிஷ்டர்களும் ( Saints ) உலகில் மூலை மூலை 
யாகப் புற்றீசல்போலப் புறப்பட்டு ஒளி வீசினார்கள் . அதனால் 
பக்தியும் துறவும் ஒழுக்கமும் எங்கும் தழைத்தோங்கின , பல 
ராலும் பாராட்டப்பட்டன . இப்போது சிலகாலமாக , அந்த பக் 
திக் கலை குறைந்து அடுத்த ஏழாவது கலையாகிய கிரியா கலை 
ஆரம்பமாகி வருகின்றமையால் , இடைக்காலமாகிய இந்தச் சந் . 
தியா காலத்தில் , முன் போன்ற உணர்வோடு கூடிய உறவு மாறி , 
பகுத்தறிவோடுகூடிய பக்தி அநேகமாய் இறந்துபட்டு , மூடபக்தி 
யும் அவநம்பிக்கையுமே இன்று அதிகமாகக் காணப்படுகின்றது . 
ஆயினும் , கிரியா கலை ஊக்கம் பெறப்பெற இக்குறைபாடு நீங்கிக் 
கிரியையோடு கலந்த உத்தம பக்தி உலகில் நடமாடுமென்று 
ஞானிகளால் கூறப்படுகின்றது . 


நா 


கிரியையென்பது இயற்கைச் சக்திகளைக் கையாளுவதற்குரிய 
உபாயங்களாம் ; அவை யந்திரம் , மந்திரம் , தந்திரம் முதலியவை - 
களாம் . நமது அறிவிற்கு எளிதில் விளங்குமாறு இயற்கைச் 
சக்திகளை ஸ்தூல உலகைச் சேர்ந்தவையென்றும் சூக்ஷ்ம உலகைச் 
சேர்ந்தவையென்றும் இருவகையாகப் பிரிக்கலாம் , தூல உல 


16 


122 


கிற்குரிய உபாயங்கள் யந்திரங்களும் தந்திரங்களுமாம் ; சூக்கும 
உலகிற்குரிய உபாயங்கள் யந்திரங்களும் மந்திரங்களும் முத்திரை 
பாவனை களுமாம் . இந்தக் கிரியா கலையின் முன்னோட்டம் , கூர்ந்து 
நோக்குவோருக்கு இப்போதே காணப்படும் . தூல உலகில் இந்தக் 
கிரியா கலையின் வல்லமையால் , வெறுந் தற்குறிக் கம்மியனுங்கூட 
ஆறு மாதப் பயிற்சியில் ஆகாயத்தில் பறக்கும் காலம் வந்திருக் - 
கிறது . இது பண்டு ஒரு சில முனிவர்கள் தம் வாழ்நாள் முழுவதும் 
பெருமுயற்சி செய்து பெற்ற யோகசக்தியால் நடத்திய ஒரு 
வித்தையெனப்படுகிறது . அம்முனிவரும் தாம் மாத்திரமே 
சென்றாரேயொழியப் பிறரையும் இழுத்துச் சென்றதாகச் 
சொல்லப்படவில்லை . இன்றைய ஆகாய விமானியோ எத்தனையோ 
முனிவர்களை மாத்திரமன்றிச் சாதாரண மக்களையும் மிருகங் . 
களையுங்கூட எடுத்துச் சென்றவண்ணமாகவே இருக்கின்றான் .. 
இக்கலையின் அபகாரம் முதிர முதிர , பண்டு யோகியர் கண்ட பல 
காட்சிகள் , கேட்ட பல சப்தங்கள் எல்லாம் நம்போன்ற சாதாரண 
மக்களுக்கும் விளங்கநேரும் . இவற்றின் முன்னறிகுறியே இன் 
றைய வானொலி ( Radio ) , கம்பியில்லாத்தந்தி ( Wireless ) , கம்பி 
யில்லாக்காட்சி ( Television ) முதலியன . இவை சாதா ரணப் 
பழக்கத்திலாகிவிட்டபடியால் இவற்றின் அற்புதங்களை 
உணர்கிறோமில்லை. பதினாயிரம் மைல்களுக்கப்பால் ஒரு பாடகன் 
பாடும்போது , அவன் வீணையில் பிரடை முறுக்குவது அந்நொடி. 
யிலேயே கிர்ர்ரென்று நமக்குக் கேட்கின்றது ; அவன் பொடியுரிஞ் 
சுவது கூட எவ்வளவு அமைதியாகச் செய்தபோதிலும் உடனே 
நமக்குத் தெரிந்துவிடுகிறது . ஓரிடத்தில் பத்து வானொலிப் 
பெட்டிகளை வைத்து , அலை நீளத்தில் ஒன்றுக்கொன்று ஒரு மயி - 
ரிழை மாத்திரமே வேறுபடும்படி அவற்றைத் திறந்துவைப்போ 
மானால் , ஒரு பெட்டியில் கேட்கும் ஒலி மற்றொன்றில் கேட்கப் 
படுவதில்லை . அங்ஙனம் அண்டத்திலுள்ள ஒலிகளெல்லாமே நம் 
மைச்சுற்றி ஏக காலத்தில் நடமாடுவதையும் , அவற்றை அவ்வளவு 
நுணுக்கமாகப் பிரித்துக் காட்டக்கூடிய கருவிகளும் நம்மிடையே 

ன்றிருப்பதையுங் காணும்போது , யாருக்குத்தான் வியப்புண் - 
டாகாதிருக்க முடியும் . இவை யெல்லாம் தூல உலக சக்திகளே - 

இம்மாதிரியே சூக்கும உலக சக்திகளும் பணி தொடங்கி , 


நாம் 


123 


யிருப்பதாகக் கூரப்படுகின்றது . அவற்றை சாதாரணமாக இயக் 
குபவர் அந்த சூக்கும உலகவாசிகளாகிய தேவர்களாவர் . இந்தக் 
கிரியா கலை உச்சம் பெறும்போது மனிதருக்கும் தேவர்களுக்கும் 
நெருங்கிய உறவும் தொடர்பும் உலகெங்கும் ஏற்படுமென்றும் , 
அதன் மூலம் மேலுலக சக்திகளும் தாராளமாக நமக்குக் கைவச 
மாகுமென்றும் , மழையும் . விளைவும் செழிப்புறுமென்றும் ,, 
வறுமைநோய் முற்றிலும் வறண்டுவிடுமென்றும் , அங்கங்கே 
தேவர் கள் வேண்டுப் போது மானிடச் சட்டை போர்த்து மக்க 
ளிடையே நடமாடுவரென்றும் , அங்ஙனம் நேரடியாக மக்களுக்குப் 
பல அரிய விஷயங்களைப் படிப்பிப்பரென்றும் ஞானிகள் கூறுகின் 
றனர் . அந்த நன்னிலைக்கு அடிப்படையிடுவதற்கே , இன்றைய 
அகோர யுத்தங்களும் உலக முழுவதும் காணப்படும் அமளி - 
குமளிகளும் சண்டை சச்சரவுகளும் , அவற்றின் மூலம் எல்லாத் 
துறைகளிலும் பழைய முறைகள் கழிதலும் புதியன புகுதலும் 
நடைபெறுகின்றன . வயல் நல்விளைவு கொடுப்பதற்கு மண் நன்கு 
வெட்டி மறிக்கப்படவேண்டு மன்றோ? அங்குள்ள களைகள் முத 

களையப்படல் வேண்டுமன்றோ ? இவ்வுண்மைகளை யறிந் 
தோர் இன்றைய உலக நிலையைக் கண்டு ஒரு சிறிதும் மனம் 
சோரார் . 


லாவது 


பாடம் 10 . 


மனிதன் - இச்சை உடம்பு . 
முந்தின பாடங்களில் ஆலயத்தில் (1-1-2-2 ) எண்ணிட்ட 
பாகம் மனிதனுடைய அன்ன உடம்பையும் , அதைச் சுற்றிச் 
சூக்குமமாய்க் காலங்குலம் வரை விரிந்து நிற்கும் பிராண உடம்- 

பையும் அறிகுறியாய்க் காட்டும் என்பது விளக் 
1. முன்னுரை. கப்பட்டது . அன்ன உடம்பிற்குப் பிரதான 

அங்கம் முதுகெலும்பிற்குள்ளிருக்கும் நரம்புத் 
தண்டம் என்றும் , அது அண்டத்திற்கு மேரு தண்டம் போன்ற 
தென்றும் , அதுவே ஆலயக் கொடிமரம் என்றும் கூறப்பட்டது . 
கருவுடம்பாகிய பிராண உடம்பிலும் , 

உடம்பிலும் , இந்திரியங்களாக 
ஏழு ஆதாரங்கள் , ஓயாமற் சுழலும் சக்கரங்கள் போன்று உள்ளன 


124 


வென்றும் , அவற்றிற்குள் குண்டலினி என்ற பிரம்ம சக்தியும் , 
ஜீவசக்தி யென்ற விஷ்ணு சக்தியும் , பிராண சக்தி யென்ற சிவ 
சக்தியும் புகுந்து , நம் உடம்பிற்கு உருவத்தையும் உயிரையும் 
இயக்கத்தையும் கொடுத்து , ஆன்மாவின் ஆற்றலை , அதாவது 
செயல் வன்மையை வெளிப்படுத்து மென்றும் சொல்லப்பட்டது . 
அவ்வுடம்பில் சுழுமுனா நாடியே ஆலயத்தின் கொடிமரத்தால் 
அறிவிக்கப்படுவதென்றும் சொல்லப்பட்டது . 

இனி , ஆலயத்தில் ( 3,3,3,5 ) என்ற எண்கொண்ட பாகம் 
மனிதனுடைய மூன்றாவது உடம்பை அறிகுறியாகக் காட்டுவது ; 
அது இச்சையுடம்பு என்றழைக்கப்படும் . ஒவ்வொரு மனிதனும் 
அறிவு , இச்சை , செயல் என்ற முத்தன் 

என்ற முத்தன்மைகளை யுடையவன் . 
அத்தன்மைகள் ஒவ்வொன்றும் தொழிற்படுவதற்கு அவனுக்குத் 
தனித்தனியாக வெவ்வேறு உடம்புகள் அல்லது கருவிகள் 
ஏற்பட்டிருக்கின்றன . அவற்றுள் , செயலுக்கு அன்னமய பிராண 
மய உடம்புகளும் , இச்சைக்கு இச்சையுடம்பும் , அறிவுக்கு 
உருவமன அருவமன உடம்புகளும் அமைந்துள்ளன . ஒருவன் 
ஒரு வேலையைச் செய்யும்போது , அவனுடைய ஸ்தூல உடம்பில் 
அதற்குத் தக்க அசைவுகள் ஏற்படுவது நாம் அறிந்தது . அன்ன - 
மய பிராணமய உடம்புகளின் அசைவின்றி , பூலோகத் தொழில் 
ஒன்றும் நடைபெறுவதில்லை . ஆனால் அந்த அசைவு இருவிதங் 
களில் நடைபெறலாகும் ; ஒன்று அவனாகக் கையை அசைத்து 
விரும்பிய ஒரு வேலையைச் செய்தலாகும் ; மற்றது , அவனை 
யறியாமலே உறக்கத்தில் கொசுக்கடித்த இடத்தைச் சொறிவது 
போன்று அவன் கை , தானே அசைந்து , வேலை செய்தலாகும் ; 
இந்த இரு விதங்களிலும் வேலை நடைபெறும் . 

ஒரு அசைவு 
அகத்திருந்து ஏவப்படுவது , மற்றது புறவுலகத் தாக்குதலுக்கு 
ஈடுபட்டு நிகழ்வது . 

அவ்வாறே மனிதனுடைய இச்சைகளும் அவை தொழிற் 
படும் முறையும் ஆகும் . காமக் குரோத லோப மோகங்கள் , பசி , 
தாகம் , சிற்றின்ப நாட்டங்கள் , மண் பெண் பொன்னாசைகள் , 
இவையெல்லாம் இச்சைகளெனப்படும் . ஒருவன் இவற்றைத் . 
தானாக உண்டுபண்ணும்போது , 

அவனுடைய இச்சையுடம்பு 
ஏற்றபடி சலன மடையும் ; அல்லாமல் , 

அவனுடைய இச்சை 


125 


யுடம்பு வெளியிலிருந்து வரும் இச்சை அலைகளால் அலைக்கப்படும் 
போது , அவன் அவ் இச்சைகளைப்பற்றி அச்சமயம் எண்ணா 
திருப்பினும் அந்த இச்சைகள் 

ச்சைகள் தாமாகவே அம் மனிதனிடம் 
பிறக்கும் . ஒருவன் தன் உடம்பை அசைவின்றி இருத்தி , சற்று 
நேரம் கைகட்டிக் கண்மூடி உட்கார்ந்து கொண்டு , தன் இச்சை 
களையும் எழ ஒட்டாமல் அடக்கிப் பார்ப்பானானால் , அப்போது 
தன் முயற்சி யின்றியே தனக்குள் இச்சைகளும் எண்ணங்க 
எழுவதை அவன் உணர்வான் . அப்போது , புறவுலக 

, இச்சை 
யலைகள் அவனைத் தாக்குவதும் , அதனால் அவனுடைய 
ணுடம்புகள் மிக வேகமாகச் சலனமடைவதும் நெற்றிக்கண் 
பார்வைக்குப் புலப்படும் . அச்சலனம் , அசைவின்றி மிதக்கிற 
மரக்கலத்தைக் கடல் அலைகள் ஆட்டுகிற மாதிரியும் , அது நம் 
புறக்கண் ணுக்குத் தோன்றுவது போலவும் ஆம் . 


நுண் . 


இங்கு , இச்சையுடம்பில் தொழிற்படும் ஆசைகளுக்கும் ,, 
அறிவுடம்பில் தொழிற்படும் எண்ணங்களுக்கும் நினைவுகளுக்கும் , 
வேறுபாடு அறியப்படல்வேண்டும் . இச்சைகள் உண்டாகும்போது 
பருவுடம்பில் ஒருவித பரபரப்பும் இரத்தத்தில் ஒருவித வேகமும் 
உள்ளத்தில் ஒருவிதக் கிளர்ச்சியும் ஏற்படும் . எண்ணங்கள் மாத் 
திரம் உண்டாகும்போது அவ்வித உணர்ச்சி ஏற்படாது . ஒருவன் 
பவுன் என்று மாத்திரம் நினைப்பானானால் , அது வெறும் எண்ணம் ; 
ஒரு பவுனை இழந்துவிட்டு நினைப்பானானால் அது இச்சை ; அப் 
போது அவன் கும்பி கொதிக்கும் , நெஞ்சு குமுறும் , மனது 
வருந்தும் , முகத்தில் ஒரு வாட்டமும் காணப்படும் . 

ஒரு 

பெண் . 
மணி பிறர் குழந்தைகளைக் கண்டறிவது எண்ணம் , தன் குழந்தை . 
யைக்கண்டு உடம்பு சிலிர்ப்பதும் மனம் புளகிப்பதும் இச்சை . 


ஆனால் பெரும்பாலான மக்களிடம் இச்சைகள் எண்ணங்களை 
விட்டுத் தனியாக இயங்குவது மிகவும் அரிதாகையால் , பண்டைய 
தத்துவ முறைகளில் இச்சைகளை 

மனத்தின் ஒரு 

ஒரு பாகமாகரே 
கொண்டு , அவற்றிற்குரிய உடம்புகளை மனோமயகோசம் என்ற 
ஒரே பெயராலேயே அழைத்தனர் ; சித்தம் , புத்தி , மனம் , அகங் 
காரம் என்பன மனத்தின் வேறுபாடுகள் என்றுங் கூறினர் . 
ஆயினும் இச்சையுடம்பும் மன உடம்பும் வேறு வேறாம் . மனிதன் 


126 


க 


உயிர்த்திருக்கும் போது அவை நெற்றிக்கண் பார்வைக்குத் தனித் 
தனி உடம்புகளாகக் காணப்படுவதோடு , மனிதனுடைய மரணத் . 
தின்பின்னும் அவை தனித்தனி வாழ்க்கையும் தனித்தனி பிறப்பும் 
இறப்பும் உடையனவாகக் காணப்படுகின்றன. பண்டையோர் 
இதனை நன்கறிந்திருந்தாரென்பது , “ மனிதன் தன் பூத உடம்பு 
மரித்தபின்பு யாதனா சரீரமெடுத்து புவர்லோகத்திலும் , அந்த 
உடம்பும் மரித்தபின்பு பூதசார சரீரமெடுத்து சுவர்க்கலோகத் 
திலும் தங்கியிருந்து , பின் திரும்பவும் உலகில் பிறப்பான் , " என்று 
உறியிருப்பதாலும் , அதற்கேற்றவாறு அபரக்கிரியைகளை 
அமைத்திருப்பதாலும் தெளியப்படும் . மரணத்தின் பின் மனிதர் 
நிலையைப்பற்றிப் பின் வரும் பாகங்களில் கூறும்போது இவ் . 
வுண்மை சற்று விரிவாக விளக்கப்படும் . 

அண்ட பிண்டங்களுக்கு அப்பெயர்கள் கொடுக்கப்பட்டிருப் 
பது வை கோழிமுட்டை போன்றிருப்பதாலேயாம் . பிண்ட 
மாகிய இச்சையுடம்பும் , கோழிமுட்டைபோன்று , மனிதனைச் 
சுற்றி நாற்புறமும் மேலுங்கீழும் சுமார் 18 அங்குலம் , அதாவது 
கைக்கு ஒரு முழம் விரிந்திருக்கும் . ( படம் பக்கம் 128 பார்க்க ) 

காலின் கீழ் உள்ள பாகம் பூமிக்குள் புகுந்திருக் 
2. அமைப்பு . கும் . இந்த உடம்பு புவர்லோகப் பொருள்களால் 

ஆக்கப்பட்டிருப்பதால் இது பூலோகப்பொருள்களை 
ஊடுருவி வியாபித்து நிற்கும் ; அதனால் பூத உடம்பும் இந்த புவர் 
உடம்பும் ஒரே இடத்தில் இருக்க வல்லனவாம் . இந்த இச்சை - 
யுடம்பில் ஏற்படும் அலைகள் , சலனங்கள் , மாறுதல்கள் முதலியன 
புவர்லோகத்திலேயே காணப்படுவன . அந்த அலைகள் , சலனங் 
களின் காரணமாக விளையும் காரியமே பலபல இச்சைகளாகும் . 
பூலோக அலைகளின் பலன் செயல்களாவதுபோல , புவர்லோக 
அலைகளின் பலன் இச்சைகளும் , சுவர்லோக் அல்லது மன உலக 

பலன் எண்ணங்களும் நினைவுகளுமாம் ; மனிதன் 
ஏதாவது நினைக்கும்போதும் இச்சிக்கும்போதும் தொழில் இயற் 
றும்போதும் அந்தந்த உரிய உடம்புகளை அசைக்காமல் அவ்வினை - 
களை நடத்துதல் அவனுக்கு இயலாது . 

இனி , பூலோகத்தைப்போலவே புவர்லோகமும் , கட்டி , நீர் , 
வாயு , ஆகாயம் , நுண்ணாகாயம் , திரட்டணு , அணு என்ற சப்த 


அலைகளின் 


127 


டுள்ளது . 


குண 


பூதங்களாலும் அவற்றின் பலவித சேர்க்கைகளாலும் ஆச்கப்பட் 

இவற்றுள் , திண்ணமான பூதங்கள் மந்தமான சலனங் 
களையும் பருப்படியான அலைகளையும் உடையனவாயிருக்கும்.. 
அவற்றால் ஏற்படுவன கீழ்த்தரமான இழிந்த தமோகுண ரஜோ - 

இச்சைகளும் ஆசைகளும் விருப்பங்களுமாம் . மற்று 
நுண்மையான பூதங்களோ நுணுக்கமான அலைகளையும் மிகத் 
தீவிரமான சலனங்களையும் உடையனவாய் , உயர்ந்த சத்துவகுண 
இச்சைகளைக் கொடுக்கும் . ஆகவே புவர்லோக தத்துவங்களா - 
லாக்கப்படும் இச்சையுடம்புகளில் , பருப்படியான 

பொருள் - 
களால் ஆக்கப்பட்ட இச்சையுடம்பைக் கொண்டவர்கள் , காமக் 
குரோதலோப மோக மத மாற்சரியம் , மண் பெண் பொன்னாசை 
கள் போன்ற தாழ்ந்த குணங்களை யுடையவராயிருப்பர் . அன்பு , 
பக்தி , இரக்கம் , ஈகை , பொறுமை , ஒப்புரவு முதலிய நற்குணங் 
களையுடையவர் நுண்மையான தத்துவங்களால் அமைக்கப்பட்ட 
இச்சை யுடம்பை உடையவராயிருப்பர் . மனிதன் நற்குணங்களைப் 
பழகப் பழக இச்சை யுடம்பிலுள்ள பருப்பமான அணுக்கள் 
வெளியே உதறி எறியப்பட்டு அந்த உடம்பு செம்மைப்படும் ; 
அதாவது அந்த உயர் குண அலைகளுக்கு ஈடுபட மாட்டாத 
பொருள்கள் பிடிப்பில்லாமையால் அங்கிருந்து நழுவிவிடும் . அவ் 
விதம் செம்மைப்படா தவரை , அந்த உடம்பே புறத்திருந்துவரும் 
மந்தமான இழிந்த அலைகளால் எளிதில் இயக்கப்பட்டு , அம்மனித 
னிடம் இயற்கையாகவுள்ள இழிகுணங்களை மாறி மாறித் தூண் 
டவும் 

விருத்தி பண்ணவும் செய்யும் . நல்ல மணமும் துர் 
நாற்றமும் அந்தந்தப் பொருள்களிலிருந்து அலைகளாக நாற்புறமும் 
வீசிக்கொண்டே யிருப்பதுபோல , இழிகுணத்தோர் இச்சை 
யுடம்பிலிருந்து இழிவான அலைகள் இடைவிடாது வெளியே 
வீசிக்கொண்டே யிருக்கும் . அவையே புறத்திருந்துவந்து நம் 
மையும் பிறரையும் தாக்கும் அலைகள் . இந்த உண்மை பற்றியே 
4 தீயாரைக் காண்பதுவும் தீதே ” என்ற மூதுரை ஏற்பட்டது . 
அம்மக்களைக் காஇலுந்தூர்ம்வரை அந்த அலைகள் நாற்புறமும் 
சென்று அவ்வட்டாரத்திற் குட்பட்ட அனைவருடைய உடம்பு 
களையும் தாக்கித் தம்மாலான கெடுதிகளை அவருக்கும் உலகுக்கும் 
உண்டுபண்ணும் . கொக்கிபோன்ற அந்த இச்சை யுருவங்களைப் 
படத்திற் காண்க . . (Thought Forms - C . W. Leadbeater .) 


128 


அவ்வாறே நல்ல இச்சைகளும் நல்லெண்ணங்களும் பிறருக் 
கும் உலகுக்கும் நற்பலனைக் கொடுப்பனவாம் . அவற்றை வெளி 
யனுப்பும் மேன்மக்கள் , 

, நுண்மையான இச்சையுடம்புகளை 
உடையவராய் , உயர்ந்த இச்சை அலைகளையே எப்போதும் நாற் 
புறமும் விசிறிக்கொண்டிருப்பர் ; அவர் புறத்திருந்து வரும் 
உயர்ந்த அலைகளை மாத்திரமே உட்கொண்டு , தாமும் சாந்தியும் 
இன்பமும் எய்தியிருப்பர் . ஏனெனில் , சடம்புக்கயிற்றில் வீ டை 
கான அலை ஏற்படாதது போலவும் , வீணைத் தந்தியில் வில்லுப் 
பாட்டோசையை எழுப்ப இயலாதது போலவும் , உத்தம 
உடம்பில் இழிவான இச்சை அலைகள் சார்ந்து ஒட்டாது விலகிப் 
போம் ; முரட்டு அலைகளும் நுண்ணிய உடம்புக்குள் புகமாட் 
டாது ஒதுங்கிவிடும் . இந்த இச்சைகளும் குணங்களும் நெற்றிக் 
கண் பார்வைக்கு நிறங்களாகக் காணப்படும் . பூலோகத்து நிறங் 
கள் சப்த பூதங்களின் சலனத்தின் விளைவென்பது நன்கறியப் - 
பட்டது . அவ்விதியே புவர்லோகத்திலும் காணப்படுவது . இச்சை 
யுடம்பில் கறுப்பு நிறம் பகையைக்காட்டும் ; கருஞ்சிவப்பு சாமத் 
தைக் காட்டும் ; இளஞ்சிவப்பு ( ரோஸ் ) அன்பைக்காட்டும் . 
பகவதிக்கு உரியதான மஞ்சணைச்சிவப்பு மாறாத அன்பையும் 
மனோவல்லமையையும் திடசித்தத்தையும் உணர்த்தும் . மஞ்சள் 
நிறம் அறிவையும் கிச்சிலி வர்ணம் தற்பெருமையையும் குறிக்கும் 
இருண்ட தவிட்டு நிறம் நயவஞ்சகத்தையும் சாம்பல் நிறம் பயத் 
தையும் குறிக்கும் . இந்நிறங்களைத் தமது இச்சையுடம்புகளில் 
உடையவர் அவ்வக்குணங்களை உடையவராயிருப்பர் ; அவரிட 
மிருந்து வெளிவரும் நினைவுருவங்களும் இச்சையுருவங்களும் 
அந்தந்த நிறங்களை யுடையனவாகவே இருக்கும் ; அக்குணங்கள் 
மாறும்போது , உரிய நிறங்களும் மாறிவிடும் . விரிவைப் படங் 
களிற்காண்க. 


ச்சையுடம்பு பிராணமய கோசத்தையும்விட சூட்சுமமான - 
தாகையால் , அது கடற்பஞ்சுக்குள் தண்ணீர் நிறைந்திருப்பது 
போல அன்னமயகோசம் பிராணமயகோசம் இரண்டினுள்ளும் 
நிறைந்து நின்று அப்பாலும் பரந்து நிற்கும் . அதன் அணுக்கள் 
அன்ன மய கோசத்திற்போல ஒரு இடத்திலேயே ஒட்டிக்கொண் 
டிருப்பதில்லை, அடுப்பில் கொதிக்கிற வெந்நீர் கீழ்மேலாகச் 


இச்சை(புவர்லோக)உடம்பு. 


GOVERAA 


MADRAS 


11 JAN1960 


ENTAL AUT 


அதமர் 


மத்திமர் 


உத்தமர் 


129 


சுழன்று கொண்டிருப்பது போலவும் ஓடுகிற நீரில் மகிழி புரள்வது 
போலவும் , இச்சையுடம்பின் அணுக்களும் தாதுக்களும் அந்த 
முட்டைக்குள் உள்ளும் புறமும் அமளி குமளியாகச் சுழன்று 
கொண்டேயிருக்கும் . அதற்கு ஊண் , உடை , உறக்கம் ஒன்றும் 
தேவையில்லை. அதன் அணுக்கள் இச்சைகளாகவும் எண்ணங்க 
ளாகவும் உருவெடுத்து வெளியே செல்லும்போதும் , வேறு பல 
காரணங்களாலும் உடம்பிலிருந்து கழியும்போதும் , அக்குறை 
வைப் பூர்த்திசெய்வதற்கு அதே குணமுடைய வேறு அணுக்களை 
புவர்லோகத்திலிருந்து அது உறிஞ்சிக்கொள்ளும் ; அதனால் 
அவ்வுடம்பிற்குப் பசி ஏற்படுவதில்லை . மழை , வெயில் , சூடு , 
குளிர்ச்சி முதலியவை அதனைத் தாக்காமையால் அதற்கு உடை 
வேண்டுவதில்லை ; வீடுங்கூரையும் தேவையில்லை . அதில் களைப்பு 
ஏற்படாதாகையால் அதற்கு உறக்கம் வேண்டுவதில்லை. அதனால் 
அது பகல் முழுவதும் அன்ன உடம்போடு ஒட்டி வேலை செய்து 
விட்டு , இரவு தூக்கத்தில் அதனை விட்டுப்பிரிந்து அதற்கு மேலாக 
மிதக்கும் . அப்போது அது பெரிய கோழிமுட்டை போலிருக்கு 
மாயினும் , கொழுக்கட்டை வெந்தபிறகும் அதன் மத்தியில் கை 
முஷ்டி காணப்படுவதுபோல இதன் மத்தியிலும் அன்ன உடம்பு 
போன்ற ஒரு இறுகின சூக்கும உருவம் காணப்படும் . நமக்குக் - 
கனவில் காணப்படும் உருவங்கள் இவைகளே , இயற்கையான 
அன்ன உடம்பன்று . ஒருவன் இறந்தபின்பு அன்ன உடம்பு 
போலப் புலப்படும் தோற்றமும் இதுவே . இது தூலக் கண்ணுக் . 
குப் புலப்படுவதில்லை , கைக்குத் தட்டுப்படுவதுமில்லை. 


பிராணமய கோசத்திலுள்ள சக்கரங்களைப் பற்றியும் அவற் 
றின் ஆர்க்கால்களைப் பற்றியும் முன்னே சொல்லப்பட்டிருக் 
கின்றது . மனிதன் விழித்திருக்கும்போது இந்த ஆர்க்கால்கள் 
கப்பலைக் கரையுடன் பற்றிப்பிடிக்கும் நங்கூரம்போல இச்சை 
யுடம்பையும் பிராண உடம்பையும் இறுகப் பிணைக்கும் . மனிதன் 
உறங்கும்போது அவை நெகிழ்ந்து , அன்ன உடம்பும் பிராண 
உடம்பும் படுக்கையில் கிடந்து இளைப்பாரவும் , இச்சையுடம்பு 
மற்ற நுண்ணுடம்புகளுடன் வெளிப்பட்டுப் பிரிந்துவிடும் . அப் . 
போது , அன்ன உடம்போடு அது.மின்னல்போன்ற ஒரு மெல்லிய 


17 


130 


கம்பியால் மாத்திரம் பிணைபட்டு நிற்கும் ; அதற்கு எய்ப்பிளைப்பு 

எதுவும் இன்மையால் அது தனியாக வேலை 
3. வேறுபாடுகள் . செய்யவும் தொடங்கும் . பலர் படுத்துறங்குஞ் 

சாவடி ஒன்றினுள் நெற்றிக்கண் பார்வை 
யுடைய யோகி ஒருவன் புகுவானானால் , அங்கு அவனுக்குப் பல 
அற்புதங்களும் அதிசயங்களும் வாணவேடிக்கைக் காட்சிகளும் 
புலப்படும் . முதலாவது அவன் நெற்றிக்கண்ணுக்குக் காணப்படு 
வது , மேலே கூறையை யொட்டி மிதந்துகொண்டிருக்கும் பலவித 
வர்ணங்கள் கொண்ட கோழிமுட்டைப்பலூன் போன்ற உருவங் 
கள் ; இரண்டாவது அவற்றிலுள்ள வேறுபாடுகள் . சிறு பிள்ளைகள் 
ரப்பரால் செய்யப்பட்ட சுரைக்காய் போன்ற பலவர்ணப் பலூன் - 
களை வாயினால் ஊதிக் காற்றடைத்துக் கயிற்றில்கட்டி உயரப் 
பறக்கவிட்டு விளையாடுவதைப் பலரும் கண்டிருப்பர் . அம்மா திரி 
யாக சுமார் ஆறு , எட்டடி உயரமுள்ள முட்டை உருவங்கள் , 
உறங்கும் உடம்புகளுக்கு மேலாக மிதந்து கொண்டிருப்பது 
முதற் காட்சியாகும் . அவற்றுட் சில , முட்டை 

முட்டை உருவம் 
போல வரையறுக்கப்படாமல் , விளிம்புகள் சிதறி வெறும் 
புகைச்சுருள் போலவும் வெட்டின பஞ்சுக்குவியல் போலவும் 
உதிரியான மேகங்கள் போலவும் மிதந்து கொண்டிருக்கும் . 
அந்த இச்சையுடம்புகளில் , இருண்ட நிறங்களும் ரத்தச் 
சிவப்புகளும் தவிட்டு வர்ணங்களுமே அதிகமாகக் காணப்படும் . 
இவையெல்லாம் தன்னல இச்சைகள் , தீய இச்சைகள் இவற்றின் 
நிறங்களாகும் . இந்த முட்டை உருவங்கள் அன்ன உடம்பை 
விட்டுப் பிரிந்தபோது தாமாக வேலைசெய்யச் சக்தியின்றி உயிரற்ற 
சடம்போல மிதந்து கொண்டிருக்குமாயினும் , புறத்திருந்து இழி 
குண இச்சை அலைகள் . அவற்றைத் தாக்குவதால் மேற் சொன்ன 
அருவருப்பான வர்ணங்கள் அங்கு மின்னல்போலக் கொழுந்து 
விட்டெரிவதும் மறைவதுமாகவிருக்கும் ; இதுவே மேற்சொன்ன 
ரண்டாவது காட்சி . இக் காட்சி பார்வைக்கு அருவருப்பாகவும் 
அச்சந்தருவதாகவுமிருக்கும் . அப்பேர்ப்பட்ட உடம்புகள் மிகத் 
தாழ்ந்த ஆன்மாக்களுடைய இச்சையுடம்புகளாம் ; அவற்றிற்கு 
அன்ன உடம்பை யொட்டியல்லது தனியாக இயங்கும் ஆற்றல் 
இருப்பதில்லை. அங்கு காணும் நிறங்களும் வர்ணங்களும் அவரு 
டைய தன்னல இச்சைகளையும் முரட்டு சுபாவங்களையும் குரூர 


131 


அந்த 


குணங்களையும் வஞ்சகத்தொழிலையும் காட்டுவனவாம் . 

ச்சையுடம்புகள் உறங்குகிறவனுக்கு மேலாக மிதப்பதைத் தவிர 
வேறிடங்களுக்குச் செல்லச் சக்தியற்றவையாயிருக்கும் . இந்த 
உடம்புகளே அதம உடம்புகள் என்று படத்தில் காட்டப்பட் 
டிருப்பவை , 


வேறுபல இச்சையுடம்புகள் அவ்வளவு அருவருப்பாக 
இராவிடினும் அவற்றின் நிறங்களெல்லாம் சுயநலத்தைக் காட்டு 
வதான மங்கல் நிறங்களாகவே யிருக்கும் ; மிகக் கொடிய குணங் 
களைக்காட்டும் இருண்ட கறுப்புகள் அங்கு காணப்படுவதில்லை. 
இந்த மத்திம உடம்புகள் யாவும் அறைக்குள்ளேயே மிதந்து 
கொண்டிருக்குமென்றும் சொல்வதற்கில்லை. சில அங்ஙனம் 
மிதந்துகொண்டு மிருக்கலாம் ; வேறு சில வீட்டை விட்டு வெளியே 
செல்வதும் சற்று நேரத்தில் உள்ளே வருவதுமாயிருக்கும் . அந்த 
உடம்புகள் முன் கூறப்பட்ட உடம்புகளை விடப் பிரக்ஞை கூடுத 
லாக உடையன ; அதனால் உறங்குகின்ற அன்ன உடம்பைவிட்டுச் 
சற்று தூரம் செல்லவும் திரும்பவும் சக்தி யுடையன . புவர்லோக 
அலைகள் புறத்திருந்து இவரைத் தாக்குப் போது மிக இழிவா 
அலைகள் அவரைத் தாக்க முடியாது போகும் ; ரஜோகுண அலை 
களும் சில சத்துவகுண அலைகளும் அவற்றில் எதிரொலிக்கும் 
போது அங்கு பல அழகான வர்ண மின்வெட்டுகள் தோன்று - 
வதும் மறைவதும் பார்வைக்கு விலையுயர்ந்த வாண வேடிக்கைகள் 
போன்று இன்பகரமாயிருக்கும் . இந்த உடம்பையுடைய மக்கள் 
மத்திமர் என்று படத்தில் காட்டப்பட்டிருக்கின்றனர் . இவர்கள் 
விதி விலக்குகளை ஒருவாறு அனுசரிப்பவராய் , “ ஊரோடு ஒக்க 
ஒடு ” என்ற கொள்கையைக் கடைப்பிடித்தவர்கள் . இவர்களிடம் 
கொலை , களவு , காமம் , கள்ளுண்டல் , பொய்ச்சாட்சி முதலிய 
பஞ்சமகா பாதகங்கள் பெரும்பாலும் காணப்படுவதில்லை ; குடும்ப 
அன்பு , இனப்பற்று , நாட்டுப்பற்று முதலிய நற்குணங்களும் 
பக்தி , சத்தியம் போன்ற நற்குணங்களும் அம்மக்களிடம் காணப் 
படுவனவாம் . 


இனி மூன்றாவதாக , மிகமிக அழகான இச்சையுடம்புகளும் 
அபூர்வமாக அந்த உறங்குங் கூட்டத்திடையே காணப்படலாம் . 


132 


அவை மிகச் சிலவாகவே இருக்கும் . அவை உத்தம மக்கள் 
உடம்புகள் ; அவற்றைப் படத்தில் காண்க . அந்த ஆன்மாக்கள் 
அறைக்குள் காணப்படுவ தில்லை. அவர்களுடைய ஸ்தூல உடம்பு 
இளைப்பாற உறங்கிக் கிடக்கும்போது , அந்த மேன்மக்கள் தம் 
நுண்ணுடம்பில் பரோபகார வேலையின் 

வேலையின் பொருட்டு உலகம் 
முழுவதிலும் சுற்றித்திரிவர் ; அல்லாது உணர்ச்சியின்றி அங்கு 
அறைக்குள் மிதந்துகொண்டிருப்பதில்லை. அவர்கள் உடம்பு 
களும் மிக அற்புதமாகப் பல அழகிய வர்ணங்களால் நிறைந் 
திருக்கும் ; புறத்திருந்து புவர்லோக அலைகள் அவர்களைத் தாக்கு - 
வதற்குப் பதிலாக , அவர்கள் தாமாகவே உத்தம அலைகளை உண்டு 
பண்ணி 

உலகநன்மையின் பொருட்டு அவற்றை நாற்புறமும் 
வெளியே இடை விடாது அனுப்பிக்கொண்டிருப்பர் . அவை உயிர் 
வருக்கங்களுக்கே ஆசீர்வாதமாயிருக்கும் . இம் மூவகை மக்களும் , 
உறங்கிக்கிடக்கும் அன்ன உடம்பிற்கு ஏதாவது இடைஞ்சல் 
நேருமாயின் இமைகொட்டும் நேரத்திற்குள் உள்ளேவந்து புகுந்து 
கொள்வர் ; அவர்கள் அச்சமயத்து எத்தனை ஆயிரக்கணக்கான 
மைல்களுக்கப்பா லிருப்பினும் சரியே , மனோவேகத்தில் அவர் 
வீடுவந்து சேருவர் . 


வ 


இச்சையுடம்புகளில் இவ்வளவு அதிகமான வேறு பாட் 
டிற்குக் காரணமென்ன என்பதை இனிக் காண்போம் . இச்சை 
யுடம்பிலும் பிராண உடம்பிற் போலவே பிரம்மரந்திரம் தவிர 
ஆறு ஆதாரங்கள் அல்லது சக்கரங்கள் இருக்கின்றன . உண் 
மையில் இந்த ஏழு ஆதாரங்களும் , இனிக்கூறப்போகும் நுண் - 
ணுடம்புகள் எல்லாவற்றிற்குமே தனித்தனி உள்ளன 

அவை 
யாபாவும் பிராண உடம்பின் ஆதாரங்களை யொட்டி அவற்றின் 
மேலாக நிற்பதாலும் , அந்த நுண்ணுடம்புகள் பிராண உடம்பை 

விட ஒரு முழம் அகன்றிருப்பதாலும் , அவை 
4. சக்கரங்கள் . நுண்ணுடம்புகளின் வெளிப்புறத்தில் அல்லா 

மல் உள்ளாகவே அமைந்திருக்கின்றன . 
அவற்றிலும் முன் சொன்ன குண்டலினி , ஜீவசக்தி , பிராண - 
சக்தி ஆகிய மூன்று சக்திகளும் வேலை செய்து அந்தந்த 
உடம்பிற்கு உருவத்தையும் உயிரையும் இயக்கத்தையும் கொடுக் 
கின்றன . இந்த மூன்று சக்திகளையும் அச்சக்கரங்கள் உரிஞ்சக் 


133 


யாரு 


கூடிய அளவைப் 

அளவைப் பொறுத்தனவாம் அந்தந்த உடம்புகளின் 
வளர்ச்சி நிலைமை , உயர்வு தாழ்வு , சிறுமை பெருமை முதலியன . 
ஆன்மாக்களில் இழிந்தவரென்றும் கெட்டவரென்றும் 
மில்லை . தாழ்ந்த மக்களென்றும் அதமரென்றுஞ் சொல்லப்படு . 
பவர் ஆன்ம வளர்ச்சியில் ஆரம்பப்படியிலுள்ளவர் . அதனால் 
ஆன்மாக்களை உத்தமர் , மத்திமர் , அதமர் என்று குறைகூறும் 
முறையில் அழைப்பதற்குப் பதிலாக அவரைக் குழந்தைகள் ,, 
வாலிபர் , முதியவர் என்று பிரிப்பதே பொருத்தமுடையது . 
அவருள் , குழந்தை ஆன்மாக்களுடைய இச்சையுடம்பு கட்டுப் 
பட்ட வரம்புடைய முட்டை உருவமாக இல்லாமல் , புகைச்சுருள் 
போலவும் பறந்து செல்லும் மேகம் போலவும் மொத்தாகாரமாய் 
விளிம்பு சிதறி , உதிரி உதிரியாய் அலை வீசிக்கொண்டிருக்கும் . 
அவர்கள் உறங்கும்போது , அவை அன்ன உடம்பிற்கு மேலாகப் 
புகைச்சுருள் போல அதிகமான உணர்ச்சியொன்றுமின்றி மிதந்து 
கொண்டிருக்கும் . 


வையாக 


அன்ன உடம்பிலும் அவர்கள் நரம்புகள் மிகத்திண்ணமான - 

இருக்கு மாகையால் , நுண்மையான உணர்ச்சிகள் 
அவர்கள் மூளைக்குள் புகுவதில்லை. எங்ஙனமெனில் , பருப்படி 
யான பம்பையாட்டம் , வெறியாட்டம் , வில்லுப்பாட்டுப்போன் 
றவை அவருக்குக் களிப்பை யூட்டுமே தவிர நுண்மையான பண் - 
களும் இசைகளும் வீணாகானங்களும் அவருடைய நரம்புகளில் 
ஆழப்பட அலைகளை யுண்டுபண்ணுவதில்லை . பயத்தினால் மாடன் 
கோவில் , காளி கோவில்களில் வழிபட முடியுமே தவிர , பக்தி 
யென்பதை அவர்கள் உண ரமுடிவதில்லை. அவர் காமத்தைத் - 
தவிரக் காதலென்பதை அனுபவிக்க இயலா தவர் . கள்ளுக் 
கிடைக்கக்கூடிய சமயத்து வெறுங் காப்பியை விரும்பார் , கரு . 
வாடு கிடைக்கக்கூடிய சமயத்துக் காரா பூந்தியை விரும்பார் . 
அது அவர்களுடைய உடலமைப்பே தவிர அவர்கள் குற்றமல்ல . 
அவர்கள் விகாசமுறையில் விலங்குகளுக்கு அடுத்த படியில் 
நிற்பதால் , மிருகங்களைப் போலவே அவரும் விதி விலக்கென்பன - 

அறியார் . அதனால் தமக்கு முரட்டு சுபாவமுள்ள 
உணர்ச்சி அலைகள் கிட்டும் வண்ணம் அவர்கள் பஞ்சமா பாதகங் : 
களைச் சிறு பிள்ளைகள்போல யாதொரு தயக்கமுமின்றி இயற் 


வற்றை 


134 


றுவர் ; தமோகுண உணவுகளும் குரூரமான செயல்களும் உடலை 
வருத்தும் ஆட்டபாட்டங்களுமே அவர்களுக்கு உயிர்வாழ்க்கை 
உணர்ச்சிகளைக் கொடுக்கவல்லன . அம்மக்கள் உலகில் ஆயிரக் 
கணக்கான முறை பிறந்து பிறந்து , தங்கள் வளர்ச்சிக்கு ஆவசியப் 
படுகின்ற பஞ்சமா பாதகச் செயல்களை இயன்றபோதெல்லாம் 
இயற்றி , பதிலாக அடியும் மிதியும் பட்டுச் சிறிது சிறிதாகப் 
பகுத்தறிவு எய்தப்பெறுவர் . அப்போது அவர்கள் உடம்பிலுள்ள 
நரம்புகளும் சிறிது பண்படுமாகையால் , மூலா தாரத்திருந்து 
மிகக் குறைவாகவே வேலை செய்துவந்த குண்டலினியும் கூடுத 
லாக எழும்பி மற்ற ஆதாரங்களைச் சற்று அதிகமாக விரிய 
வைக்கும் . 


இச்சையுடம்பிலுள்ள 

நாபி ஆதாரம் 

அவ்வாறு சிறிது 
கூடுதலாக விரியும்போது , புகைச்சுருள் போலச் சிதறி நின்ற 
இச்சையுடம்பு வரம்புடைய முட்டை யுருவம் பெற்றுத் தன்மேற் 
படும் புவர்லோக அலைகளை , நாம் காற்றின் சூடு குளிர்ச்சியை 
உணர்வது போலப் பொதுப்படையாக உணரும் ; குண்டலினி 
ஈரல் ஸ்தானத்தை இயக்கும்போது , தூக்க நேரத்தில் ஆன்மா 
அன்ன உடம்பின் மேலாக மிதப்பதைவிட்டு இச்சையுடம்பில் 
அங்கிங்கு செல்லத் தொடங்கும் . இதயச் சக்கரத்தைக் குண்டலினி 
விரிக்கும்போது , இறந்தவருடையவும் தன்னைப்போல உறங்கு 
வோருடையவும் , அதாவது அன்ன உடம்பைப் பிரிந்து இச்சை 
யுடம்பில் தங்கி நிற்பவருடைய , இன்பதுன்பங்களை ஆன்மா மந்த 
மாக உணரும் ; கழுத்துச்சக்கரம் ஊக்கப்பட , அவர் பேசுவதைக் 
கேட்கும் ; நெற்றிச் சக்கரத்தால் புவர்லோகக் காட்சிகளையும் 
இறந்தவரையும் உயிர்த்திருப்பவருடைய இச்சையுடம்புகளையும் 
காணும் ; இவையனைத்தும் மனிதன் உறக்கத்தின்போது நடை . 
பெறுவனவாம் ; விழிப்பு நிலையில் அல்ல . இத்தகைய குழந்தை 
ஆன்மாக்கள் பட்டுப் படிக்கும் ஆன்மாக்க ளெனப்படுவர் . 


இவர்கள் நெடுங்காலம் பிறந்து பிறந்து முன்னேறி , வாலிப 
நிலையை அடையும்போது மத்திமர் என்னும் நிலையை எய்துவர் ; 
அப்போது இதுவரை பட்டுப் படிக்கும் குழந்தை ஆன்மாக்க 
ளாக இருந்தவர் கேட்டுப் படிக்கும் வாலிப ஆன்மாக்களாவர் . பின் 


135 


பல பிறவிகளுக்கப்பால் முதியோர் நிலை யெய்திச் சிற்றின்பங்களை 
வெறுத்தும் ஒதுக்கியும் பேரின்பத்தைப் பெரிதும் விரும்பியும் 
முத்தி நெறியில் நடக்கத் தொடங்குவர் . அப்போது அவர் 
உத்தம மக்களாய்ப் பார்த்துப் படிக்கும் ஆன்ம நிலையில் நிற்பர் . 

. 
இவ்விதம் ஆன்மாவின் அறிவு இச்சை செயல்கள் பண்பட்ப் 
பண்பட இச்சையுடம்பும் பண்பட்டு வருவதாலேயே , பலபல 
தமான தரங்கள் அவ்வுடம்பின் அமைப்பில் காணப்படுவது . 


இனி , நமது ஊனக்கண் ணுக்கே உலகிலுள்ள எல்லா நிறங் 
களும் புலப்படுவதில்லை. ஒலியர் காணும் நுண்ணிய நிறங்களை 
மற்றப் பெரும்பாலார் காண்பதில்லை . அம்மாதிரியே உலகிலுள்ள 
ஓசைகளும் மணங்கள் முதலியவைகளும் , எல்லாம் நமக்குப் புலப் . 
படாமலும் எல்லோருக்கும் ஒருப்போலப் புலப்படாமலும் 
இருப்பதை அறிவுடையோர் நன்கறிவர் . அதற்குக் காரணம் 
மனிதருடைய மெய் வாய் கண் மூக்குச் செவிகளின் பண்பாட்டி - 
லுள்ள ஏற்றத்தாழ்ச்சியேயாம் . நமது ஊன உடம்பே இவ்விதம் 
பக்குவமடையா திருக்கும்போது , சூட்சும உடம்புகளின் நிலை 
யைச் சொல்லவும் வேண்டுமா ? - இரவில் உறங்கும்போதுள்ள 
அனுபவங்கள் பகலில் ஞாபகத்திற்கு வராதிருப்பதற்கும் , அங் 
ஙனம் வருவனவும் பெரும்பாலும் அசம்பாவிதமான 
ளாகவும் இயற்கைக்கு விரோதமான நிகழ்ச்சிகளாகவும் இருப்ப 
தற்கும் இச்சையுடம்பின் இவ்வளர்ச்சிக் குறைவே காரணமாகும் . 


கனவுக 


இச்சையுடம்பு பூரண நிலையடைந் திருப்பவருக்குங் கூட 
உறக்கத்து நிகழ்ச்சிகளை அதாவது , கனவு நிகழ்ச்சிகளை , நடந்த 
படியே , அதாவது உள்ளது உள்ளபடியே நினைவுக்குக் கொண்டு 
வருவது எளிய காரியமல்ல . 

காரியமல்ல . பிராண உடம்பிலுள்ள சக்கரங் . 
களுக்கும் இச்சை யுடம்பிலுள்ள சக்கரங்களுக்கும் இடையே 
வட்டமான மெல்லிய ஜவ்வுபோன்ற அணுவலையொன்று பரவி 
யிருப்பதால் , அது நம் கனவைப் பூரண நனவாக்கத் தடையாக 
இருந்துகொண்டிருக்கும் . விலையுயர்ந்த பட்டுச்சேலை யொன்றைப் 
பொதிந்து வைத்திருக்கும் சல்லாத்துணிமூலம் அதனைப் பார்க்கும் 
போது , அதன் பூரண அழகு நம் கண்ணுக்குப் புலப்படுவதில்லை. 
அம்மா திரியே இந்த வலையின் வேலையும் உள்ளது . யோக முயற்சி . 


136 


யால் அந்த அணு வலையைப் பண்படுத்திக் கண்ணாடிபோலத் 
துலக்கி , இருஉடம்புச் சக்கரங்களையும் இடையீடின்றி ஒன்றா 
யிணை க்கும்போது , அவருக்குக் கனவு நனவென்ற வேறுபாடு 
முழுவதும் நீங்கிவிடும் . அவர் பகலில் கண் விழித்திருக்கும் போதே 
பூலோகத்தைக் காண்பதுபோல புவர்லோகத்தையுந் துலக்கமாகக் 
காண்பர் ; மரித்தவருடன் உரையாடுவர் ; அவருக்குப் பகல் 

ரவென்பதில்லை; உயிரோடிருப்பவர் , இறந்தவரென்பதும் இல்லை. 
இந்த ஆற்றலைப் பெறுவதற்கு ஒரு சுருக்க வழி யோகப்பயிற்சி ; 
அது ஒரு செங்குத்தான கடும்பாதை ; பக்குவமில்லாதவருக்கு 
ஆபத்தானது . அவ்வித முயற்சியின்றியே ஒவ்வொரு மனிதனும் 
இந்த ஆற்றல்களைக் காலக்கிரமத்தில் அடைந்தே தீருவான். 
ஆனால் அது சுற்றுப்பாதை வழியாகப் பல யுகங்கள் , பிறவி 
களுக்குப்பின் அடையப்படுவது ; அப்பாதை மிகமிகத் தாமச 
மானது , நாம் பெரும்பாலார் இன்று பின் பற்றுவது , அபாய 
மற்றதுமாம் . இப்பாடத்தில் கூறப்படுவனயாவும் இச்சையுடம்பி 
லுள்ள ஆதாரங்களைப்பற்றியன என்பதை ஞாபத்தில் வைத்துக் 
கொள்ள வேண்டும் . 


சு 


மரணத்தருவாயில் பலர் , இறந்துபோன தம் கணவர் மனைவி 
பெற்றோர் பிள்ளைகள் முதலியோர் வந்து தம்மை அழைப்பதாகக் 
கூறுவதை அனேகர் கேட்டிருப்பர் . இதில் உண்மையில்லாமல் 
இல்லை. இறந்துபோனவர் பெரும்பாலும் அவரவர் வீட்டையும் 
உற்றார் 

உறவினரையுஞ் சற்றியே திரிந்துகொண்டிருப்பர் . 
அதனால் அந்த உறவினரில் யாருக்காவது மரணம் நெருங்கும் 
போது , அந்த இறந்து போன அன்பர்களே பிணியாளியின் 
இச்சையுடம்பின் மூலம் அதனை முன்ன தாக அறிவர் ; அங்கனம் 
அறிந்தது முதல் அவரைத் தம் உலகிற்கு வரவேற்க அவரைச் 
சுற்றிக் குழுமி நிற்பர் . இது நாம் எல்லோருக்கும் நேரிடுவது . 
மனிதனுக்குச் சாவு நெருங்கும்போது அவனுடைய 
உடம்பிலுள்ள 

அவற்றின் ஆர்க்கால்களும் 
நெகிழ்ச்சியடையும் என்று மேலே கூறப்பட்டது . அதனால் 
இச்சையுடம்பில் பிராண உடம்பாலேற்படும் திரை மறைவு சிறிது 
மெல்லிதாகவே , இச்சையுடம்பின் பார்வை சிறிது துலங்கு 
கின்றது ; அப்போது சாதாரண காலத்தில் மரித்துப்போன தம் 


பிராண 


ஆதாரங்களும் 


137 


பந்துக்களைக் காணாதிருந்த நோயாளி , அச்சமயம் அவர்களைச் 
சிறிது விளக்கமாகக் காணத் தொடங்குகின்றான் . வேறு பல 
நோயாளிகள் அந்திய காலம் நெருங்கும்போது இறந்துபோன 
உறவினரைக் கனவில் அடிக்கடி காண்பதுவும் இக்கா ரணத்தாலே . 
யாம் . 


இச்சையும் அது சம்பந்தமான எண்ணமும் , சேர்ந்தே 
தொழிற்படும் ; அவையிரண்டும் தொழிற்படும் விதிகளும் ஒன்றே ; 

அதனால் இச்சையுடம்பு தொழிற்படும் 
5. இச்சையுடம்பைப் முறைகளைப் பின்னால் 

பின்னால் மன உடம்புப் 
பேணும் முறை . 

பாடத்தில் சேர்த்துக் கூறப்படும் . இச்சை 

யுடம்பின் மேன்மையும் தாழ்மையும் , நாம் 
உண்ணும் உணவுகளையும் எண்ணும் எண்ணங்களையுமே அதிக 
மும் பொறுத்திருப்பதால் அதன் நிலை ஒரு புறம் ஸ்தூல உடம் 
பையும் மற்றொருபுறம் மன உடம்பையும் பெரிதும் பொறுத்த 
தென்றே கூறல்வேண்டும் . " இனம்இனத்தோடே , வெள்ளாடு தன் 
னோடே ” என்பது மூதுரை . அதனால் தமோகுண உணவை உண்ப . 
வரிடம் , புவர்லோகத்திலும் தமோகுணப் பொருள்களே அவர்கள் 
இச்சை யுடம்பில் வந்து சாரும் ; அவற்றிலிருந்து மிகவும் இழிவான 
இச்சைகளே பிறக்கும் ; அமைதியின்மையும் மனக்குழப்பமுமே 
அம் மக்கள் காணும் பலன் . அத்துடன் சூட்சுமமாகவும் பல 
இடைஞ்சல்களையும் தொல்லைகளையும் அவர்கள் சம்பாதித்துக் 
கொள்வர் . ஏனெனில் , அத்தன்மையுள்ள உடம்புகள் வெளியே 
அனுப்பும் தமோ குண அலைகள் , இறந்துபோன தமோகுண 
மக்களையும் , குடி கொலை காமம் முதலியவற்றில் முழுகிக்குளித்து 
அவைகாரணமாக மரித்தோரையும் , மற்றும் சிலவகை அருவருப் 
பான ( Nature spirits ) பூதகணங்கள் , கூளிகள் , குறளிகள் , குட்டிச் 
சாத்தான்களையும் தம்மிடம் கவர்ந்து இழுக்கும் . அவை அத் 
தமோகுண மக்களையண்டி , அவருடைய தீய ஒழுக்கத்தில் தாமும் 
திளைத்து , அவரை மேலெழவொட்டாமல் தடுத்து நிற்பதோடு 
மேலும் தீயவழிகளிலேயே அவரை ஏவும் . அதனால் இந்த 
உணவினங்களும் உயிரினங்களும் தமோகுண எண்ணங்களைத் 
தாமும் உண்டுபண்ணுவதோடு , அண்டினவருடைய 

இச்சை 
18 


ண 


138 


யுடம்பின் தமோகுணத் தன்மையையும் மேன்மேலும் வலுப் 
படுத்தும் , 


அன்றி ஒருவன் , உத்தம சத்துவ உணவையே உட்கொள் 
பவனா யிருந்தாலும் காமக்குரோத லோபங்கள் , சிற்றின்ப ஆசை 
களைப் பற்றியே சதா எண்ணிக்கொண்டிருப்பானானால் , அவையும் 
தமோகுண அலைகளை யுண்டு பண்ணி அவற்றின் மூலம் இச்சை 
யுடம்பிலுள்ள தமோகுணப் பொருள்களை விருத்தி பண்ணும் , 
அவனைத் தமோகுண நடையிலும் தூண்டி அல்லலுக்குள்ளாக்கும் . 
அவ்வாறு அவனுடைய நினைவுகளும் ஆன்ம முன்னேற்றத்திற்குத் 
தடையாகவிருக்கும் . அதனாலேயே இச்சையுடம்பானது ஒருவன் 
உண்ணும் உணவு , எண்ணும் நினைவு ஆகிய இருபக்கங்களிலு 
மிருந்து பாதிக்கப்படுமென்று மேலே கூறப்பட்டது . 


அம்மாதிரியே ரஜோகுண 

உணவும் , சுயநலத்திற்காக 
ஊரோடு 

ஒத்து வாழும் ஒழுக்கமும் அவற்றை அனுசரித்த 
நினைவுகளும் இச்சையுடம்பை மத்திம நிலையில் வைத்திருக்கும் . 
சத்துவகுண ஆகாரமும் உத்தம எண்ணங்களும் பக்தி அன்பு 
முதலிய பரோபகாரச் சிந்தனைகளும் இச்சையுடம்பைத் தூய . 
தாக்குவதோடு , புறத்துள்ள தூய இச்சை அலைகளையும் உத்தம 
பூதகன 

ணங்களையும் உயர்ந்த எண்ண உருவங்களையும் வ 
வசீகரித்துக் 
கவர்ந்து , பக்தி , அன்பு , பச்சாதாபம் முதலிய உணர்ச்சிகளில் 
அம்மனிதனை நிலைக்கச்செய்து அவனுக்கு ஆனந்தத்தையூட்டும் .. 
நமது இச்சையுடம்பின் தன்மை நாம் இறக்கும்போ திருக்கும் 
நிலையிலேயே திரும்பப் பிறக்கும்போது நமக்கு அமையுமாகை 
யால் , உலகில் வாழும்போதே ஒவ்வொருவரும் தம்தம் இச்சை 
யுடம்பைச் செம்மைப்படுத்த வேண்டிய ஆவசியம் நன்கு அறியப் 
படல் வேண்டும் . 

உத்தம இச்சையுடம்பின்றி மனச்சாந்தியோ 
இன்பவாழ்க்கையோ ஒருவனுக்கு ஏற்படுவது கூடாத காரியம் . 
பன்றி இறைச்சியையும் பனங்கள்ளையும் வயிறு புடைக்க உண்ப 
வரும் , அழுக்கு மனத்தில் எப்போதும் ஆழ்ந்திருப்பவரும் பார் - 
வைக்கு இருகால் மக்களாகக் காணப்படினும் , மனப்பண்பில் இரு 
கால் மாக்களாகவே ( மிருகங்களாகவே ) இருப்பர் . 


பாடம் 11 . 


மனிதன் - மன உடம்புகள் . 


என்ற 


மனஉலக 


மனம் 


ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்பட்டுள்ள ஏழு உடம்புகளில் , 
அன்னஉடம்பு, பிராணஉடம்பு, இச்சையுடம்பு என்ற மூன்றும் 

இதுவரை கூறப்பட்டன . இனி அவனுடைய 
1. முன்னுரை. உருவமன உடம்பு , அருவமனஉடம்பு 

வேறிரண்டு உடம்புகள் கூறப்படும் . அன்ன - 
உடம்பும் பிராண உடம்பும் பூலோக சப்த பூதங்களால் சமைக்கப் - 
பட்டு , பூலோக வேலையைச் செய்வதற்கு உதவுகின்றன . இச்சை . 
யுடம்புகள் புவர்லோக சப்தபூதங்களால் ஆக்கப்பட்டு , புவர்லோக 
வேலைக்குரிய கருவிகளா யிருக்கின்றன . அடுத்த உருவமன - 
உடம்பும் அருவமன உடம்பும் 

சப்தபூதங்களால் 
படைக்கப்பட்டு அறிவின் வேலையைச்செய்யுங் கருவிகளாக மனித . 
னுக்கு அமைந்திருக்கின்றன . அறிவானது கடல் , மலை , காடு , வீடு 
போன்ற உருவங்களை நினைக்கும் அறிவென்றும் , அழகு , அன்பு, 
அருள் , ஆண்மை போன்ற அருவங்களை நினைக்கும் அறிவென்றும் 
இருவகைப்படும் . மேற்சொன்ன உருவங்களைப்பற்றி 
நினைக்கும்போது அந்த உருவங்கள் அம்மனிதனுடைய நெற்றிக்கு 
நேரே மிதந்துகொண்டிருக்குமாகையால் , அந்நினைவுகளை சாதா - 
ரண யோகக்காட்சியரும் எளிதில் கூறிவிடுவர் . ஆனால் அருவ 
நினைவுகள் உண்டாகும் போது , அங்கும் உருவங்களும் வர்ணங் 
களும் அலைகளும் தோன்றுமாயினும் அவற்றை விளக்குவது 
அத்தனை எளிய காரியமல்ல . ( எண்ண உருவங்கள் படம் பார்க்க . ) 

இனி , மனஉலக சப்தபூதங்களில் கட்டிப்பொருள் , நீர்ப் . 
பொருள் , வாயுப்பொருள் , ஆகாயப்பொருள் இந்த நான்கையும் 
கொண்டது சுவர்லோகமென்றும் , எஞ்சிய நுண்ணாகாயம் , திரட் 
டணு , அணு என்ற மூன்று தத்துவங்களையும் கொண்டது மகர் . 
லோகமென்றும் அழைக்கப்படுகின்றன . இவற்றுள் சுவர்லோகம் 
உருவநினைவுக்கிடம் ; அந்நினைவைச் செய்யுங்கருவி உருவமன 
உடம்பு ; அது சுவர்லோகத்திற்குரிய நான்கு பூதங்களால் மாத்திரம் 
ஆக்கப்பட்டிருப்பது , அருவ நினைவுக்கிடம் மகர்லோகமாம் ; அந் 
நினைவைச்செய்யுங்கருவியே அருவமன உடம்பு ; அது மகர்லோ 


140 


கப்பொருள்களால் மாத்திரம் ஆக்கப்பட்டிருக்கும் . சுவர்லோகம் 
உருவமன உலகமென்றும் கூறப்படும் ; பெட்டிசட்டி போன்ற உரு . 
வங்களைப்பற்றி நாம் நினைக்கும்போது உண்டாகும் உருவங்களும் 
அலைகளும் சலனங்களும் , அந்த சுவர்க்கலோகப்பொருளிலேயே 
காணப்படும் . அவற்றிற்குரிய மாறுதல்களும் பலன்களும் உண் 
டாவதும் உருவமன உடம்பிலேயே . அம்மா திரியே மகர்லோகம் 
அருவமன உலகமாம் ; அருவ எண்ணங்கள் அங்கு அலைகளைப் 
பரப்பும் , அருவமன உடம்பிலும் மாறுதல்களைக்காட்டும் . அழகு 
என்று சிந்திக்கும்போது அது அருவமனவேலை ; அழகிய பெண் - 
ணொருத்தியைப்பற்றி நினைக்கும்போது அது உருவமனவேலை . 
அனேகமான பேர்களுக்கு அருவமனஉடம்பு முட்டையுட் கருப் . 
போல வித்துப்பருவமாய்ச் , செயலற்றுக் கிடக்கின்றபடியால் , 
அழகிய பொருளையின்றி அழகு என்பதொன்றை நாம் நினைக்க 
வும் வல்லமையற்றிருக்கிறோம் . 


நாம் இப்போது இருக்கும் இடத்திலேயே சப்த உலகங்களும் 
நம்மைச்சுற்றி நாலா பக்கத்திலும் பரந்து வியாபித்திருக்கின்றன 
என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது . அதனால் அவ்வுலகங்களில் 
வேலை செய்வதற்கு நாம் இருக்கும் இடத்தைவிட்டு வேறு எங்கோ 
செல்லவேண்டியதில்லை. இருந்த இடத்தில் இருந்துகொண்டு 
சப்த உலகங்களிலும் விவகரிக்கலாம் ; அன்றி இப்பூமியில் அவசி 
யத்திற்கேற்றபடி இடம்விட்டு இடம் பெயர்ந்தும் நாடுவிட்டு நாடு - 
போயும் வேலை செய்வதுபோல , அந்த ஏழு உலகங்களிலும் வெவ் 
வேறிடங்களுக்குச்சென்றும் வேலை செய்யலாம் . ஆயினும் பூ , 
புவர் , சுவர் இந்த மூன்றுலகங்களே நாம் மனித வர்க்கத்தின் 
தற்காலப் பக்குவநிலையில் நமக்குப் பள்ளிக்கூடங்களாகவும் நாம் 
உபயோகிக்கத்தக்க உடைமைகளாகவும் இருப்பவை . மகர் - 
லோகத்தில் உணர்வோடு வேலை செய்யும் பக்குவம் இன்று பதி 
னாயிரத்தில் ஒருவருக்குக்கூட இல்லையென்னலாம் . அதனால் 
பெரும்பாலான மக்கள் உயிரோடிருக்கும் போது விவகரிப்பதும் 
வேலை செய்வதும் இந்த மூன்று உலகங்களிலேயே ; இறந்தபின் 
திரும்பப் பிறக்கும் வரையில் தங்கியிருப்பதும் புவர்லோக சுவர் - 
லோகங்களிலேயே . இந்த மூன்று உலகங்களிலேயே மனிதன் 
இன்பதுன்பங்களை அனுபவிக்கிறான் ; இந்த மூன்றடுக்குமேடை 


141 


வாழ்க்கைப்பள்ளியிலேயே அவன் பட்டுப்படிக்கின்றான் , பார்த் 
துப் படிக்கின்றான் , கேட்டுப் படிக்கின்றான் ; அவற்றின் மூலம் தன் 
அறிவு இச்சை செயல்களைத்திருத்தியமைக்கின்றான் , பண்படுத்து . 
கின்றான் , விருத்திபண்ணுகின்றான் . முதலாவது சுயநலத்தில் 
தொடங்கி , அதன் பலன் துன்பமா வதைப் பல பிறவிகளில் , அனுப . 
வத்தாலறிந்து , அதனைச்சிறிது சிறிதாக மாற்றிப் பின் உற்றார் உற - 
வினர்மீது அன்புருவாகி , அதுவும் கலப்பற்ற இன்பமாகா ததைக் 
காலக்கிரமத்தில் கண்டு , அதன்பின் எல்லா உயிரினங்கள் மீதும் 
வேற்றுமை பாராட்டாத அருளுருவாகும்படிப் படிப்படியாகப் பல 
பிறவிகள் மூலம் தன்னை மாற்றியமைக்கின்றான் . அப்போது 
அவனுடைய அருவமன உடம்பும் மற்ற மேலுடம்புகளும் 
வளர்ச்சியுற்று அவன் மகர்லோகம் முதலிய மேலுலகங்களில் 
சஞ்சரிக்க வல்லவனாகின்றான் . அன்றே அவன் இறைவனோடு 
ஒன்றி நிற்கும் முடிவான நிலையை எய்துகின்றான் . “ அன்பே 
சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்று திருமூலர்கூறிய நிலையே 
அது . இதுவே பேரின்ப நிலை . இந்த நிலையை அறிகுறியாக 
அறிவிப்பதே பிள்ளையாருக்குத் தேங்காய் விடலை எறிவது . பக்தி 
யுடன் ஆலயஞ்சென்று இறைவனைத்தொழுது வெளியே வருப 
வன் , தான் இறைவனருளாலும் பிரசாதத்தாலும் விடுதலை பெற்ற - 
தற்கு அடையாளமாக , வெளியே வந்து பிள்ளை யாருக்கு விடலை 
யெறிகின்றான் . மூன்று 

கண்களையுடைய 

ஓட்டைக்கொண்ட 
தேங்காய் ஆணவம் , கன்மம் , மாயை என்ற மும்மலங்களால் 
அனாதியாகவே கட்டுப்பட்டிருக்கும் ஆன்மாவை 
காயை வீசி உடைத்துச் சிதறுவது அம் மலக்கட்டை அறுத்துத் 
தன்னலத்தை அறவே நீக்கி ஆன்மாவை இறைவனுக்கு அர்ப் . 
பணம்பண்ணி இறைபணியில் ஈடுபடுவதைக்காட்டுவதால் , சிதற 
விட்ட தேங்காயைத் தானே திரும்ப எடுப்பது குற்றம் ; சிதறிய 
துண்டுகளைத் தாம் பொறுக்கிப் பிறருக்குக்கொடுப்பதுவும் குற்றம் . 
ஏனெனில் துண்டுகள் பெரிதும் சிறிது மாகவேயிருக்கும் ; அவற் 
றைப் பகிர்ந்து கொடுக்கும்போது , சிலருக்குப் பெரிய துண்டு 
களும் சிலருக்குச் சிறிய துண்டுகளுமாகக் கொடுக்காமல் தீராது , 
அது வேற்றுமை பாராட்டுவதாக முடியுமாகையால் , அருளான் - 
மாவுக்கு அது குற்றமாகும் . அதனால் விடலையைப் பொறுக்கு 
வோருடைய நல்வினை தீவினைக்குத் தக்கபடி பெறிதுஞ் சிறிது . 


விளக்கும் . 


142 


மாக அவரவர் கைக்கு அகப்பட்டதை எடுத்துக்கொள்ளும்படி 
விட்டுவிடுவதே முறையாகும். அதுவே ஆலயங்களில் நடை 
பெறுவதும் . விடலை சிதறுவதின் வேறு பல பொருள்களை மேலே 


காணக . 


உருவமனஉடம்பு , அருவமனஉடம்பு இரண்டின் வடிவங் . 
களும் நிறங்களும் அவற்றின் வளர்ச்சியையும் தன்மையையும் 

காட்டுவனவாயிருக்கும் . இவற்றுள் உருவமன 
2. அமைப்பு . உடம்பைக் குறிப்பது ஆலயத்தில் 4.4.4.4 . என்ற 
பிரகாரம் . இந்த உடம்பும் 

இந்த உடம்பும் இச்சையுடம்பைப் . 
போலவே கோழிமுட்டை வடிவமாயிருக்கும் ; சுவர்லோகப் 
பொருள்களாலாக்கப்பட்டிருக்கும் . அந்தப்பொருள்கள் பூலோக, 
புவர்லோகப் பொருள்களை விட மிக நுண்ணியனவாகையால் , 
இந்த உடம்பு , அன்ன உடம்பையும் பிராண உடம்பையும் இச்சை 
யுடம்பையும் ஊடுருவி , அவற்றின் உள்ளும் புறமும் வியாபித் 
திருக்கும் . கீழுலகங்களைப்போலவே சுவர்க்கலோகப் பூதங்களும் 
தத்துவங்களும் மாயைக்குரிய தான சத்துவம் , ரஜஸ் , தமஸ் என்ற 
மூன்று குணங்களையும் உடையனவாகையால் , அவற்றுள் தமோ 
குணப் பொருள்களால் ஆக்கப்பட்டுள்ள உருவமன உடம்புகள் 
கெட்ட எண்ணங்களையும் தீய நினைவுகளையும் இச்சைகளை 

ச்சைகளை யுமே 
அம்மனிதரிடம் உண்டுபண்ணும் . அவர் நல்லெண்ணங்களையும் 
உணர்ச்சிகளையும் விரும்பினாலுங்கூட , அவற்றைத் தொழிற்பட 
விடா மல் அந்த உடம்புகள் தடுத்து நிற்கும் . அவ்விதமான தீய 
உடம்புகள் கறுத்து இருண்ட நிறங்களை யுடையனவாய்ப் பார் 
வைக்கு அருவருப்பாயிருக்கும் . அம்மக்கள் எண்ணங்களெல்லாம் , 
முழுவதும் சுயநலங்கொண்ட 

சுயநலங்கொண்ட இழிசெயலுக் குரியனவாகவே 
யிருக்கும் . அவர் மிகக் கடுமுயற்சி செய்து அந்த உடம்புகளைச் 
சிறிது சிறிதாக மாற்றி அமைத்தே ஏகதேசமாக நல்லோராக 
முடியும் . 


சுவர்லோகத்து ரஜோகுணப் பொருள்களால் ஆக்கப்பட்ட 
உடம்புகள் அவற்றிற்குரிய நிறங்களைக்காட்டி நிற்கும் . அவையும் 
பார்வைக்கு அழகாயிருப்பதில்லை . அவ்வுடம்புகளின் மூலம் 
காமக் குரோத லோப மோக சம்பந்தமான எண்ணங்களையே 


143 


எளிதில் வெளியிடமுடியும் . சத்துவ குணங்கொண்ட உருவமன 
உடம்புகள் மிக அழகிய நிறங்களையும் இளவர்ணங்களையும் காட்டி 
ஆயிரஞ் சூரியன் போல ஒளி வீசிக்கொண்டிருக்கும் . அவ்வுடம்பை 
அண்டுவதே மற்ற மனிதருக்கும் வனவிலங்குகளுக்கும் ஒரு மன 
நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ; அக்குணங்களைக் 
கொண்ட வல்லமை வாய்ந்த எண்ண அலைகளை அவ்வடம்புகள் 
இரவும் பகலும் இடைவிடாது நாற்புறமும் பரப்பிக்கொண்டே 
யிருக்கும் . இதுவே சத்சங்கத்தின் உட்கருத்து ; அவர் வாயி , 
லிருந்து பெறும் வெறும் படிப்பினை மாத்திரமல்ல . 


உத்தம மக்கள் என்பாரிடம் இன்றியமையாது காணப்பட 
வேண்டிய உயர்குணங்கள் ஐந்தாகும் . அவை பகுத்தறிவு , 

அறிவுடைமை , பக்தி , அன்பு , பச்சாதாபம் 
3. வேறுபாடுகள் . என்பனவாம் இவ்வைந்தையும் உடையாரிடம் , 

மற்ற நற்குணங்க ளெல்லாம் இவற்றை அடிப் . 
படையாகக் கொண்டு தாமே பிறக்க வல்லன . அதனால் உத்தம 
மக்களுடைய உருவமன உடம்பில் , முறைப்படி ஐந்து நிறங்களே 
ஒளிவீசித் திகழ்ந்து கொண்டிருக்கும் . அவர் தலைக்கு மேல் பகுத் 
தறிவையும் பரமார்த்த விருப்பையும் உணர்த்தும் கரு ( வயலற் ) 
நீலமும் , தலையைச்சுற்றித் தோள்வரை அறிவையுணர்த்தும் 
அழகிய மாற்றிலாச் செம்பொன்னிற மஞ்சளும் , மார்பைச்சுற்றி 
பக்தியை விளக்கும் புனிதமான ஆகாய நீல ஊதா நிறமும் ,, 
இடுப்பைச் சுற்றி அன்பை விளக்கும் அழகிய ரோஸ் இளஞ்சிவப் 
பும் , அதன் அடியில் கருணையையும் பச்சாதாபத்தையும் காட்டு 
வதாகிய இளம்பச்சை நிறமும் ஒளிவீசிப் பொலிந்து கொண் 
டிருக்கும் . மத்திமர் , அதமரிடம் இவ்விதம் தூய நுண்ணிய நிறங் . 
களுக்குப் பதிலாகப் பகுத்தறிவுநிறம் இல்லாமலும் , அறிவு 
மந்தமான மஞ்சளாகவும் பெருமைகலந்த ஆரஞ்சி நிறமாகவும் , 
பக்தி பயத்தால் இருண்ட கறுப்படர்ந்ததாகவும் , அன்பு காமக் 
கடுஞ்சிவப்பாகவும் , பச்சாதாபப் பச்சை நிறத்திற்குப் பதிலாகத் 
தன்னலத்தைக் காட்டும் தவிட்டு நிறங்களுமே அதிகமும் காணப் 
படும் . அத்துடன் , உத்தம உடம்புகளில் மேற்சொன்ன ஐந்து 
நிறங்களே அழகுடன் அதன தன் இடத்தில் ஒழுங்காக அலைவீசி 
நிற்பது போலல்லாமல் , மற்ற இருவகை உடம்புகளிலும் பல பல 


144 


நிறங்கள் சுழி சுழியாக உடம்பு முழுவதும் சிதறிக் கிடக்கும் . 
அம்மக்களிடம் அறிவும் அன்பும் ஆற்றலும் வளர வளர , இந்த 
நிறங்கள் தூய்மையும் அழகும் பெறுவதோடு , பலபல ஈழிகளாக 
உடம்பு முழுவதும் சுற்றித் திரிவதைவிட்டு அந்தந்த இடத்தில் 
நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் . பூலோக நிறங்களோடு ஒப்பிடும் . 
போது , புவர்லோக சுவர்லோக நிறங்களில் மிகமிக இருண்டவை 
கூடக் கோடி சூரியப் பிரகாசமாகவே யிருக்கும் . அதனால் அங்கு 
நுண்மை , மென்மை , திண்மை , கறுமை என்பன அங்குள்ள தார 
தம்மியங்களைப் பொறுத்தனவாம் ; இவ்வுலக நிறங்களோடு ஒப் 
பிட்டல்ல . 


இனி , அன்ன உடம்பும் பிராண உடம்பும் , உலகில் எந்நாட் 
டிற் பிறந்தாலும் , எம்மக்களிடம் பிறந்தாலும் , எத்தனை பிறவிக 
ளெடுத்தாலும் , தோற்றத்தில் மாத்திரமே வேறுபடுவதன்றி , 
அளவில் அதிகமாக வேறுபடுவதில்லை . அவ்வாறே இச்சை 
யுடம்பும் யாவருக்கும் சுமார் பதினெட்டங்குலம் அன்ன உடம் 
பைச்சுற்றி நாற்புரமும் மேலுங்கீழும் விரிந்திருப்பதன்றி , மற்று 
அளவில் வேறுபடுவதில்லை . பக்குவப்படாத ஆன்மாக்களிடம் 
அவை இருண்ட நிறங்களைக்கொண்ட புகைச்சுருள் போன்றும் , 
மேன்மக்களிடம் அவை கட்டுப்பட்ட முட்டைபோன்று அழகிய 
வசீகரமான 

நிறங்களைக்கொண்ட வடிவமாகவும் இருப்பது , 
தோற்ற வேறுபாடேயன்றி அளவின் வேறுபாடல்ல . ஆனால் 
மனிதனுடைய உருவமன உடம்பும் , இனிக் கூறப்படும் அருவ 
மன உடம்பு , விஞ்ஞான மய உடம்பு , ஆனந்தமய உடம்பு ஆ 
வைகளும் ஆன்மா பாரமார்த்திக பக்குவம் பெறப்பெற அவ் .. 
விதம் உருப்பெற்றுப் பண்பட்டு இலங்குவதுடன் , அளவிலும் 
வளர்ந்து விரிந்து கொண்டே போகும் . முத்திநெறியில் கால் 
வைக்காத நமக்கு இந்த உடம்புகளெல்லாம் இச்சை யுடம்பைப் 
போல நாற்புறமும் ஒருமுழம் விரிந்த முட்டைகளாகவே 
யிருக்கும் . ஆனால் பகவான் புத்தர் <உலகில் அவதரித்திருந்த 
போது அவருடைய மன உடம்பு மூன்று மைல் விஸ்தீரணங் 
கொண்டதா யிருந்ததாம் . அதனால் 

அதனால் அவர் ஞானவிளக்கம் 
செய்துவந்த காலத்து அவரைக் கேட்டிருந்தவரெல்லோரும் 
அவருடைய மனஉடம்புக்குள்ளாகவே உட்கார்ந்திருந்தனராம் . 


கிய 


145 


அதுகாரணமாக அவர்கள் பக்குவம் மிகத் தீவிரமாய் முதிர , அந்த 
அவதார காலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜீவன் முத்த - 
ராயினரென்று கூறப்படுகின்றது . இந்த மூன்று மைலுக்கும் 
மூன்று முழத்திற்கு மிடையே பலவித அளவுகள் கொண்ட 
உடம்புகள் பக்குவத்திற்கேற்ப இயற்கையில் காணக்கிடக்கின்றன 
வென்று நெற்றிக்கண் பார்வையுடைய யோகியர் கூறுகின்றனர் . 


பிராண உடம்பிற் போலவே உருவமன உடம்பிலும் ஆறா 
தாரங்களும் பிரம்மரந்திரமும் இருக்கின்றன ; அவற்றின் வழி - 
யாகக் குண்டலினி , ஜீவசக்தி , பிராணசக் 

சக்தி 
4. சக்கரங்கள் . மூன்றும் சுவர்க்கலோகத்திற்குரிய அவற்றின் 
மேல் நிலைகள் 

மூலம் தொழிற்பட்டு அந்த 
உடம்பிற்கு உருவத்தையும் இயக்கத்தையும் கொடுக்கின்றன .. 
என்றாலும் அந்த ஆதாரங்களை உருவமன உடம்பின் புலன்கள் 
என்பது பொருந்தாது . நமது ஸ்தூல உடம்பில் நாம் காண்பது 
கண்ணால் மாத்திரமே ; கேட்பது காதால் மாத்திரமே . முகர்வது 
மூக்கால் மாத்திரமே ; சுவைப்பது நாக்கால் மாத்திரமே . ஒவ் 
வொரு புலனும் ஒரு , வேலையை மாத்திரமே செய்வதோடு 
அதனையும் அரைகுறையாகவே செய்யும் ; ஒலியின் சுவை நாவுக் 
கெட்டுவதில்லை . நிறத்தின் மணம் மூக்குக்கெட்டுவதில்லை . அதனால் 
உலகில் 

எதையும் பூரணமாக அறிய முடியாமல் அரைகுறை 
யாகவே அறிய முடிகின்றது . ஆனால் சூட்சும 

ஆனால் சூட்சும உடம்புகளில் 
அவற்றின் ஒவ்வொரு அணுவும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் 
என்ற ஐந்தையும் ஒருங்கே உணரும் ஆற்றலுடையன . அதனால் 
காண்பது , கேட்பது , முகர்வது , சுவைப்பது எல்லாம் உ.டம்பின் 
ஒவ்வொரு ஊசிமுனையிலும் உணரப்படும் ; அதாவது உடம்பு 
காதுபோலக் கேட்கும் ; கண்போலக் காண 

ணும் ; 
மூக்குப்போல முகரும் . அதற்குக் காரணம் யாதெனில் , ஸ்தூல 
உடம்பில் ஐம்புலன்களிலுள்ள தாதுக்களும் , தத்துவங்களும் 
உயிரணுக்களும் ( Cells ) அந்தந்த இடத்திலேயே பந்தப்பட்டு 
நிற்கின்றன ; கண்ணிலுள்ளவை காதுக்குச் செல்வதில்லை; காதி . 
லுள்ளவை நாவிற்குச் செல்வதில்லை. அதனால் அவை ஒரு தனிப் 
பட்ட பயிற்சி மாத்திரமே பெற்று சப்தபூத அலைகளால் ஏற்படும் 
ஏழு பலன்களில் ஒரு பலனை மாத்திரமே பிரதி பலிக்கக்கூடியு 

19 


முழுவதுமே 


146 


வையா யிருக்கின்றன. ஆனால் சூட்சும உடம்பிலுள்ள உயிரணுக் 
களும் சப்தபூதங்களும் அவ்வுடம்பின் ஒரே இடத்தில் பந்தப் . 
பட்டு நிற்பதில்லை . கொதிக்கிற வெந்நீர் கீழும் மேலுமாகப் 
புரண்டு பாத்திரம் முழுவதும் சுழன்று வருவதுபோல , சூட்சும 
உடம்பிலுள்ள அணுக்களெல்லாம் உடம்பு முழுவதிலும் சுழன்று 
அலைந்து கொண்டே யிருக்கும் . அவ்விதம் ஒவ்வொரு அணுவும் 
ஆறு ஆதாரங்களிலும் சென்று அவ்வவற்றிற்கேற்ற சலனங்களில் 
ஈடுபட்டுப் பண்படுவதால் , ஒவ்வொரு அணுவும் , அந்த அணுத் 
திரளாகும் உடம்பு முழுவதும் , ஐம்புல வேலைகளை ஒருங்கே 
செய்யும் ஆற்றல் வாய்ந்தவையாயிருக்கின்றன . அதனால் 
உடம்பு யா தாமொரு பொருளைக் கவனிக்கும்போது அதனை 
உள்ளும் புறமும் அதன் தன்மைகள் முழுவதையும் ஒருசேர 
அறிவதைத் தவிர , அதன் நிறம் உருவம் வாசனை எனத் தனித் 
தனியாக அறிவதில்லை. 


மன 


அன்னமய , பிராணமய உடம்புகளிலிருந்து மனிதன் விவ 
கரிக்கும்போது அது அவனுடைய நனவு நிலை அல்லது சாக்கிர 
நிலை எனப்படும் . அவன் உறக்கத்தில் அவ்வுடம்புகளை விட்டு 
நீங்கித் தன் இச்சையுடம்பில் வேலை செய்யும்போது அது கனவு 
நிலையென்றும் சொப்பனநிலை யென்றும் கூறப்படும் . அதிலும் 
நீங்கித் தன் உருவமன உடம்பில் விழித்திருப்பானானா அது 
அவனுடைய சுழுத்திநிலை 

யென்னப்படும் . ஆனால் இன்றைய 
மக்களில் பெரும்பாலாருடைய உருவமன உடம்புகள் குழந்தைப் 
பருவத்திலேயே இருப்பதால் , நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் சுழுத்தி 
நிலைக்குச் செல்லும்போது , அங்கு பாஷாணம்போல் , அதாவது 
கல்லுப்போல மூடமாகவே உணர்வற்றுக் கிடப்பதாக . யோகியர் 
கூறுகின்றனர் . ஆனால் சுழுத்தி நிலையில் விழித்திருந்து வேலை 
செய்யக்கூடிய பெருமக்களும் , சுவர்லோக வாசிகளாகிய தேவர் - 
களும் , தம்முள் அளவளாவும் போது வகை வகையான அற்புத 
வர்ணங்களும் உருவங்களும் இன்னிசைகளும் நறுமணங்களும் 
ஒருங்கே கலந்து ஒருவரிடமிருந்து மற்றவரிடஞ் செல்வதும் , 
அவரும் அத்தனையும் ஒருமித்துணர்ந்து அவ்விதமே திரும்பப் 
பதிலளிப்பதுவும் , காணவல்லவருக்கு ஓயாத அற்புதக்காட்சியா 
யிருக்குமென்று அந்த யோகியரே 
அந்த யோகியரே கூறுகின்றனர் . 

கூறுகின்றனர் . இவ்விதம் 


147 


மனத்துக்கு மனம் பரிமாறிக்கொள்ளும் முறையே தேவபாஷை 
யெனப்படுவது . தேவர்களுக்கு ஸ்தூல உடம்போ அதற்குரிய 
வாயோ இருப்பதில்லை. 


பட்டுள்ளது 


பிராண உடம்பிலுள்ள ஆதாரங்களனைத்தும் பூரண மலர்ச்சி 
பெறும்போது அம்மனிதன் மலைக்குள் காணவல்லவனாகின்றான் ; 
தரைக்குள்ளும் தெளிவாகக் காண்பான் ; தொலையில் நடைபெறு - 
வதை அறிவான் , காண்பான் , கேட்பான் . அம்மாதிரியே இச்சை 
யுடம்பிலுள்ள ஆதாரங்கள் பூரண மலர்ச்சி பெறும் போது , உறக்க 
நேரத்தில் முழு உணர்ச்சியுடன் அவன் வாழவல்லவனாவான் . அந் 
நிலையில் அவனுடைய பிரக்ஞை புவர்லோகத்தில் இருக்கும் . ஆயி - 
னும் அவ்விரண்டு உடம்புகளின் ஆதாரங்களினிடையே அமைந் 
திருக்கும் மெல்லிய ஜவ்வு அணுவலையானது பக்குவப்படுத்தப்பட்டு 
அந்த ஆதாரங்கள் 

ஆதாரங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டாலன்றி . 
அவன் இரவில் செய்யுங் காரியங்களைப் பகலில் பூரணமாக நினைவுக் 
குக்கொண்டுவர மாட்டா தவனா யிருப்பானென்பது மேலே கூறப் . 

பின் வனுடைய உருவமன உடம்பிலுள்ள ஆதாரங் 
கள் யாவும் பூரண மலர்ச்சி பெறும்போது , சுவர்லோகத்திலும் 
அவன் முழு உணர்ச்சியுடன் நன்கு விவகரிக்க வல்லவனாவான் ; 
ஆனால் அந்த ஆதாரங்களும் இச்சையுடம்பின் ஆதாரங்களுடனும் ,, 
பின் பிராண உடம்பிலுள்ள ஆதாரங்களுடனும் மேலே சொன்ன 
படி தொடுக்கப்பட்டாலன்றி அவனுடைய சுவர்லோக விவகாரங் 
கள் அவன் மூளைக்கெட்டி அவனுடைய ஞாபகத்திற்கு வருவ - 
தில்லை . இவ்வாறு மனிதனுடைய பல உடம்புகளிலுள்ள ஆதாரங் 
களை ஒன்றோடொன்று இணைப்பதற்குச் செய்யும் யோகப்பயிற்சி 
முறை சித்திநெறி என்னப்படும் ; இம்முறையில் முத்தியடை . 
பவர் வித்தகச் சித்தர்கள் எனப்படுவர் . அவ்விதம் முத்தியும் 
சித்தியும் ஒரு சேரப்பெற்ற பலருள் , ஒரு சிலர் உலகின் விகாச 
முறையை நடத்திவைக்கும் அதிகார முத்தராவர் . அக்கூட்டத் 
துள்ளோரே உலகோருக்கு குருநாதர்களாக வந்து , பக்குவமுடை 
யோருக்குப் பயிற்சி கொடுத்து , அவருக்கு ஆபத்து நேராத 
முறையில் அவரை யோக நெறியில் பழக்கி அவரைப் பூரண 
மனிதராக்குவர் . ஆலயங்களில் நடைபெறும் திருவிழாக்களின் 
பல பொருள்களுள் ஒன்று , இந்த சித்தி நெறியாலாகும் ஆன்ம 


148 


| 


முன்னேற்றமும் முத்தி நிலையுமாம் . அன்றாட ஆலய வழிபாடும் 
அது அறிகுறியாக உணர்த்தும் ஒழுக்கத்தோடொட்டிய உலக 
வாழ்க்கையும் , மனிதனை முத்தி நிலையிற் சேர்க்கும் சுற்றுப் 
பாதையாம் . அது பொதுமுறை . ஆலயங்களின் சிறப்பு நிகழ்ச்சி 
களாகிய கொடியேற்றத் திருவிழாக்களோ அவனை முத்தியிற் 
சேர்ப்பிக்கும் செங்குத்தான குறுக்குப் பாதைகளாம் . அங்கு 
ஆச்சாரியர் கொடியேற்றுவது , குருநாதர் பக்குவான்மாக்களிடம் 
குண்டலினியை எழுப்புவதைக் குறிக்கும் . முதல் திருநாளன்று 
அன்ன உடம்பும் பிராண உடம்பும் அவற்றின் ஆதாரங்களும் 
பூரண நிலையடையும் . இரண்டாந் திருநாளன்று இச்சையுடம்பும் , 
மூன்றாம் நாள் அவனுடைய உருவமன , அருவமன உடம்புகளும் 
பண்பட்டுப் பொலிந்து விளங்கும். நான் கார் திருநாளில் அவ 
னுடைய விஞ்ஞான உடம்பும் , ஐந்தாம் நாளில் அவனுடைய 
ஆனந்தமய கோசமும் பூரணப் பிரக்ஞையுறும் . அப்போது 
அவன் அன்பு அறிவு ஆற்றல் மூன்றிலும் , மக்களும் தேவரும் 
மெச்சும் நிலை யெய்துவன் , இறைவனோடு இரண்டறக்கலந்து 
நிற்பன் , பிறப்பிறப்பைக் கடந்தவனாவான் , பேரின்பப் பிழம்பா - 
யமர்ந்திருப்பன் , ஜீவன்முத்தனெனப் பேர் பெறுவன் . அதனை 
விளக்குவதே ரிஷபவாகனக் காட்சியும் கருடசேர்வையுமாம் . 
இந்த ஜீவன்முத்தருள் ஒரு சிலர் , தாம் பிறவிப் பிணியைக் 
கடந்தவராயினும் , உலகநன்மையின் பொருட்டு மாறி மாறி 
உலகிற் பிறந்து இறைவனுடைய விகாசமுறைத் திட்டத்தை 
யுகங்கள் தோறும் இங்கு நடத்திக்கொண்டிருப்பர் . 
அதிகார முத்தரென்று அழைக்கப் படுபவர் . 

அவருடைய 
திருக்கூட்டமே பழவடியார் கூட்டமென்றும் வித்தகச் சித்தர்கண 
மென்றும் அழைக்கப்படுவது . இவர்கள் ஆறாந் திருநாளன்று 
அதிகார முத்தருக்குரிய சில பேறுகளைப் பெறுவர் . ஏழாம் 
நாளன்று அவர்கள் படைத்தல் , காத்தல் , அழித்தல் ஆகிய முத் 
தொழிலுக்கும் அதிகாரியாகின்றனர் . அதனைக் குறிப்பதே அன்று 
இறைவன் பிரம்ம 

விஷ்ணு 

ருத்திராம்சங்களென்ற மூன்று 
மூர்த்தங்களாகப் புறப்பாடு செய்தல் . ஏழுக்கு மேலுள்ள நிலைகள் 
சூரிய மண்டலத்திற் கப்பாற்பட்ட அண்டத்துக்குரிய நிலைகள் . 
அண்டத்தின் உறுப்புக்களையும் உலகங்களையும் புவனங்களையும் 
உருப்படுத்திக் காட்டுவதே ரதம் அல்லது தேரோட்டம் . 


அவரே 


149 


இனி , இந்த உருவமன உடம்பு தொழிற்படும் முறையைச் 

சிறிது ஆராய்வோம் . இந்த உடம்பும் 
5. வேலை செய்யும் முறை . இச்சை யுடம்பும் ஒரேவிதமான விதி 

களுக்குட்பட்டே வேலை செய்வதால் 
ரண்டும் இங்கு ஒன்றாக வைத்தெண்ணப்படும் . 

( 1 ) குடிப்பழக்கமுடைய ஒருவன் . வேறு வேலையில் ஈடு 
பட்டிருக்கும்போது திடீரென்று கள்ளில் இச்சை கொள்கின்றான் . 
இது ஒரு சாதாரணமான அநுபவம் . அந்த இச்சை உண்டான 
வுடனே அவன் இச்சையுடம்பு முழுவதிலும் ஒரு புதிய சலனம் 
ஏற்படுகின்றது . அச்சலனம் அந்த உடம்பு முழுவதற்கும் அழுகல் 
இறைச்சி போன்ற ஒரு அசங்கியமான நிறத்தைத் தற்காலிகமாகக் 
கொடுக்கின்றது . 

( 2 ) உலகில் தரை , தண்ணீர் இரண்டைத்தவிற மற்ற வாயு 
ஆகாயம் எல்லாம் நம்மைச் சுற்றி நாற்புறமும் மேலுங் கீழும் கடல் 
போலப் பரந்திருப்பதை நாம் அறிவோம் . அம்மா திரியே புவர் . 
லோகமும் சுவர்லோகமும் நம்மைச்சுற்றி எல்லாப் பக்கங்களிலும் 
கடல் போலப் பரவி யிருப்பதால் அவற்றைப் புவர்லோக , சுவர் - 
லோகக் கடல்களென்றும் , அவற்றுள் நாம் அமிழ்ந்து உள்ளே 
மிதப்பதாகவும் கருத்தில் வைக்கவேண்டும் . மேற்சொன்ன கள் 
இச்சையால் ஏற்பட்ட சலனம் புவர்லோகக் கடலில் சலனங் 
களையும் அலைகளையும் கொந்தளிப்புகளையும் உண்டுபண்ண , அவை 
தம் வலிமைக்குத் தக்கபடி எட்டுந்தூரம் பரவி அங்குள்ள எல்லா 
இச்சையுடம்புகளையும் தாக்குகின்றன . 


( 3 ) அவற்றுள் , கள் இச்சையோ அவற்றிற்குரிய தமோ - 
குணப்பொருள்களோ இல்லாத இச்சை யுடம்புகள் , அவற்றை 
ஏற்காமல் உதறிவிடும் . மற்ற உடம்புகள் அந்த அலைகளை ஏற்று 
அம்மக்களிடம் கள் இச்சையை உண்டுபண்ணும் . அப்போது 
அவர்கள் இச்சையுடம்பிலும் அழுகல் இறைச்சி நிறமும் , சுற்றி - 
யுள்ள புவர்லோகக் கடலில் அந்த இச்சைக்குரியதான அலைகளும் 
ஏற்பட்டு , அவை எதிரொலியாக வந்த வழியே திரும்பி முதல் 
குடிகாரனையே வந்து சார்ந்து , அவனுடைய தீய இச்சையை 
மேலும் ஊக்கப்படுத்தும் . இவ்விதம் மாறி மாறிப் பந்தடிப்பது 


150 


போல இந்த இச்சைகளும் அலைகளும் குறுக்கும் மறுக்குமாகப் 
பாவாடி , கடைசியில் அம்மக்கள் கள்ளை அளவுக்குமிஞ்சி அருந்தி 
அலுத்த பின்னரே அவரைத்தாக்க மாட்டாது நிற்கும் , எதுபோ 
லெனில் , ஒரு மடுவில் பெரிய கல்லொன்றை எறிந்தால் அது 
உடனே அலைகளை யுண்டுபண்ண , அவ்வலைகள் கரையை நோக்கி 
வட்டமிட்டுச்செல்லும் , கரையைச் சென்று தாக்கியதும் எதிரலை 
கள் புறப்பட்டு , அவை மீண்டும் மடுவினுள் கல்லெறிந்த இடத்தை 
நோக்கிச்செல்லும் . அவ்வாறு அவற்றின் வேகம் தீரும்வரை 
இங்கனம் மாறி மாறிச்செல்வதுடன் , வழியில் நீரில் உள்ள செடி 
கொடி செத்தை முதலியவற்றிற்கும் அந்த அசைவைக்கொடுக்கும் . 
ஆனால் பாறையோ நட்டுக்கல்லோ அவ்வலைகளின் பாதையில் 
இருக்குமாயின் , அவற்றை அங்கனம் அசைக்க மாட்டாது 
போகும் . அம்மாதிரியே மேலுலகத்து அலைகளும் சலனங்களு 
மாம் . ஒரே மாதிரியான இயற்கை விதிகளே எல்லா உலகங் - 
களிலும் நடை பெறுவன . 

இச்சையுடம்புகள் இங்கு 
பாறைபோல்வன ; அவை இவ் இழிந்த அலைகளுக்கு அசையாதும் 
எதிரொலிக்காதும் நிற்குமென அறிக . 


தூய 


கின்றது . 


( 4 ) இதுவரை கூறப்பட்டது இச்சையின் பலன் . இனி , 
ஒருவனுக்குக் கள்ளைக் குடிக்க வேண்டுமென்ற பசியுண்டான 
நொடியிலேயே , அவனுக்குக் கள்ளைப்பற்றிய எண்ணமும் எழு - 

கள்ளைக் குடியா தவன் ஒருவன் , அதாவது கள்ளை 
வெறுப்பவன் கள்ளைப்பற்றி நினைப்பானாயின் , அவ்வெண்ணம் 
கள்ளுக்கலயம் அல்லது குடம் போன்ற ஆவியுருவெடுத்து அவன் 
உருவமன உடம்புக்குள் நெற்றிக்கு நேராகச் சிறிது நேரம் 
மிதந்து கொண்டிருந்து , அவன் அதை மறந்த சற்று நேரத்தில் 
புகைபோலக் கலைந்து உருவம் உலைந்து மறைந்துவிடும் . மரம் , 
மலை , வீடு , காடு என்ற எந்த உருவத்தை நினைப்பினும் இவ்விதமே 
நடைபெறும் . அப்போது சூட்சுமப் பார்வையுள்ள ஒருவன் 
அம்மனிதனைக் காண்பானாயின் , அவன் கள்ளைப்பற்றி நினைக் 
கின்றான் , காடு மலைகளை நினைக்கின்றான் , என்று கூறிவிடுவான் . 
ஆனால் இச்சையும் எண்ணமும் ஒன்றாக நேரிடும்போது வேறொரு 
நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றது . அதாவது கள்ளைப்பற்றிய 
இச்சையும் எண்ணமும் உண்டானவுடனே அம்மனித டைய 


151 


வனுடைய 


இச்சையுடம்பு , உருவமன உடம்புகளிலிருந்து முன் சொன்ன 
அழுகல் இறைச்சி நிறத்தில் நண்டுக்கால்கள் போலவும் , நட்டுவக் 
காலிக் கொடுக்குகள் போலவும் , பல 

கொக்கிகளைக்கொண்ட 
அருவருப்பான உருவங்கள் வெளிக்கிளம்புகின்றன . இவை நாற் . 
புறமும் சென்று , அங்குள்ள குடிகாரருடைய சூட்சும உடம்பு - 
களில் குருவிக் கூடுகள் போலப் பற்றிக்கொண்டு தொங்கும் . 
அதே நேரத்தில் இவனுடைய உடம்பும் காந்தம் ஊசிகளை இழுப் 
பதுபோல் வெளியிலிருந்து இம்மாதிரி உருவங்களைத் தன்னை 
நோக்கி இழுக்க , அவையும் வந்து இவனைப் பற்றிக்கொண்டு 

நுண்ணுடம்புகளுக்கும் மிக்க அருவருப்பான 
தோற்றத்தைக் கொடுக்கும் . இந்த உருவங்கள் பேய்கள் போல 
மனிதனை விடாது பற்றி நிற்குமாகையால் , அவற்றை எதிர்த்து 
உலைத்தெறிந்து , அவை தூண்டும் குடிப்பழக்கத்தை விட்டு 
நீங்குவது மிக மிகக் கடினமான காரியம் . இவ்வித மக்களோடு 
நல்லோரும் குழந்தைகளும் அடிக்கடி நெருங்கி உறவாடுவதால் , 
அக்குடியரிடமிருந்து இடைவிடாது கழிந்து கொண்டிருக்கும் 
அன்ன உடம்பு , பிராண உடம்பு , இச்சை உடம்புகளின் கழி - 
வணுக்கள் இந்த நன்மக்கள் , குழந்தைகளுடைய உடம்புகளிலும் 
சிறிது சிறிதாக வந்து ஒட்டிக்கொள்ளும் ; அவ்வணுக்கள் 
திரளாகச் சேரும்போது அவற்றின் வாசனாப்பழக்கம் இவர் 
களுக்கு முதலாவது கள்ளிலுள்ள வெறுப்பைக் குறைத்துப் பின் 
அதனை அலக்ஷியம் செய்யவைத்து , அதன்பின் அதை விருப் 
பாக்கி முடிவில் அவரையும் குடியராக்கிவிடும் . 

" பன்றி கூடச் 
சேர்ந்த கன்றும் மலந் தின்னும் , " தீயாரோ டிணங்கி யிருப்பது. 
வும் தீது , " என்று கூறப்பட்ட உண்மைகள் நடைபெறும் முறை 
இதுவே . 


5. பிணநாற்றங் கண்டவிடத்துப் பிணந்திண்ணிப் பறவை 
களும் நாய் நரிகளும் வந்து கூடும் . துர்க்கந்தமுள்ள விடத்து ஈ , 
கொசு , தொற்றுநோய்க் கிருமிகள் முதலிய தாமாகவே வந்து 
மொய்க்கும் . அம்மா திரியே கள் , கருவாடு , இறைச்சி முதலிய 
விற்கப்படும் இடங்கள் மிகவும் அருவருப்பான சிலவகைக் கூளி- 
களையும் ( Nature Spirits ) குறளிகளையும் யக்ஷிகளையும் குட்டிச் 
சாத்தான்களையும் புவர்லோகத்துள்ள சிலவகை அருவருப்பான 


152 


பூதகணங்களையும் தம்மிடம் கவர்ந்திழுக்கும் . இவையாவும் மேற் 
சொன்ன மக்களைச் சுற்றி நின்று , அவர்கள் உண்டுபண்ணும் தீய 
அலைகளில் , தண்ணீரில் குதித்தாடும் சிறுவரைப்போலத் திளைத்து 
விளையாடிக் கும்மாளம் போட்டு நீந்திக்களித்து நிற்கும் . அதனால் 
அந்த அலைகளின் வேகங்கள் அதிகப்பட , அவ்விதம் ஏற்படும் 
தீமைகளுக்கு எல்லையே இல்லையென்று கூறப்படுகின்றது .. 


து கையில் 


( 6 ) கடைசியாக , உயிரோடிருந்த காலத்தில் குடி , கொலை , 
களவு , காமம் 

முதலிய கொடுஞ்செயல்களே தொழிலாகக் 
கொண்டிருந்தவர் , இறந்த பின்னர் அந்த ஆசைகளுக்கு அங்கு 
அனுபவங் கிட்டாமையால் பிறர் மூலம் அவற்றை அனுபவிக்கும் 
பொருட்டு அத்தன்மைகளையுடைய மக்களை வளையவளையச் சுற்றி 
வருவர் ; அன்னாரை இடைவிடாது தொடர்ந்து , சமயம் நேரும்போ 
தெல்லாம் அவரிடம் அடங்கிக்கிடக்கும் கள்ளாசை , பெண்ணாசை 
பண ஆசை , பதவி ஆசை முதலியவற்றைத் தூண்டிக்கொண்டே 
யிருப்பர் . அங்ஙனம் ஏவப்பட்ட மக்கள் அவற்றை அனுபவிக்கும் 
போது இந்த இறந்த மக்களும் அவருடைய சூட்சும உடம்போடு 
ஒன்றி நின்று , அங்கு ஏற்படும் தீய அலைகளை உறிஞ்சிக் களிப்பர் .. 

காசில்லா தவன் சந்தைகளிலும் சாராயக் கடை 
களிலும் நின்று அங்கு எழும்பும் கள் வாடையையும் கருவாட்டு 
நாற்றத்தையும் உறிஞ்சிக் களிப்பது போலாம் . 

அது பூரண 
திருப்தியைக் கொடாவிடினும் , ஒரு புகலும் இல்லா தவருக்குக் 
கிடைத்தது போ துமென்ற தன்மையை ஒத்தது அது . நெற்றிக் 
கண் பார்வையை யுடையவர் , பேய் போன்ற இம் மக்கள் கசாப் . 
புக்கடைகளில் வெட்டுண்டு கிடக்கும் ஆடுமாடுகளையும் , அவற்றை 
வாங்க வந்து நிற்கும் மக்களையும் , ஒட்டிக்கொண்டு எக்களிப் 
பதைக்கண்டு , அருவருத்து மயிர்க்கூச்செறிவர் . கள்ளுக் கடை 
களிலும் , சாராயக் கிடங்குகளிலும் , வியபிசாரி விடுதிகளிலும் , 
சூதாடும் இடங்களிலும் , இம்மாதிரியான கோர மனித ஆவிகள் 
அங்காத்துத் திறந்தவாயும் செந்தழல் வீசும் கண்களுமாய் ஆசைக் 
கொதிப்போடு மிதந்துகொண்டு , அங்கு வருவோரைப் பிடித் 
தாட்டி , அவர் மூலம் ஒரு சிறிது அனுபவம் பெறுவது பார்க்க 
வல்லவருக்கு மிகப் பயங்கரமாகவும் பரிதாபமா சவும் இருக்கு 
மென்று நெற்றிக்கண் பார்வையுள்ன யோகியரால் கூறப்படு . 


153 


கின்றது . அவ்வாறே தற்கொலை செய்துகொள்வோரும் கொலைத் 
தொழிற் குரூரகுண முடையோரும் , இறந்தபின்னும் பிறரை 
இயன்ற வரையில் அந்நெறியில் தூண்டிக்கொண்டே யிருப்பராம் . 
மேற் சொல்லிய முறையிலேயே எல்லாவிதமான இச்சைகளும் 
எண்ணங்களும் வேலைசெய்வன . அவற்றுள் தீய இச்சைகள் , 
எண்ணங்கள் மிகவும் அருவருப்பான நிறங்களோடும் உருவங்க 
ளோடும் வெளிப்படும் . நல்லவை மிக அழகான உருவங்களாய் , 
நிறங்களாய் , இன்பத்தை யளிப்பனவாயிருக்கும் . தீயோரிடம் 
தீய அலைகளும் எண்ணங்களும் வந்து ஒட்டி அவரை மேலும் 
மேலும் கீழோராக்கும் . நல்லோரை நல்ல எண்ணங்களும் அலை - 
களும் வந்து ஒட்டி அவருக்கு ஊட்டங்கொடுத்து அவரைமேலும் 
மேலும் மேன்மக்க ளாக்கும் ,. சுயநல விருப்பங்களெல்லாம் 
தொரட்டி யுருவங்களாக வெளிவந்து தம்மையும் பிறரையும் 
சூட்சும உடம்புகளில் பற்றிக்கொண்டு தொங்கும் . பரோபகார 
எண்ண உருவங்கள் , ஆகாயத்தை 

நோக்கி விருசுவாணம் 
அழகாகப் பலநிற ஒளிவீசிச் செல்வது போன்று , உலகத்திற் 
பரந்து மழைபோல வேற்றுமை பாராட்டாது உயிர்களனைத் . 
திற்கும் நன்மை பயக்கும் . 


இதுவரை கூறப்பட்டவை பொது விதிகள் ; இனிச் சில 
சிறப்பு விதிகளை நோக்குவோம் . ஒருவன் தனிப்பட்ட வேறொரு - 
வன்மீது கோபமோ பகையோ பொறாமையோ கொள்வானாயின் , 
அப்போது உண்டாகும் இச்சை - நினைவுருவங்கள் வாயுவேகம் 
மனோ வேகத்தில் அந்தக் குறிப்பிட்ட மனிதனை நோக்கி நேரடியா 
கப் பறந்து சென்று அவனையே தாக்கும் . அது செல்லும் வழியில் 
புவர்லோகக் கடலில் அலைகளை உண்டு பண்ணுமாயினும் , அதனால் 
ஏற்படும் பலன் எதிர்ப்பட்டாரிடமும் பொதுவாக நேரிடு 
மாயினும் , அவ்வுருவம் சென்று ஒட்டிக்கொள்வது அந்தக் குறிப் . 
பிட்ட மனிதனையே ; வேறு யாரையும் அது அண்டுவதில்லை . 
இதுவே ஏவுதல் என்ற கருத்தொழிலின் அந்தரங்கம் . ஆனால் 
அதன் பலன் பல நிபந்தனைகளைப் பொறுத்தது . சுவரில் ஒருவன் 
கல்லை எறிந்தால் , அவன் கைபலத்தைப் பொறுத்தும் , அவன் 
நிற்கும் தூரத்தைப் பொறுத்தும் , சுவரின் கட்டுமானம் கல்லோ , 

, 


20 


154 


வந்த 


செங்கலோ , மண்ணோ என்ற தன்மையைப்பொறுத்துமே சுவரில் 
வடு ஏற்படும் . அம்மாதிரியே தீய நினைவை அனுப்புகிறவன் 
மனோபலம் உடையவனானாலும் , அல்லது எதிரியின் சமீபத்தி 
லிருந்தாலும் , அவ்வுருவம் கூடு தலான தீமையை எதிரிக்கு விளை - 
விக்கக்கூடும் . அல்லாதபோது அது அதிக பாதகஞ் செய்யாமற் 
போகும் . இரண்டாவது , 

எதிரியானவன் மிகத்தூயோனாய் 
த்தமனாயிருப்பின் அவ்வுருவம் 

அவ்வுருவம் அவனை நெருங்கமாட்டாது 
அவனுடைய உத்தம அலைகளால் விரட்டப்பட்டுச் சுவரில் எறிந்த 
ரப்பர் பந்து தன்னையே நோக்கித் திரும்புவதுபோல, 
வழியே திரும்பிப்போய் அனுப்பியவனையே தாக்கி நிற்கும் . 
மாந்திரீகர் பலர் , தாம் ஏவிய கொடிய நினை வுருவங்களாலும் 
குட்டிச்சாந்தான்களாலும் அறைபட்டுச் சாவதாகச் சொல்லப் . 
படுவது இந்த இயற்கை விதியை அனுசரித்ததாம் . இந்த மாந்தி 
ரீகத் தொழிலும் பலன்களும் மரண சம்பவங்களும் பண்டை 
யோர் எழுதி வைத்த வெறுங் கட்டுக்கதைகளல்ல ; உண்மையை 
அடிப்படையாகக் கொண்டவையே . அவை அனுபவத்தால் என் 
றைக்கும் அறியக்கிடப்பன . பள்ளிச் சிறுவருக்குள் அடிக்கடி 
சண்டைகள் வருவது வழக்கம் ; அவர்கள் கைகலக்க இயலாத 
போதும் , கைகலந்த வேளைகளிலும் வாயில் வந்தபடி 
கொள்வதும் வழக்கம் ; பக்கத்து நிற்கும் பிள்ளைகள் “ அடே நீ 
திரும்ப வையாதேடா , அப்போது அந்த வசவு அவனையே சேரும் . 
நீ திரும்ப வை தாயோ அது உன்னைச் சேர்ந்து விடும் என்று 
புத்தி கூறுவதும் நாம் பலருக்கும் அனுபவமானதொன்று . 
பாலகர் வாயிலிருந்து பேருண்மைகள் விளங்கும் , " என்றார் ஒரு 
பெரியார் . பிள்ளைகள் பொருளறியாது கூறும் மேற்படி வார்த் 
தைகள் முன்னே விளக்கிய ஆழ்ந்த கருத்தை அடிப்படையாகக் 
கொண்டவை . எதிரி 

கோபங்கொள்ளாது சாந்தமா யிருந்து 
விடுவானாயின் , அந்தப்பிரதிகூல நிலையினால் வசவு அவனை நெருங்க 
மாட்டாது 

வந்த வழியே திரும்பிச் சென்று , அவ்வசவை 
அனுப்பியவனையே சார்ந்து , அவன் கோபத்தை மேலும் அதிகப் 
படுத்தி அவன் தீக்குணத்தையும் விருத்தி பண்ணிவிடும் , என்ற 
உண்மையை விளக்குவதே அது , 


வைது 


155 


இனி , தீய எண்ணங்களைப்போலவே நல்லெண்ணங்கள் - 
இச்சைகளும் இந்த விதிகளுக்குக் கட்டுப்பட்டனவாம் . வெளியே 
சென்றிருக்கும் தாயானவள் வீட்டிலிருக்கும் குழந்தையை மிகுந்த 
ஆர்வத்தோடும் அன்போடுந் தேடும் போது , அவளிடமிருந்து மிக 
மிக அழகான அன் புருவொன்று இளஞ்சூரியன் போலச் சிவந்த 
ஒளியுடன் மின்னிக்கொண்டு குழந்தையிடம் மனோவேகமாய்ச் 
சென்று , அதன் உடம்போடு ஒன்றாய்விரவி அக்குழந்தைக்குப் 
பரமானந்தத்தை யுண்டுபண்ணும் . நோயாளிகளை நோக்கி 
அடிக்கடி ஆரோக்கிய உருவங்களை அன்போடு அனுப்பிவந்தால் , 
அந்நோயாளிகள் , தேகத்தில் நல்ல பலன் பெறுவதோடு , மனச் 
சாந்தியும் பெறுவர் . வீடுவாசல் , கைப்பொருள் , உற்றார் உற 
வினரை இழந்து தவிக்கும் மனிதரை மனத்தில் எண்ணி , அவர் - 
களை நோக்கி மனோதைரியம் , சாந்தம் , சந்தோஷம் ஆகியவற்றை 
உள்ளன்போடு அடிக்கடி அனுப்பிக்கொண்டிருந்தால் , அவர்கள் 
தம்மை யறியாமலே சிறிது சிறிதாக ஆறுதலடைந்து , துன்பத்தி - 
னின்றும் மனச்சோர்வினின்றும் நீங்குவார்கள் . நல்லெண்ணங் 
களை ஆவசியங்கண்டு இவ்விதம் நாள்தோறும் அனுப்பி வேலை 
செய்வது , மிகுந்த நற்பலனைக் கொடுக்கும் புண்ணிய கைங்கரிய 

வறுமை , படிப்பின்மை முதலியவற்றால் அன்ன தானமோ 
கல்விதானமோ செய்ய இயலா தவர்கள் , இப்புண்ணியத்தைச் 
செய்து நற்பலன் பெறுவது எளிய காரியம் . மனோ பலமும் , அதற் 
கேற்ற அன்பும் அறிவும் ஆற்றலுமுடைய உத்தம மக்கள் , ஒரு 
நினைவுருவத்தை ஒரேமுறை யனுப்பி இக் குறைபாடுகளைப் பூரண 
மாகச் சீர்திருத்தி விடுவர் . ஆனால் பெரிய ஆள் ஒருவன் ஒரே 
கூடை மண்ணால் நிரப்பக்கூடிய பள்ளத்தைச் சிறு குழந்தைகள் 
கைப்பிடியால் பல தரம் இட்டே நிரப்பமுடியும் . அம்மாதிரியே 
வல்லமையற்ற தாய் , அலைந்தோடித் திரியும் மனத்தையுடைய 
சாதாரண மக்களாகிய நாம் , நல்லெண்ணங்களை அடிக்கடி அனுப் 
புவதாலேயே சித்திபெற முடியும் . அதனால் விடாமுயற்சியுடன் 
இப்புண்ணியத்தைச் செய்துவரின் கோரிய பலன் கைகூடுவது 
உறுதி . அத்துடன் அந்த அப்பியாசிக்கு மனோவல்லமையும் 
அன்பும் ஆற்றலும் நாளுக்குநாள் வளர்ந்துகொண்டும் வரும் . 
தனை அனுபவத்தில் காணலாகும் . 


மாம் . 


156 


கலியாணப் பந்தலில் மணமக்களை ஆசீர்வதிக்கும்பொருட்டு 
அவையோரை வேண்டிக்கொள்வது மேற்சொன்ன காரணத்தைக் 
கொண்டே . ஆனால் இந்த உண்மையைச் சிறிதும் அறியாத 
இக்காலத்து அவையோர் அதை ஒரு விளையாட்டாகக் கருதி 
முகத்தைச் சுளித்தும் , உடம்பைக் குலுக்கியும் பிலுக்கியும் , ஒரு 
வரையொருவர் உந்தித்தள்ளியும் , எழுந்து வர மறுத்தும் நேரத்தை 
வீணாக்குகின்றனர். நிர்ப்பந்தமாய் மணவரைக்குக் கூட்டிச் 
செல்லப்பட்டவர்களும் , சிறிது விபூதியையும் அக்ஷதையையும் 
அள்ளி மணமக்கள் கண்களில் தூவிவிட்டுத் திரும்பி விடுகிறார் - 
கள் . அதில் அன்பெண்ணமோ ஆசீர்வா தமோ காணப்படுவ . 
தில்லை . இம்முறை மணமக்களுக்குக் குற்றத்தைச் செய்வதைத் 
தவிரக் குணத்தை உண்டுபண்ணுவதில்லை. இத்தகையோர் 
ஆசீர்வதிக்க வராதிருப்பதே உத்தமம் ; அன்னோரை வலுக்கட் . 
டாயமாக அழையா திருப்பதும் முறையாகும் . 


உலக 


விவகாரங்கள் நடைபெறும் இடங்களில் பக்தி , 
தியானம் முதலியன செய்வது மிகப் பிரயாசமானது ; அங்கு 
நிறைந்து நிற்கும் நினைவு அலைகளும் உருவங்களும் அதற்குப் 
பெருந்தடையாக இருக்கும் . அதனாலேயே மேல்நிலை பெற 
விரும்பும் மக்கள் காடு , மலை , மடங்கள் , ஆலயங்களைத் தேடிச் 
செல்வது . வீடுகளிலும் பூசைமடங்கள் , தியான அறைகளைத் 
தனியாக வைத்திருப்பதும் இதற்காகவே . இந்த எண்ண உருவங் 
களையும் அலைகளையும் அடிப்படையாகக் கொண்டவையே பண் 
டைக்காலத்து ஏற்படுத்தப்பட்ட ஆலயப்பிரவேச விதிகள் . அங்கு 
தக்கார் , தகவிலர் என்னப்பட்டது குணங்களைப் பொறுத்தவை . 
யாம் , பிறப்பைப் பொறுத்தவையல்ல . அவ்விதிகளின் காரண . 
களை யறியாத பிற்கால மக்கள் அவற்றைச் சீர்குலைத்து விட்டனர் . 


அறிவு , இச்சை , செயல் மூன்றினாலும் மனிதன் செய்யும் 
நல்வினைகளும் தீவினைகளும் அவற்றாலேற்படும் பலா பலன்களும் 
“ ரோகிணி , அல்லது , மறுபிறப்பு வரலாறுகள் ” என்ற நூலில் 
விளக்கமாகக் கூறப்பட்டிருக்கின்றன . உலகம் பலவிதமெனக் 
காணும் நமக்கு அனைத்துயிர் ஒன்றென்ற உபதேசத்தில் நம் . 
பிக்கை உண்டாவதில்லை . வைசூரி , பேதி , விஷக்காய்ச்சல் , பிளேக் 


157 


முதலிய தொற்று வியா திகள் , வலியோர் எளியோர் முதியோர் 
இளையோர் கற்றோர் மற்றோர் என்ற பாகுபாடு பாராட்டாமல் 
அனைவரையும் ஒன்றுபோல எமலோகத்திற்கு ஏககாலத்தில் 
இழுத்தடிக்கும் போது , இந்த உண்மை ஒரு சிலருக்குப் புலப்பட 
லாம் . ஆனால் புவர்லோக சுவர்லோ கங்களைக் காணவல்லவருக்கு , 
ஒவ்வொரு இச்சையும் எண்ணமும் , அவற்றின் உருவங்களும் 
அலைகளும் சலனங்களும் எதிரலைகளும் , ஏககாலத்தில் எப்புறத் - 
தும் நொடிப்பொழுதில் பரவுவதையும் எல்லோரையும் ஒருப் - 
போலத் தாக்குவதையும் நேரில்கண்ட பின் , உலகத்தில் ஒவ்வொரு 
மனிதனும் தனிவாழ்க்கை வாழமுடியுமென்ற எண்ணம் அறவே 
நீங்கிவிடும் . 

நறுமணத்தையும் துர் நாற்றத் 
தயும் தன்னைச்சுற்றி இடைவிடாது பரப்பி நிற்பது போலவே , 
ஒவ்வொ 
வாரு மனிதனும் தன் நல்ல தீய குணங்களையும் இச்சை 
களையும் நோய் ஆரோக்கியப் பிராண வாயுவையும் அணுக்களை - 
யும் தன்னைச்சுற்றி ஓயாது பரப்பித் தன் சூழ்நிலையையும் அங்கு 
அணுகுவோ ரனைவரையும் இடைவிடாது பாதித்துக்கொண்டே 
யிருக்கின்றான் . அது பிறர்க்கு நன்மை பயக்குமாயின் இவனுக் 
கும் புண்ணியம் உண்டாகும் ; தீமை பயக்குமாயின் பாவத்தைத் 
தரும் . அதனால் , எவ்வளவு ஒதுங்கி யிருந்தபோதிலும் எவனும் 
தனக்காக மட்டும் வாழுதல் இயற்கையில் இல்லாத காரியம் . 


மலரானது 


தன் 


மன 


இனி , ஒருவன் விழிப்பு நிலையில் ஒன்றை நினைக்கும் போது , 
அந்த எண்ணம் அதற்கேற்றதான சலனத்தை அவனுடைய 

உடம்பில் உண்டு பண்ணும் ; அந்தச் சலனங் 
6. மனஉடம்பைப் 
பேணும் முறை. 

கள் இச்சையுடம்பிற்குத் தாவி , அங்கு சலனங் 
களை யுண்டுபண்ண , அவை பிராண 

பிராண உடம் - 
பைத் தாக்கி அசைக்க , அவை அன்ன உடம்பில் மூளையைத் 
தாக்கிய பின்னரே அது நமக்கு எண்ணமாக உருவாகின்றது . 
அவ்விதமே முள்ளொன்று காலில் தைக்குமானால் , அது நரம்புகள் 
வழியாகச் சலனமாக மூளைக்குச்செல்ல , அங்கிருந்து பிராண 
உடம்பிற்கும் , அதன் மூலம் இச்சையுடம்பிற்கும் , அங்கிருந்து 
மன உடம்பிற்கும் அச்சலனங்கள் சென்றபின்னரே , முள் குத்திய 
அறிவும் அதனாலாகும் வலியும் நமக்குப்புலப்படும் . இத்தொடர்ச்சி 
மனோவேகத்தில் நடைபெறுவதால் , எல்லாம் ஒரே நேரத்தில் 


158 


நடைபெறுவதாக நமக்குப் புலப்படுகின்றது . இவ்விஷயங்களை 
யெல்லாம் மேனாட்டு மேதையர் நன்கு ஆராய்ந்து வருவதால் 
அங்கு ஆரம்பக்கல்வி மாத்திரமுள்ள சாதாரண மக்களும் இவ் - 
வுண்மைகளை யறிந்திருக்கின்றனர் . இந்த உடம்புகளுள் ஏதாவது 
ஒன்று சீர்கேடாயிருந்தால் , மேற்சொன்ன தொடர்ச்சி நீங்கி , 
அம்மனி தன் பிராந்தன் , கோட்டிக்காரன் , அல்லது குறைபா 
டுள்ளவனாகின்றான் . இணைக்கும் கம்பி அறுந்துபோனால் இரண்டு 
ஊர்களுக்கிடையே தந்தி பேசமுடியாதது போலவாம் இந்த 
இயற்கை நிகழ்ச்சி . பிணத்தை அறுத்தாலும் பொசுக்கினாலும் 
அதற்கு வலி தோன்றாத காரணம் இறக்கும்போது ஏற்படும் 
இத்தொடர்ச்சி நீக்கமே . உடம்புகளின் சீரைப்பொறுத்தே 
மனிதனுடைய தன்மையும் இன்ப துன்பங்களும் அமையுமாகை 
யால் , மேற்கூறிய உண்மைகளை யறிந்தபின் தன் உடம்புகள் 
யாவற்றையும் தக்கமுறையில் பேணவேண்டுவது ஒவ்வொரு 
வருக்கும் இன்றியமையாக் கடமையாகும் என்பதை எடுத்துச் 
சொல்ல வேண்டுவ தில்லை. 


அன்ன , பிராண உடம்புகளைப் போலவே , மன உடம்பைப் 
பேணும் முறைகளையும் அழுக்கை அகற்றல் , ஆகாரம் ஊட்டல் 
என இரண்டாகப் 

ரண்டாகப் பிரிக்கலாம் , ஆனால் மன உடம்பு ஸ்தூல 
உடம்பைப்போல ஓய்வெடுப்பதில்லை ; அலுப்படைவதுமில்லை ; 
அன்றி ஓயாமல் ஒன்றைவிட் டொன்று எண்ணிக்கொண்டே 
யிருக்கும் . இது எல்லோரும் அனுபவத்தில் காணக்கூடியது . 
அதனால் அழுக்காகிய தீய எண்ணங்களை அதினின்றும் அகற்று 
வதானால் , உடனே நல்ல எண்ணங்களை அங்கு புகுத்தாவிட்டால் 
அது திரும்பவும் வேறு தீய 

தீய எண்ணங்களையே நாடி நிற்கும் . 
கிறிஸ்து நாதர் ஒருவனிடமிருந்து ஒரு பேயை விரட்டினாராம் ; 
உடனே ஒன்பது பேய்கள் வந்து அங்கு குடியேறினவாம் . வேத 
புஸ்தகத்திலுள்ள இவ்வரலாறு , மேற் சொன்ன உண்மையை 
விளக்குவது . ஆகவே தீய நினைவுகளை நீக்குதலும் நல்லெண்ணங் - 
களைப் பயிரிடுதலும் ஏககாலத்தில் நடைபெறல் வேண்டும் . தீய 
எண்ணங்களை நீக்குதற்கு நல்ல எண்ணங்களைப் பழகுவதே ஒரு 
முக்கியமான வழியாகும் . 


159 


சுயநல 


நாம் 

ஒரு வேலை செய்து கொண் டிருக்கும்போது , திடீரென்று 
அதை நிறுத்திவிட்டு நம் மனத்தில் என்ன நிகழ்கின்றதென்று 
கவனிப்போமானால் நம் நினைவுகள் பெரும்பாலும் அவ்வேலையுடன் 
சம்பந்த மற்றவையாகவே காணப்படும் . மேலும் சற்றுக் கவனிப் 
போமானால் , நம்மை யறியாமலே பல பல எண்ணங்கள் உள்ளே 
வருவதும் நொடிப்போதில் வெளியே செல்வதும் , ஒரு சில சற்றுக் 
கூடு தலாக மனதில் நிலைப்பதும் விளங்கும் . இவற்றுள் பல ஒரு 
காரியமுமில்லாத வீண் நினைவுகளாகவே இருக்கும் ; மற்றும் பல 
மண் , பெண் , பொன் சம்பந்தப்பட்டனவாய் , கா மக்குரோத 
லோப மோக 

எண்ணங்களாக இருக்கும் ; அவற்றுள் 
நீடித்து நிற்கும் சில , நம்மிடம் நிலையாகவிருக்கும் இச்சைகளை 
யொட்டினவாயிருக்கும் ; மற்றப்படி தன்னலமற்ற , பிறர் நல 
எண்ணங்கள் என்று சொல்லக்கூடியவை மிக மிக அபூர்வமாகவே 
காணப்படும் ; அநேகமாக இல்லாமலே இருக்கும் . மன உடம்பு 
வேலை செய்யும் விதிகளைக் கற்றறிந்தவர் , மேற்சொன்ன நிலையை 
அறியும்போது தன் மனம் தன் சுயாதீனத்திலில்லை யென்பதை 
அறிவர் ; எங்கிருந்தோ வருவது போன்ற எண்ணங்கள் பிறர் 
மனத்திலிருந்து வெளிவரும் எண்ணங்களும் அவற்றின் உருவங் 
களும் அலைகளுமென்பதை உணர்வர் . தம் முந்திய நினைவுருவங் 
களும் தம்மைச்சுற்றி நின்று மாறி மாறித் தம்மைத் தாக்கு - 
வதையும் அறிவர் . அவையாவும் தம்முடைய தகவலன்னியில் 
உள்ளே புகுவதும் வெளியே செல்வதும் , தம் மனத்தின் இயற்கை 
அவற்றை பொத்து அவற்றைக் காந்தப் போல இழுப்பதாலேயே 
என்றும் அறிவர் . இதனைக் கட்டுப் படுத்தா தவரை தம் மனம் 
வலிமை பெறாதென்பதையும் மேன்மையுறா தென்பதையும் அவர் 
உடனே உணர்வர் . அதனால் அழுக்கு நீக்குவதில் முதல் அப்பி 
யாசம் அடிக்கடி நம் மனத்தில் எழும் நினைவுகளை ஆராய்வது ; 
இரண்டாவது , அவற்றுள் தீயனவற்றையும் தன்னல எண்ணங் 
களையும் உடனே களைந்து விடுவது . மூன்றாவது பக்தி , அன்பு, 
பகுத்தறிவுபோன்ற தமக்குப் பிரியமுள்ள நல்லெண்ணங்களை 
மனத்தில் நாட்டுவது . இவற்றைத் தொடர்ந்து சில காலம் செய்து 
வருவோமானால் , நல்லெண்ணங்கள் நம் முயற்சியின்றியே இயல் 
பாக எழுவதும் , தீய எண்ணங்கள் சிறிது சிறிதாகக் குறைந்து ,, 
பின் தோன்றாமலே விலகி விடுவதும் அனுபவத்தால் அறியப்படும் , 


. 


160 


அது மனதிற்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து நம் 
முயற்சியில் நம்பிக்கையையும் உண்டுபண்ணும் . 


இனி , மனத்திற்கு ஆகாரம் ஊட்டுவதில் முதலாவது பயிற்சி 
செய்வன திருந்தச் செய்தல் . “ கையொன்று செய்ய விழியொன்று 
நோக்கக் கருத்தொன் றெண்ண " என்று தாயுமானப் பெருந் 
தகையார் கூறியபடி , நாம் ஒன்றைச் செய்யும் போது நம் மனம் 
அதிலேயே கருத்தூன்றி நிற்பதில்லை. அதனால் நாம் செய்யுங் 
காரியம் திறமையுடன் நடைபெறாததோடு , மனமும் சிதறிப் 
பலவீனப்பட்டுப் போகின்றது . அதனால் உண்ணல் , உறங்கல் , 
உலாவல் , கற்றல் , கேட்டல் , ஆடல் , பாடல் , தொழில் செய்தல் 
எல்லாவற்றிலும் கருத்தொருமித்து வேலை செய்யப் பழக வேண்டும் . 
து நாள் முழுவதிலும் செய்யக்கூடிய தொன்று ; எல்லோரும் 
செய்யக்கூடியதுமாம் ; ஏனெனில் இதற்குத் தனிப்பட்ட இடமோ 
நேரமோ தேவையில்லை ; இன்னவேலை தான் என்ற கணக்குமில்லை. 


இரண்டாவதாக , 

மனத்தை ஒருவழிப்படுத்த முயல 
வேண்டும் . ஒரு பத்திரிகையை எடுத்துப் பார்ப்போமானால் , 
செய்திகள் லண்டனிலிருந்து லாப்லந்துக்கும் , சென்னையிலிருந்து 
சிக்காகோவுக்கும் , பர்மாவிலிருந்து பா தாளத்திற்கும் தாவிக் 
கொண்டேயிருக்குமே தவிர ஒரே தொடர்ச்சியாக இருப்பதில்லை. 

மனதைச் சிதறடிப்பதொன்று . ஒருவழிப்படுத்தலாவது 
ஒரு விஷயத்தையும் அதற்கு அனுசரணையான காரியங்களையுமே 
தொடர்ச்சியாகக் கவனிப்பது . இது நம் ஆலய வழிபாட்டிலும் 
சந்தியாவந்தன முறையிலும் நன்கு அறியப்படும் . ஆலய 

ஆலய வழி 
பாட்டில் மூர்த்தி தெரிசனமே முதன்மையாவது . ஆனால் நின்ற 
இடத்தில் நின்று திடீரென்று பக்திப் பெருக்கைத் தம்பால் 
உண்டுபண்ணிக் கொள்வது அநேகருக்குக் கூடுவதில்லை. அதற் 
காகப் பிரதக்ஷிணம் வருவதும் , அப்போதும் ஒரே உருவத்தை 
மனத்தில் இருத்துவது சாதாரண மக்களுக்குக் கூடாத காரிய 
மாகையால் , அங்கும் இறைவனுடைய பல திவ்ய மங்கள ரூபங்களை 
அடுத்தடுத்து வைத்து , மனம் ஒன்றைவிட் 

டொன்றிற்குத் 
தாவும்போது இறையுருவங்களையே பற்றும் படிக்கும் , அவ்விதம் 
இறைவன் சம்பந்தமான கருத்துக்களிலேயே ஈடுபட்டு , முடிவில் 


161 


மாவன 


மூர்த்தி தெரிசனம் செய்யும்படிக்கும் நம் வழிபாடு அமைக்கப் 

- 
பட்டுள்ளது . 
இம்மா திரியே சந்தியாவந்தன முறையும் ; அதில் முக்கிய - 

தர்ப்பணமும் தியானமுமாம் . இவற்றில் கருத்தூன் - 
றாமல் , பாவைக் கூத்துப்போல வெறும் பாவனை மாத்திரமாக 
இவற்றைச் செய்வது யாதொரு பலனையுந் தருவதில்லை . அவ்விதம் 
கருத்தூன் றும்படி மனத்தை வழிப்படுத்துக்கொண்டு செல் - 
வனவே முன்னோட்டமாக அங்கு செய்யப்படும் கிரியைகள் . 
இம்மாதிரியான பயிற்சியே மனத்தை ஒருவழிப்படுத்தல் என்பது . 
ஆலய வழிபாடு , சந்தியா வந்தனங்களிற் பற்றில்லா தவர் , திருக் 
குறள் போன்ற ஆழ்ந்த கருத்துக்கொண்ட நூல்களை யெடுத்து , 
அங்கு ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்துக் குறட்பாக்கள் ஒரே 
கருத்தை நாலா புறத்து மிருந்து துருவி ஆராய்வதைக் கூர்ந்து 
கற்க வேண்டும் . அப்போது மனத்தைப் பிற விஷயங்களில் 
புகாமல் காத்துக் கொள்ளலும் வேண்டும் . 

பத்திரிகைகள் , 
நாவல்கள் , கட்டுக்கதைகள் இப்பயிற்சிக்கு உகந்தவையல்ல . 
அவை பிரதிகூலஞ் செய்யும் . அதிகமும் இவற்றிலேயே நேரம் 
போக்குபவர் மனது சிதறுண்ட மனமாகவே இருக்கும் . 


குகையிலோ 


அடுத்த பயிற்சி மனத்தை ஒருமுனைப் படுத்தல் . 
தியானம் என்னப்படும் . தியானத்திற்கு ஒரு எளிய முறை உருவ - 
வழிபாடு . அது , தம் வழிபடு கடவுளைப் புருவ நடுவிலோ, இதயக் 

உருவகப்படுத்திப் புறஉலகத்தை முற்றிலும் 
மறந்து , அந்த உருவில் பிரசன்னமா யிருக்கும் மூர்த்தியிடம் 
ஆழ்ந்து மூழ்கிக்கிடத்தலாம் . அப்போது அம்மூர்த்தியின் 
குணாதிசயங்கள் தம்மிடத்தும் ஊறி உறைவதான 

உணர்ச்சி 
மனத்தில் பிறக்கவேண்டும் . இது போலி தியானமாகாமல் , 
அதாவது தியானம் போன்றதாக இராமல் , 

யானமாயிருக்குமாயின் , தியானம் நீங்கிய பின்பும் நம் உலக 
விவகாரங்களில் அக்குணங்கள் சிறிது சிறிதாகவே வெளிப்பட்டு , 
தியானம் முதிர முதிர அவை பெருகி ஒளி வீசும் . உதாரணமாக , 
முருகனைத் தியானிப்பவர் தம் மனம் , மொழி , மெய்கள் மூன்றி 
லும் அழகையே வெளிப்படுத்தவேண்டும் . அம்முயற்சியில் தளரா 
ஊக்கத்தையும் வீரியத்தையும் கைக்கொள்ள வேண்டும் ; மும்மல, 


உண்மையான 


21 


162 


முக்குண அசுரத்தன்மைகளைத் தமது அகத்திலும் புறத்திலு 
மிருந்து அகற்றவும் இடைவிடாது முயலவேண்டும் . இதுவும் 
அழகாகவே செய்யப்படல் வேண்டும் . முரட்டுத்தனமாகச்செய்தல் 
அழகலாதென செய்தலாகும் . பார்க்குமிடமெங்கும் , இறைவன் 
படைப்பு முழுவதிலும் , அவன் முருகைக்கண்டு மகிழவேண்டும் . 
முருகு என்பது வடித்தெடுத்த அழகு ; அழகே உருவாயது ; 
அழகின் திரட்டு, 

அவ்வாறே பிள்ளையாரை வழிபடுபவர் பொறை , சாந்தம் , 
ஞானம் , விக்கினங்களை நீக்கும் ஆற்றல் இவற்றையும் , ராமபிரான் , 
கிருஷ்ண பகவான் , கிறிஸ்து நாதர் முதலிய மூர்த்திகளை வழிபடு . 
வோர் அவரவர் வாழ்க்கையில் உலகிற்கு உதாரணமாக நடத்திக் 
காட்டிய சத்தியம் , சாந்தம் , துறவு , அன்பு , அறிவு , ஆற்றல் 
களையும் தம் வாழ்க்கையில் உருப்படுத்த முயலவேண்டும் . இந்த 
அனுபோக முறையின்றிச் செய்யப்படும் ஆலய வழிபாடு தீவிர 
பாரமார்த்திக பலன் ஒன்றயும் கொடுத்து விடாது . 


ஆகவே மன உடம்பைப் பேணும் முறைகளில் மிக முக்கிய - 
மான சில : 

1. தீய எண்ணங்களைக் களைந்து நல்லெண்ணங்களைப் பயிர் 
செய்தல் , 

2. செய்வன திருந்தச் செய்தல் , 
3. மனத்தை ஒருவழிப் படுத்தல் , 

4 . மனத்தை ஒருமுனைப் படுத்தல் , 
என்பனவாம் . இவையனைத்திற்கும் நம் 

ஆலய வழிபாட்டு 
முறையில் வசதிகள் போதியமட்டும் அமைக்கப்பட்டிருக்கின்றன . 

மனப்பயிற்சி சம்பந்தமாக , மூர்த்தி உபாசனையைப்பற்றி 
மேலே விளக்காது விடப்பட்ட ஒரு சிறு குறிப்பு இங்கு மிகை 
யாகாது . பெரு மழை பெய்து நின்றவுடன் , நிலத்திலுள்ள குண்டு 
குழிகளெல்லாம் தண்ணீர் நிரம்பிச் சிறு சிறு மடுக்கள் போலக் 
காணப்படும் . அவற்றினுள் தனித்தனியே உற்று நோக்குவோ 
மானால் , அங்கு ஒன்றில் நீலம் , ஒன்றில் ஊதா , மற்றொன்றில் 
சிவப்பு , வேறொன்றில் மஞ்சள் போன்ற பல பல அழகிய நிறங் 
களும் , ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வடிவமான மேகமும் பிரதி 


163 


பலித்துக் காணப்படும் . அந்நேரம் தலைக்குமேலே வானத்தை 
அண்ணாந்து நோக்கினால் , தனித்தனியே நீருக்குள் காணப்படும் 
வை யனைத்தும் அங்கு ஒரே வானமாக விளங்கும் . அதாவது , 
வானம் ஒன்றே ; அது , முழுவதும் நாம் காணும் நீருக்குள் 
அடங்குவதில்லை ; அதன் சிறு சிறு பாகங்கள் தனித்தனியே 
வானத்தின் நிறங்களையும் அழகையும் காட்டிநின்ற போதிலும் , 
அவையாவும் அந்த ஒரே வானத்திருந்தே அத்தன்மைகளைப் 
பெறுகின்றனவென்பது இங்கு அறியவேண்டிய உண்மை . 


காண 


அதுபோன்றதே அழகு , அன்பு, பொறுமை , சாந்தம் , ஈகை , 
வீரம் முதலிய ஒவ்வொரு குணமுமாம் . அதாவது , பரம்பொருள் 
ஒன்றாயிருப்பது போலவே அழகும் ஒன்றாகவே உள்ளது . 
அப்பரம்பொருளிடத்தேயே உள்ளது . அதன் முழு வல்லமை 
யையும் மக்கள் பூரணமாகக் வல்லவரல்லர் . அதனால் , 
வையமீது தன் பல அழகையும் , வகை வகையாக ஐயன் வகுத் 
துக்காட்டும்போது , அவற்றையெல்லாம் தனித்தனியே கண்டனு. 
பவிக்கும் ஆற்றலை முதலில் பெற்றுப் பின் அம்முறையைத் தமது 
முத்தி சாதனமாகக்கொண்டு மக்கள் முன்னேறிச் செல்வாரானால் , 
அந்த அழகுகள் அனைத்தும் ஒரே பேரழகின் சிறு சிறு சாயல்க 
ளென்பதையும் , அப்பேரழகில் நின்றே அச் சிறு சிறு பிரதி பலிப் 
புகள் உலகில் உலாவுகின்றன வென்பதையும் , அவற்றைக் கொடி 
போல் பற்றி மேலேறிச் செல்லும்போது அவற்றின் மூலம் அப் . 
பேரழகனாகிய இறைவனை அடைதல் கூடுமென்பதையும் அம்மக் 
கள் அனுபவத்தால் அறிவர் . 


எவ்விதமெனின் , முருகனை உண்மையாக உபாசிக்க விரும்பு . 
வோர் , தம்மைச்சுற்றிக் காணப்படும் மக்கள் விலங்குகள் பறவை 
கள் , மரங்கள் செடிகள் கொடிகள் , மலைகள் இலைகள் தழைகள்,, 
காய்கள் கனிகள் பூக்கள் , உலோகங்கள் ரத்தினங்கள் , இயற்கை 
வனப்புகள் செயற்கை வனப்புகள் , இசை நுணுக்கங்கள் , மணங் 
கள் முதலிய எல்லாவற்றிலும் தனித்தனியாகக் காணப்படும் 
அழகை அறிந்து அனுபவிக்கும் ஆற்றலை முதலாவதாகப் பெற - 
வேண்டும் . ஏனெனில் முருகு என்பது கடைந்தெடுத்த அழகு 
என்று மேலே கூறப்பட்டுள்ளது . அதனால் அம்முருகனைப் பின் .. 


164 


பற்றுவோருக்கு , அவனுடைய உண்மைத்தொண்டருக்கு , பார்க்கு 
மிடமெங்கும் அழகே நீக்கமறப் புலப்படவேண்டும் . அத்துடன் 
தூய உள்ளத்தராய் , “ அழகலா தன செயேல் ” என்றமூதுரையை 
இடைவிடாது கடைப்பிடித்து ஒழுகலும் வேண்டும் . அல்லா த 
போது அவர் முருகனாகிய பேரழகன் சேவைக்குப் பதிலாக அவர் 
கொல்லவந்த அசுரரின் சேவகராகத் தீருவர் . உள்ளக்கண்ணாடி 
அவலக்ஷணமாக உள்ளபோது புறவுலகும் அவலக்ஷணமாகவே 
அங்கு பிரதிபலிக்கும் , ஆதலால் உண்மைத் தொண்டர் , தம் 
மனம் மொழி மெய்கள் மூன்றிலும் அழகையே கற்பித்து உலகில் 
ஒழுகிவரவேண்டியது இன்றியமையாதது . இவற்றோடு முருகன் 
தியானத்தையும் முறைப்படி ஒழுங்காகச்செய்து , அவன் நாமத் 
தையும் இடைவிடாது ஜெபித்து வருவா ரானால் , முடிவில் அந்த 
சாதனம் அழகே உருவாக அமர்ந்திருக்கும் முருகன் காட்சியைக் 
கொடுத்து , அந்த முருகென்னும் எழிற்சோதியும் இறைவனுடைய 
ஒரு பூரண நிலை யென்பதையும் புலப்படுத்தி , அந்த இறைவனோடு 
அவரை இரண்டறக்கலக்கச்செய்யும் . அப்போது அழகு என்பது 
ஒன்றேயென்றும் , அது இறைவனிடத்துள்ளதேயென்றும் , அது 
இறைவனே யென்றும் , அந்த ஒரே அழகின் பல அணுக்களின் 
பிரதிபலிப்பே உலகில் ஒவ்வொன்றிலும் தனித்தனியாகவும் 
வேறு வேறாகவும் காணப்படுகின்றன வென்றும் ஒரு அனுபவ 
உணர்வு அவருக்கு ஏற்படுகின்றது ; அவரும் அழகே உருவாகப் 
பேரின்பத் தமர்கின்றனர் , அவர் சொல்லும் செயலும் எல்லாம் 
அழகாகவே வெளிப்படும் . 


குண 


அதேபோன்று அன்பு, பொறுமை , சாந்தம் , வீரம் , ஈகை 
எல்லாமே இறைவனிடத்து மாத்திரமேயுள்ள தனிப்பட்ட பூரண 

ங்களென்பதையும் , அவற்றுள் தமக்குகந்த ஏதாவதொன்றை 
உறுதியாகப்பற்றி , அதனைச் சிறப்பாக உலகுக் குணர்த்தும் 
மூர்த்தியைத் தூய உள்ளத்தோடு உபாசித்து , அக்குணத்தை 
வாழ்க்கையில் காட்டியும் பிறரிடம் , கண்டும் பழகி வருவதே 
ஒருவனைக் கடவுளை அடையச்செய்யப் போ துமான தென்பதை 
யும் அனுபவ வாயிலாக அறிந்த மெய்ஞ்ஞானிகளே , மூர்த்தி 
உபாசனையைப் பலவகையாக வகுத்துவைத்துள்ளனர் . பெரிய 
ஆறுகளில் எதனைப் பின்பற்றினாலும் அது சமுத்திரத்திற் கொண்டு 


165 


சேர்ப்பதுபோல , மூர்த்திகளில் எவரை உபாசித்தாலும் அது 
முத்தியில் கொண்டு சேர்க்கும் , இதுவே மூர்த்தி உபாசனையின் 
உண்மை . இது பற்றி ஒரு ஞானகுரவர் அருளியுள்ளதாவது , 
“ அன்பு ஒன்றேயாவதுபோல அழகும் ஒன்றே யென்பதும் 
உனக்குப் புலப்படவில்லையா ? அழகாயிருப்பனவெல்லாம் , அது 
எவ்வுலகிலாயினுஞ் சரியே , அந்த ஒரே அழகின் பாகமா யிருப் - 
பதனாலேயே , அவ்விதம் அழகாயிருக்கின்றன . அதன் மூலத்தை 
பறிய அதனைப் பின்பற்றிச் செல்வோமானால் , அதன் தொடர்ச் 
சியும் சம்பந்தமும் புலப்படும் , அன்பனைத்தும் கடவுள் தாயிருப் 
பதுபோலவே , அழகனைத்தும் கடவுளதே . இந்த அவரது குணங் . 
கள் மூலம் தூய உள்ளமுடையோர் என்றும் அவரைச் சென் - 
றடைதல் கூடும் , ” என்பதே . இவ்வுபதேசத்தை சாதகர்கள் 
நன்கறிவாராக . 


நூலின் 


விலைவிரிவஞ்சி மனிதனுடைய 

நினைவுருவங்கள் , 
சூக்ஷம உடம்புகள் இவற்றின் வர்ணப்படங்கள் சிலவற்றைக்கூட 
இங்கு கொடுக்க இயலவில்லை. அதனால் குணங்களும் சூட்சும 
உலகில் அவை வெளிப்படுத்தும் நிறங்களும் இனிச்சுருக்கமாகக் 
கூறப்படுகின்றன : 


1 . பகை , இருண்டு அடர்ந்த மேகச்சுருள் போலக் காணப் 
படும்- கடுங்கோபம் நள்ளிருள் படலத்தில் ரத்தச்சிவப்பு மின் 
னல்களாக வெளிவரும் . இந்த மின்னல்கள் ஈட்டிகளாக வெளிச் 
சென்று எதிரியின்மேல் பாய்ந்து அவருடைய நுண்ணுடம்பு 
களில் வேதனையை உண்டுபண்ணும் . 


- 


2. காமம் தணல்போன்ற சிவப்பாகவும் , கருணையும் மன 
உறுதியும் மஞ்சணை நிறச் சிவப்பாகவும் , தாயன்புபோன்ற , தன் - 
னலம் சிறிதுமற்ற அன்பு மிக அழகிய ரோஸ் இளஞ்சிவப்பாகவும் 
தோற்றங்கொடுக்கும் . 


3 . பணத்தாசையும் கஞ்சத்தனமும் இருண்ட தவிட்டு 
நிறமாகவும் , 

இச்சைகள் யாவும் சாம்பல் நிறத்தவிடு 
போலவும் காட்சியளிக்கும் . 


சுயநல 


166 


4 . மனச்சோர்வு கருஞ்சாம்பல் நிறத்தையும் , பயமும் 
திகிலும் சோகை பிடித்தது போன்ற சாம்பல் நிறத்தையும் 
நுண்ணுடம்புகளுக்குக் கொடுக்கும் . 


5. வஞ்சகம் கோழை போன்ற வழுவழுத்த அசங்கியமான 
பச்சை நிறத்தையும் , பொறாமை தவிட்டுநிறம் பாய்ந்த பச்சை 
யையும் , ஒளிவீசும் அழகான இளம்பச்சை நிறம் பரோபகாரச் 
சிந்தனையையும் செயல்வன்மையையும் ஆற்றலையும் விளக்கும் . 


6. சூரிய ஒளி வீசும் 

பசும்பொன்னிற மஞ்சள் உயர்ந்த 
அறிவையும் , அதில் மங்கல் ஏற்பட ஏற்பட படிப்படியாக அறிவு 
மந்தத்தையும் தன்னல முயற்சிகளையும் உணர்த்தும் . 


7. ஆரஞ்சு நிறம் ஒளிவீசி நின்றால் புகழில் இச்சையையும் 
அதற்கான முயற்சியையும் வெளிப்படுத்தும் , அது மங்கலாகவும் 
தவிட்டு நிறம் அடங்கியும் காணுமானால் , அது தற்பெருமையைக் 
குறிக்கும் . 


8 . நவரத்னங்களில் ஒன்றாகிய நீலக்கல் நிறம் உத்தமமான 
பகுத்தறிவையும் உன்னத பாரமார்த்திக நிலையையும் வெளியிடும் . 
இது சூட்சும உடம்புகளில் சகஸ்ராரத்தை ஒட்டியே நிற்கும் . 
மற்று ஆகாய நீலம் உயர்ந்த இறை பக்தியையும் , அது அழுக் 
கடைந்து இருளடர்ந்தும் காணப்படுமானால் காளிகோவில் , 
மாடன் கோவில்களில் காணப்படும் பயங்கொள்ளி பக்தியையும் 
காட்டும் . மறுவின்றிய ஊதா நிறம் உத்தமமான குரு பக்தியும் 
சேவையுமாம் . 


இவற்றின் விரிவையும் விளக்கப்படங்களையும் விருப்ப 
முடையோர் ஆங்கில நூல்களிற் காண்க . ( Vide - Thowght Forms 
& Man - Visible and Invisible by C. W. Leadbeater .) 


பாடம் 12 . 


மனிதன் - பிற உடம்புகள் 
இதுவரை மனிதனுடைய அன்ன உடம்பு , பிராண உடம்பு , 
இச்சையுடம்பு , உருவமன உடம்பு என்ற நான்கு உடம்புகளும் 
கூறப்பட்டன . இவைபோக மனிதனுக்குள்ள வேறு உடம்புகள் 
அருவமன உடம்பு , விஞ்ஞான உடம்பு , ஆனந்தமய உடம்பு என 
மூன்றாம் . இவற்றுள் அருவமன உடம்பு தொழிற்படும் நிலையில் 
உள்ளவர் இன்றைய உலகில் மிகச்சுருக்கமாக இருப்பர் . விஞ் 
ஞான உடம்பு தொழிற்படுபவர் அதைவிட மிக அரிதாவர் ; 
ஆனந்தமய உடம்பு தொழிற் படுபவரை விரல் விட்டெண்ண . 
லாகும் . அதனால் அந்த மூன்றுடம்புகளும் ஆலயத்தில் வெளி 
வீதியாலும் அதற்கப்பாலுள்ள வெட்டவெளியாலும் ஒரே 
தொகுதியாகக் குறிப்பிடப்படுகின்றன . ஸ்ரீரங்கமும் ,, 
போன்ற ஏழுமதில்களும் பிராகாரங்களுங்கொண்ட ஆலயங்களில் 
இந்த மூன்றுடம்புகளும் தனித்தனி ஆவரணமாகக் காட்டப் 
பட்டுள்ளன . 


இவற்றுள் அருவமன உடம்பு மகர்லோகத்திற்குரியது , 
அங்குள்ள தத்துவப் பொருள்களாலாயது , அவ்வுலகில் வேலை 
செய்வது- அதாவது அவ்வுலகத்திலேயே அலைகளையும் சலனங் 
களையும் உண்டுபண்ணுவது , அங்கு ஏற்படும் சலனங்களுக்கும் 
அலைகளு 

களுக்குமே ஈடுபடுவது . அம்மாதிரியே விஞ்ஞான உடம்பு 
ஜனலோகத்திலும் ஆனந்தமய உடம்பு தபோலோகத்திலும் வேலை 
செய்தற்குரியன. இவையனைத்தும் அன்ன உடம்பிற்கு நாற் 
புறத்திலும் மேலும் கீழும் கைக்கு ஒரு முழம் விரிந்த கோழி 
முட்டைபோல ஒன்றுக்குள் ளொன்றாக வியாபித்து நிற்கும் . 
உலகில் இன்று பெரும்பாலாரிடம் இந்த உடம்புகள் அவற்றின் 
உயிர்நிலைக்குரிய பன்னிறங்களோ 

மின்வெட்டுகளோ இன்றி 
வெறும் நீர்க்குமிழி போன்று தொழிற்படாது கிடக்கும் . இவ் 
வுடம்புகளெல்லாம் 

வெவ்வேறு உலகங்களில் 

அலைகளையும் 
சலனங்களையும் பரப்பித் தொழிற்படினும் , அவ்வுடம்புகள் 
அனைத்தும் , அந்த உலகங்கள் யாவும் , ஒன்றையொன்று ஊடுருவி 
ஒன்றுக்குள்ளொன்று வியாபித்து நாம் இருக்கும் இடத்திலேயே 


168 


எல்லாம் இருக்கின்றன வென்பதையும் , அவற்றின் வேலைகளை 
யெல்லாம் நாம் இருந்த இடத்தில் இருந்துகொண்டே இயற்ற 
வல்லோ மென்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது . அதாவது , 
இங்கு கூறப்படுவன வெல்லாம் எங்கோ எப்போதோ நடைபெறு 
கின்றன வென்று எண்ணிக்கொள்ளாமல் நாம் இருக்கும் இடத்தி . 
லேயே இன்றும் இப்போதும் என்றும் எப்போதும் யாவும் நடை 
பெற்றுக்கொண்டிருக்கின்றன 

அறியப்பட 
வேண்டியது . 


வென்பது 

நன்கு 


இந்த மூன்றுடம்புகளும் உருவமன உடம்பிற்கு அப்பாற் 
பட்டவையாகையால் அந்த மனத்தால் அவை அறியத்தக்கன - 
வல்ல ; ஆகவே சொல்லால் விளக்கத்தக்கனவுமல்ல ; அவற்றின் 
தன்மையும் வேலையும் அனுபவத்தாலேயே அறியக்கூடியவை . 
மகர்லோகத்தில் துன்பம் , தீமை என்பவற்றிற்கு அறவே இட - 
மில்லை . ஏனெனில் அவற்றைக் கொடுக்கும் சலனங்களும் அலை 
களும் இமயமலையைக் கடல் அலைகள் எவ்வாறு அசைக்கமாட் 
டாவோ அவ்வாறு அவ்வுலகப் பொருள்களை ஆட்டமாட்டாது 
போகும் . அதனால் நமது அருவமன உடம்பு , பூலோகத்தில் 
நம்முடைய நல்லொழுக்கத்தாலும் நாம் செய்யும் நல்வினைக . 
ளாலும் மாத்திரமே வளர்ச்சி பெறும் . நன்றல்லவை அவ்வுடம் 
பைச் சாருவதில்லை . நல்வினைகள் , நல்லொழுக்கங்கள் என்பன 
தன்னலங் கருதாது , உலகநலங் கருதிச் செய்யப்படுவனவாம் .. 

நோக்கத்துடன் ஒருவன் புண்ணியஞ் செய்தாலும் , 
அந்நோக்கங்கொண்டே அவன் விதித்தன செய்தாலும் விலக்கி 
யன ஒழித்தாலும் , அவற்றின் பலன் அருவமன உடம்பைச் 
சிறிதும் தாக்காதுபோம் . உலகில் நம்மிற் பெரும்பாலாருடைய 
நடவடிக்கைகளைக் கவனிப்போமானால் நம் அருவமன உடம்பு 
வளர்ச்சி பெறுவதற்குரிய ஊட்டம் அங்கொன்றுமில்லை யென்பது 
நன்கு விளங்கும் . அத்தகையோர் அருவமன உடம்புகள் முட் 
டைக்குள் கரு வளர்ந்து வருவது போலச் சிறிது சிறிதாக உருப் 
பெற்று வருகின்றனவென்னலாம் . விஞ்ஞான உடம்பு , ஆனந்தமய 
உடம்பு இரண்டும் ஒரு மிகச் சிலருக்கன்றி மற்றையோருக்கு 
முளைபெறாத வித்தாகவே இன்று அமைந்து கிடக்கின்றன . 
பொதுவாக மகர்லோகத்து அலைகள் இன்பகரமாகவே யிருப்பி - 


சுயநல 


169 


னும் வேற்றுமை உணர்ச்சியையே கொடுப்பன ; நண்பர் இருவர் 
அன்பால் பிணிக்கப்பட்டிருப்பினும் இருவரும் வேறு வே , 
என்ற எண்ணம் இல்லாமற் போவதில்லை . அம்மாதிரியே அன்பே 
மகர்லோகத்தின் இயற்கையாயிருப்பினும் , நான் வேறு பிறர்வேறு 
என்ற உணர்ச்சி அவ்வுலகில் நீங்காதிருக்கு மாகையால் , அவ் - 
வலகம் அசுத்தமாயா உலகம் என்னப்படும் . ஜனலோகத்து 
அலைகள் வேற்றுமையையும் ஒற்றுமையையும் ஏக காலத்தில் 
கொடுப்பன ; ஒரு குடும்பத்திலுள்ளவர்கள் தம்மை வேறு 
வேறாகவும் ஒன்றாகவும் உணர்வதும் , தாயும் பிள்ளையும் தம்மைத் 
தனித்தனியாகவும் ஏகமாகவும் உணர்வதும் இந்த அனுபவத்தை 
ஒரு கடுகளவு காட்டவல்ல சிறு உதாரணங்களாம் . இவ்விதம் 
ஒற்றுமையும் வேற்றுமையும் ஏககாலத்துண்டாகும் இந்த இரு 

உணர்ச்சி காரணமாக , ஜனலோகம் சுத்தாசுத்த மாயா 
வுலகம் என்னப்படும் . தபலோகத்திலும் அதற்குரிய உடம்பாகிய 
ஆனந்தமய கோசத்திலும் ஒற்றுமை யுணர்ச்சியன்றி வேறொன் - 
றிற்கும் இடமே யிருப்பதில்லை . உயிர்வருக்கத்தின் பேரானந்தத் 
திற்கக் காரணமாய் நிற்பது இந்த ஒற்றுமை உணர்ச்சியே 
யாதலின் , தபலோகமும் அதற்கு மேற்பட்டவைகளும் சுத்த 
மாயா உலகங்கள் என்னப்படும் . அங்கு ஏற்படும் சலனங்களும் 
அலைகளும் ஒற்றுமையைத் தவிற வேறு யாதொரு அனுபவத் 
தையும் தருவதில்லை . அவையே அண்டத்தில் மிக மிக நுண்மை 
யான சலனங்களாம் . 


வகை 


இந்த மூன்றுடம்புகளிலும் பூரணமாக வேலை செய்யவல்லவர் 
ஜீவன்முத் தரும் வித்தகச் சித்தருமாவர் . அரைகுறையாக வேலை 
செய்யும் ஆற்றல் பெற்று , மேலும் முன்னேறிச் சென்றுகொண் 
டிருப்பவர் ஜீவன்முத்தி நிலையை அணுகியுள்ளவர் . அங்ஙனம் 
அணுகியுள்ளவரில் ஒருவராகிய வங்கப்பணி முனிவர் தம்மை 
வினவிய சிஷ்யர்களுக்காகத் தம் அனுபவத்தை ஒரு சிறிது 
விளக்க முயன்றனர் . அவற்றிலிருந்து சில குறிப்புகள் கீழே - 
தரப்படுகின்றன : 


மன உலகிலுள்ள சப்த பூதங்களில் கட்டிப்பொருள் , நீர்ப் 
பொருள் , வாயு , ஆகாயம் என்பவற்றாலாயது சுவர் லோக மென் - 


22 


170 


ன 


அணு , 


பது , எஞ்சியுள்ள நுண்ணாகாயம் , திரட்டணு, அணு 

அணு என்ற 
மூன்று பூதங்களையே கொண்டுள்ளது மகர்லோகம் . இந்த மகர் - 
லோகத்திற்குரிய அருவமன உடம்பும் மேற்சொன்ன 
திரட்டணு , நுண்ணாகாயம் என்ற மூன்று பூதங்களாலேயே 
ஆக்கப்பட்டுள்ளது . பூவுலகச் சலனங்களோடு ஒப்பிடும்போது , 
இந்தப் பூதங்களின் சலனங்களும் தன்மாத்திரைகளும் பலகோடி 
மடங்கு மேற்பட்ட நுணுக்கமுடையனவா யிருத்தலின் , இந்த 
உடம்பின் வேலையைச் சொல்லால் விளக்குவது கூடிய காரியமல்ல . 
இவ்வுடம்பிலுண்டாகும் எண்ணங்கள் முன்னம் கூறியது போன்று 
உருவெடுத்து மிதந்துகொண்டு மற்றவரை நோக்கிச் செல்வதில்லை. 
அருவமன உடம்பில் ஒருவரோ டொருவர் விவகரிக்கும்போது , 
அவருடைய எண்ணங்கள் மின்வெட்டுப்போல ஒருவரிடமிருந்து 
மற்றவரிடம் பாயும் . இங்கே காரண காரியங்கள் இரண்டும் ஒரு 
நாணயத்தின் இருபுறம்போல ஒரே இணைப்பாக ஒரே நேரத்தில் 
நடைபெறும் . நமக்குள் ஒருவன் பேசுவது காரணம் , அதைப் 
பிறர் கேட்பது காரியம் . இது எவ்வளவு வேகமாய் நடைபெறினும் 
இடையில் சிறிது நேரம் பிடிக்கவே செய்யும் . அவ்விதமே இச்சை . 
யுடம்பிலும் மன உடம்பிலும் இந்நிகழ்ச்சி மனோவேகமாகவே 
நடைபெறினும் , அந்த எண்ணங்களும் இச்சைகளும் 

உரிய 
உருவங்களை யெடுத்து ஒருவரிடமிருந்து ஒருவரை 

நோக்கிப் 
பறந்து செல்வதும் அதற்குரிய நொடிப்போதும் நன்கு காணப் 
படும் . ஆனால் மகர்லோகத்தில் அவ்வா றன்றிக் காரண காரி 
யங்கள் ஒரே நொடியிலேயே நடைபெறும் . தூரம் என்பது அங்கு 
இல்லை யென்னலாம் . “ ரிஷி பிண்டம் இராத்தங்காது , " என்றபடி 
நினைப்பும் செயலும் அங்கு அதே நேரத்தில் நடந்துவிடும் . 
தம் சிற்றறிவிற்குள் அடங்காத தொன்றே . 


இனி , அழகு என்ற ஒன்றைப்பற்றி அங்கு அறிய விரும் 
பினால் , அதனை ஒவ்வொரு அங்கமாக ஆராயவேண்டுவதில்லை . 
சாதாரணமாக அதனைப்பற்றி நாம் நினைக்கும்போது , நாம் அழ 
கென்று கருதும் ஏதேனும் உருவங்களே நம் மனக்கண்ணுக்குத் 
தோன்றுவதைத்தவிர , உருவ சம்பந்தமில்லாத அழகு இன்ன 
தன நமக்கு உணரமுடியாது . 

அதாவது , அப்போது வேலை 
செய்வது நமது நான்காவது உடம்பாகிய 

உருவமன உடம்பே 


171 


யாம் . இந்த அருவமன . உடம்பின் வேலை அவ்விதம் அல்ல 
அங்கு அழகு என்பதென்ன , என்று அறிய விரும்பியவுடனேயே 
அதன் சாராம்சம் முழுவதும் மனத்தின் முன் கோர்வை கோர்வை 
யாகவும் பந்தி பந்தியாகவும் ஒரே கொடியில் ஆன்மா பிரமிக்கும் 
முறையில் கணக்கற்ற வர்ணங்களாகவும் இசையொலிகளாகவும் 
நறுமணங்களாகவும் இன்னும் சொல்லால் விளக்கக்கூடாத 
விதங்களாகவும் உணர்ச்சியில் படியும் .. அவ்விதமே அன்பு , 
பொறுமை , பக்தி முதலிய குணங்களுமாம் . நூற்றுக்கணக்கான 
நூல்களால் விளக்கவேண்டிய ஒரு தத்துவ தரிசன முறையை 
அதாவது வேதாந்தம் , சித்தாந்தம் போன்ற ஏதாவதொன்றை 
அங்கு ஒரே எண்ணத்தால் ஒருவருக்கொருவர் பரிமாறிக் 
கொள்வர் . உலகில் அந்த நூற்றுக் கணக்கான 

நூல்களைக் 
கற்றவருள்ளும் ஐயப்பாடுகளும் விபரீதக் கருத்துக்களும் அவை 
சம்பந்தமான வாதங்களும் தர்க்கங்களும் பிணக்குகளும் மலிந்தே. 
கிடக்கும் . இங்கு அதற்கிடமின்றி , ஒரு பொருளின் உள்ளும் 
புறமும் அது சம்பந்தமான கருத்துக்களும் சார்புகளும் திரட்டி 
வடித்த ஒரே இணைந்த கருத்தாக ஒளிவீசித் திகழுமாகையால் , 

க விபரீதங்களுக்கு அங்கு யாதொரு இடமுமிருப்பதில்லை. 
ராமாயணம் , பாரதம் , சிலப்பதிகாரம்போன்ற பெருங்காப்பி - 
யங்கள் ஒவ்வொன்றும் , ஒரே முழுக்கருத்தாகக் காணப்படும் . 
புவ்வாறே பைபிள் , குரான் , வேதாந்தம் , சித்தாந்தம்முதலியனவு 
மாம் . அது 

எவ்விதம் என்பது அனுபவத்தாலறியப்பட 
வேண்டுமே தவிற , வாக்கினால் விளக்கக்கூடியதல்ல . 


சந்தேக 


உலக 


சூரிய மண்டல மெங்கும் யாதொரு தடையுமின்றி உலாவித் 
திரியவல்ல உயர்நிலையிலுள்ள தேவகணங்கள் இங்கே வசிப்பர் . 
கோடி சூரியப் பிரகாசமான அவர்கள் உடம்புகளையோ , அவர்கள் 

சேவையாக இறைவன் பணியை இயற்றிவரும் முறை - 
களையோ நமக்கு அறிவதுகூட எளிதல்ல . ( Akashic Records ) 
சித்திரபுத்திர நயினார் கணக்குப் பதிவு செய்யப்படும் இடம் 
இதுவே . அதனை ஆராய வல்லவருக்குப் பண்டைக் காலங்களும் 
அப்போது நடைபெற்ற நிகழ்ச்சிகளும் , இனி வருங்கால நிகழ்ச்சி 
களின் அறிகுறிகளும் அங்கு படம்போல விளங்கும் . அச்சித்திர 
புத்திரர் கணக்கை இன்றையத் திரைப்படம்போல முன்னோக்கிச் 


172 


நன்கு 


செலுத்தி நோக்கவோ , பின்னோக்கிச் செலுத்தி ஆராயவோ , ஒரு 
கட்டத்தைக் கண்முன் 

நிறுத்திவைத்து வேண்டுமளவும் 
ஆராயவோ , அங்கு இயலும் . அங்ஙனம் அறியவல்லாருக்கு விகாச 
முறை என்ற உலக முன்னேற்ற முறையைப் படிப்படியாகக் 
கண்டு , ஒவ்வொரு படிக்கும் இறைவன் விதித்துள்ள முடிவையும் 
தெரிந்து , அதற்குத் துணையாக நின்று இறை பணியை வழுவாது 
இயற்ற முடியும் , நமக்குள் நயினார் நோன்பன்று படிக்கப்படும் 
சித்திரபுத்திரநயினார் கதை என்ற பண்டைய நூலில் இவ்வுண்மை 
குறிப்பாகக் காட்டப்பட்டிருப்பதோடு , அவருடைய 

கணக்கு 
எழுதப்படும் முறையும் , அது உபயோகப்படும் முறையும் , அங்கு 
விளக்கப்பட்டிருக்கின்றன. சாதாரண 

மனிதருடைய 
அருவமன உடம்பு கூரிய உணர்ச்சி யொன்றுமின்றி ஒரு ஒளி - 
யற்ற முட்டைபோலவே காணப்படும் . அவனும் அவ்வுடம்பில் 
கல்லுப்போல மூடமாக , அதாவது பிரக்ஞையின்றியே கிடப் 
பான் . 

ஆனால் அங்கு பூரணப் பிரக்ஞை யடைந்துள்ள பக்கு - 
வான் மாக்கள் , கோடி சூரியப் பிரகாசமாய் , பல அழகிய 
வர்ணங்களைக்கொண்ட மிகப்பெரிய முட்டைபோன்ற உடம்பு . 
களை யுடையவராய் , பார்வைக்கு மிகவும் அற்புதக் காட்சிகளாக 
விளங்குவர் . ஆலயங்களிலுள்ள சுவர்கள் , மேற்கூரையின் அடிப் . 
புறங்கள் முதலிய இடங்களெங்கும் பலவர் ணங்கொண்ட சித்திரங்: 
களைத் தீட்டி வைப்பது , புராணக்கதைகளை விளக்குவதோடு 
சூக்கும் உடம்புகளின் உயர் நிலையாகும் பக்குவத்தை அறிகுறி - 
யாகக் காட்டுவதற்குமாம் . மல்லாந்து படுத்திருக்கும் மனித 
னுடைய சூட்சும உடம்புகளின் மேலோட்டைக் காட்டுவதே 
ஆலயத் தட்டட்டியின் அடிப்புறம் . 


பல 


மகர்லோகத்தில் தீமையென்பதே இல்லையென்று முன்னே 
கூறப்பட்டது . பூலோக , 

பூலோக , புவர்லோக , சுவர்லோகங்களில் நன் 
மையுந் தீமையும் தனித்தும் விரவியும் நடைபெறுவனவா 
யிருக்கும் . அதாவது அம்மூன் றுலகங்களிலுமுள்ள அலைகள் , 
சலனங்களிற் சில , இன்ப உணர்ச்சிகளையும் , வேறு சில , துன்ப 
உணர்ச்சிகளையும் தரவல்லன . மகர்லோக அலைகளோ இன்ப 
உணர்ச்சி யொன்றையே தரும் ; துன்ப உணர்ச்சியைக் கொடுக்கக் 
In qu 

சலனங்கள் மந்தமானவை யா தலால் அங்குள்ள மிக 


173 


நுண்ணிதான தத்துவங்களை அவை இயக்க முடியாதுபோம் . 
அங்கு மனிதருக்கு பந்தத்தைக் கொடுக்கக்கூடிய சலனம் ஒன்று 
மாத்திரமேயுள்ளது ; 

அதுவே வேற்றுமை 

யுணர்ச்சியைக் 
கொடுப்பது . அவ்வுலகில் தொழில் செய்யக்கூடிய ஆன்மாக்க 
ளெல்லாம் , அனைத்துயிர் ஒன்றென்ற உண்மையை நன்கறிந் 
திருப்பினும் , அனுபவத்தில் தான் , பிறர் என்ற தன்மை நீங்கப் 
பெறாதவரா யிருப்பர் . அந்த உணர்ச்சிக்குக் காரணத்தையே 
ஆணவ மலம் , அஞ்ஞானம் , அவித்தையென்ற பலவாகப் 
தத்துவமுறைகளும் அழைக்கும் . அந்த “ நான் என்ற உணர்ச்சி 
முற்றிலும் நீங்குகிறவரை அவ்வான்மா பூவுலகில் மாறி மாறிப் 
பிறந்தும் இறந்தும் வருமாகையால் , அங்கனம் பிறவித்துன்பத் 
திற்குக் காரணமாயிருக்கும் இந்த அருவ மன உடம்பு , காரண 
உடம்பென்றும் அழைக்கப்படும் . 


பல 


இந்தக் காரண உடம்பிற்கு மேற்பட்ட அடுத்த உடம்பு 
விஞ்ஞான உடம்பு , அல்லது விஞ்ஞான மய கோசம் என்றழைக் 
கப்படும் . இது ஜனோ லோகத்தில் வேலை செய்வதற்கு ஏற்பட்ட 
உடம்பு ; அவ்வுலகப் பொருள்களால் ஆக்கப்பட்டிருப்பது . இது 
உலக மக்களில் முக்காலே முண்டாணி மூன்று வீசத்தாருக்கு 
வித்துக்குள் முளை போல அடங்கிக்கிடப்பதைத் தவிர வேறே 
வேலை யொன்றுஞ் செய்வதில்லை . ஆனால் அது வேலைசெய்யத் 
தொடங்கியவுடன் , அம்மனிதன் பல பல யுகங்களாகப் பல்லா - 
யிரக்கணக்கான பிறவிகளாகச் சிறிது சிறிதாகத் திரட்டிவந்த 
அனுபவங்களெல்லாம் தலைகீழாக மாறிப் புதியதொரு அனு .. 
பவத்தைப் பெறுகின்றான் . அன்ன உடம்பிலும் இச்சையுடம் . 
பிலும் உருவமன உடம்பிலும் அவனுக்குப் புறப்பொருள்களையும் 
மனிதர் விலங்குகளையும் அரைகுறையாகவே அறிய முடிந்தது . 
அருவமன உடம்பில் வேலை செய்யும்போது அவற்றை உள்ளும் 
புறமும் பூரணமாகக்கண்டு அவனுக்கு அறிய முடிந்தாலும் , 
அவனுக்கு வெளியிலுள்ள பொருள்களாகவே அவை தென்படு 
மாகையால் , அவற்றின் ஆன்ம 

அவற்றின் ஆன்ம நிலையை அவனுக்கு அறிய 
இயலாது போகின்றது . ஒருவன் ஒரு கற்கண்டுத் துண்டை 
வாயில் போடக் காண்கின்றோம் ; அவன் வாயை உதப்புவதையும் 
மொச்சட்டங் கொட்டுவதையுங் காணும் போது அது இனிப்பா 


174 


சாதாரணமாக 


யிருக்கிறதென்பதையும் அறிகின்றோம் . ஆயினும் நம் வாயில் 
கற்கண்டுத்துண் டிருப்பது போன்ற உணர்ச்சி நமக்கு ஏற்படுவ - 
தில்லை. அதனால் அந்த அனுபவம் புறப்பொருட் காட்சியா கவும் 
வெறும் அறிவு மாத்திரமாகவுமே இருந்து விடுகின்றது . ஆனால் 
நாம் விஞ்ஞான உடம்பில் வேலை செய்யும்போது , காண்பான் , 
காட்சி , காணப்படுபொருள் எல்லாம் ஒன்றாகி விடுகின்றன ; 
அங்கு நாம் ஒன்றை , ஒருவனை நோக்கினால் அப்பொருளாகவே , 
அம்மனிதனாகவே நின்று அறிகின்றோம் , உணர்கின்றோம் , அனு 
பவிக்கின்றோம் . 

நம்முடைய 

மனதில் எழும் 
எண்ணத்தை எப்படி அறிகின்றோமோ , நம் விரலில் எறும்பு 
கடித்தால் என்ன 

உணர்கின்றோமோ ; அம்மாதிரியே மற்றவன் 
அனுபவங்களும் நமக்குப் புலப்படுகின்றன . ஆயினும் அதே 
சமயத்தில் அவை நம்முடையவையல்ல என்றும் மற்றவருடைய 
அனுபவங்களை நாம் 

ஒன்றி நின்று உணர்வதாகவும் நமக்கு 
விளங்குகின்றது . ( சைவசித்தாந்த முறையில் 

( சைவசித்தாந்த முறையில் ஒன்றாகா மலும் 
இரண்டாகாமலும் ஒன்றும் இரண்டும் இன்றாகாமலும் நிற்கும் 
நிலையொன்று கூறப்படுகின்றது . அதனையொத்த நிலை இவ்வுடம் - 
பிலேயே அடையப்படுகின்றது போலும் .) இவ்வுடம்பு தொழிற் 
படா தவரை அவ்வுணர்ச்சி உண்டாவ தில்லை . 


இத்தகைய புத்துணர்ச்சி உண்டாவதாலேயே நம்முடைய 
இரண்டுபட்ட பழைய அனுபவங்களெல்லாம் இப்போது தலை 
கீழாக 

மாறிப்போகின்றன வென்று மேலே கூறப்பட்டது . 
எங்ஙனமெனில் : 


( 1 ) விஞ்ஞான உடம்பில் 

நாம் வேறொரு 

வேறொரு மனிதனைக் 
கவனித்தவுடன் , நாம் அவன் மூலமாக நினைப்பதாகவும் உணர்வ 
தாகவும் தொழில் இயற்றுவதாகவும் நம்மிடம் ஒரு அனுபவம் 
உண்டாவதோடு , அவன் நம் உடம்பில் ஒரு பாகமாயிருப்பது 
போலவும் தோன்றுகின்றது . இவ்விதம் பல மனிதரோடும் பல 
பொருள்களோம் ஒன்றி நின்று அனுபவம் பெறும்போது , 
“ நான் ” என்ற ஒன்று இல்லவேயில்லை யென்றும் , அனைவரும் 
ஒரு ப சத்தான உடம்பின் அணுக்களா யிருப்பதாகவும் , அந்த 
மகத்தானது ஒவ்வொருவர் மூலமும் எண்ணுவதும் இச்சிப்பதும் 


175 


உணர்வதும் தொழிலியற்றுவதும் தவிற , வேறு “ நான் ” என்ற 
கொள்கை வெறும் மயக்கமே யென்றும் பூரணமாக அவனுக்குப் 
புலனாகின்றது . ( அப்போது " ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடா - 
தாரே 

என்ற அப்பர் சுவாமிகள் தேவாரத்தின் கருத்து 
அவனுக்கு அனுபவமாகாமல் என்ன செய்யும் ) தன்னை இறை 
வன் கையிலுள்ள ஒரு கருவியாக அவன் அனுபவத்தில் காண் 


கின்றான் . 


( 2 ) குடியன் , பொய்யன் , கொலைகா ரன் முதலிய தீய 
மக்களைக் காணும்போது , அது வரை அவரை வெறுத்துப்பழித்து 
ஒதுக்கி வந்த அவன் , இப்போது அவரைத் தன்னில் ஒரு பாக 
மாகவும் அவர்கள் மூலம் தானே அப்புன் தொழில்களை இயற்று - 
வதாகவும் அனுபவிக்கும்போது , அவரைக் குறைகூற அறியாமல் 
திகைக்கின்றான் ; அவர்களைத் தன்னிலுள்ள பலவீனமான உறுப் 
புக்களாகவே உணர்கின்றான் . அந்தப் பலவீன நிலையிலுள்ளவருக்கு 
அச்செயல்கள் இயற்கையென்றும் முறையென்றும் காண்கின்றான் . 
அவர் நிலையில் தானிருப்பின் , தன் நடையும் அவ்விதமே யிருக்கு 
மென்பதை உணர்கின்றான் . அது காரணமாக அவரிடம் பச்சா 
தாபமும் அன்பும்கொண்டு அவரைக் கைதூக்கிவிடும் அவாவை 
அதிகமாக அடைகின்றான் . ஏனெனில் அவரைச் சீர்திருத்தாது 
தான் தனியாகவோ ஆன்மவர்க்கம் மொத்தமாகவோ சீர்திருந்து . 
வது முடியாதகாரியம் என்ற உறுதி அவனுக்கு அந்த அனுபவத் 
தால் பிறக்கின்றது ; உலகில் எதனையும் நன்று 

தீதென்னாத 
நிலையும் அவனுக்கு வந்தடைகின்றது . 

( 3 ) விஞ்ஞான உடம்பில் வேலைசெய்யும்போது , தன் 
விவகரித்து நிற்பவர்கள் தன்னுடைய பாகங்களென்ற உணர்ச்சி 
யிருக்குமே தவிற , தான் அவரிடத்து அடங்கிக் கிடப்பதான 
உணர்ச்சி உண்டாவதில்லை . விஞ்ஞான உடம்பில் விழித்திருக்கும் 
பதின்மர் ஒன்றுகூடுவா ராயின் , 

ஒவ்வொருவரும் 
தம்முடைய உறுப்புக்களாகவே மற்ற ஒன்பது பேர்களும் இருப் 
பதாக உணர்வர் . தம்முடைய முற்பிறப்புகள் , அனுபவங்கள் , 
முயற்சிகள் எல்லாவற்றையும் தம் உடம்பில் நின்று அனுபவித்த 
தாகவும் , மற்ற ஒன்பது உடம்புகள் மூலம் வேறு விதமான முற் 
பிறப்புகளையும் அனுபவங்களையும் முயற்சிகளையும் நடத்திவந்த . 


டு 


அவரில் 


176 


தாகவுமே ஒவ்வொருவரும் நினைப்பர் . இம்மக்களை 

முத்தி 
நிலையைவிட்டுப் பிரித்துவைப்பது இந்த ஒரு மயக்கமே . 
இவருக்குப் “ பார்க்குமிட மெங்கும் பரமன் காணம்மானே , 
என்ற உண்மை மறைபட்டு , “ பார்க்குமிட மெங்கும் “ நானே 
காணம்மானே " என்ற அனுபவமே நிறைந்திருக்கும் . (இதுவே 
அகம்பிரம்ம ஞானம் என்ற மயக்கமென்றும் , ( படர் ) பசு ஞான 
மென்றும் சைவசித்தாந்த முறையில் கூறப்படுவதுபோலும் . ) 

மானிட வர்க்கத்திற்கு இந்த நிலையே மிக மிக அரியதொரு 
நிலையாம் . மனித வர்க்கம் வைவசுவ தமன்வந்தரத்தில் 

ஒரு 
பாதியே கடந்து வந்திருக்கிறது ; அதாவது , இன்றைய விகாச 
முறையென்ற பரிணாமமுறையில் நாம் படிக்கவேண்டிய பாடங் 
களும் தேறவேண்டிய பரீக்ஷைகளும் அரைப்பங்கே நடைபெற் 
றிருக்கின்றன. அவற்றின் பலனாக நமக்கு அன்ன உடம்பு , 
பிராண உடம்பு , இச்சையுடம்பு, உருவமன உடம்பு இந்நான்கும் 
ஒருவாறு வளர்ந்து வந்திருக்கின்றன . மேதாவிகளிடம் அருவ 
மன உடம்பும் ஒரு சிறிது வேலை தொடங்கி யிருக்கிறது . அதனால் 
ன்று விஞ்ஞான உடம்பில் வேலை செய்ய விரும்புபவர் மாசு 
மறுவில்லா த ஒழுக்கத்தாலும் , முறுகின அன்புத் தொண்டாலும் 
மற்று யோகப்பயிற்சியா லுமே , அந்த வளர்ச்சியை 
முடியும் . ஆனால் மனிதர் முன்னேறி வருவது போலவே , அவர் 
உடம்புகளை ஆக்கும் சப்த பூதங்களும் முன்னேறிப் பரிணமித்துக் 
கொண்டிருப்பதால் , காலக்கிரமத்தில் மக்களுடைய ஆற்றலும் 
கூடி வரும் ; அவர்கள் உடம்புகளின் அணுக்களும் தாதுக்களும் 
பண்பட்டுத் தேறியிருக்கும். அப்போது அதிகக் கடினமான 
முயற்சியில்லா மலே எல்லா 

மனிதருக்கும் இந்த விஞ்ஞான 
உடம்பின் அனுபோகமும் , மன்வந்தர முடிவுகாலத்தில் ஜீவன் 
முத்தியும் கைகூடும் . அதற்கு இன் 

ன்னும் கோடிக்கணக்கான 
ஆண்டுகள் செல்லுமாகையால் , அதுவரை பிறவித்துன்பங்களைச் 
சகிக்கலாற்றவர் , இன்றே மேலே கூறிய மாசுமறுவின்றிய 
உத்தம ஒழுக்கத்தையும் , அன்போடு கூடிய ஓய்வின்றிய உலக 
சேவையையும் , அருட் குரவர் மூலம் யோ கப்பயிற்சியையும் கைக் 
கொள்ளுதல் முறையாகும் . 
( ) இக்குறியினுள்ளவை நூலாசிரியர் கருத்துக்கள் - வங்கப்பணிமுனிவர் 

கூற்றல்ல . 


அடைய 


177 


மேலே கூறியவை யாவும் வங்கப்பணி முனிவர் அனுபவக் 
குறிப்பைத் தழுவியன . இனி , மனிதனுக்கு ஆதியில் ஏற்பட்ட 
உடம்பே ஆனந்தமயகோசம் எனப்படுவது . அதனால் - அதை 
அவனுடைய முதலாவது உடம்பென்பதே பொருத்த முடையது ; 
ஆயினும் அதுவே அவனிடம் கடைசியாகத் தொழிற்படுவதால் , 
அது அவனுடைய ஏழாவதுடம்பு எனவும்படும் . அந்த ஆனந்த 
மய உடம்பின் பூரண மலர்ச்சியைப்பற்றி , “ இருந்து பாருங்கள் , 
என்பதைத்தவிற வேறொன்றும் கூறுவதற்கில்லை . 

கூறுவதற்கில்லை . உடம்பின் 
பெயரே ஆனந்தமயம் ; அதன் பலன் பேரானந்தமாகவே 
இருக்கு மென்பதற்கு ஐயப்பாடு வேண்டுவதில்லை . நம் அனு 
பவத்திற்குட்பட்ட சிற்றின்பமே சொல்லால் ஒருவருக்கொருவர் 
விளக்கிக்கொள்ளக் கூடாததா யிருக்கும்போது , நம் மனத்திற்கே 
அப்பாற்பட்டதும் பெரும்பாலார் அனுபவித்திராததுமான இப் 
பேரின்பத்தைப்பற்றி யாது கூறமுடியும் , எவ்வாறு விளக்க 
முடியும் . கண்டவர் விண்டாரிலர் , விண்டவர் கண்டாரிலர் , 
என்பதைத் தவிற வேறு சொல்வதற்கில்லை . இந்த உடம்பில் 
நின்று பூரணமாக வேலை செய்பவரே ஜீவன் முத்தராவர் . அந்த 
தெய்வ புருஷர்கள் , உலகின் பல பாகங்களிலும் பல நாடுகளிலும் 
பல மக்களிடையும் அவதரித்து , அரசியல் , சமுதாயம் , சமயம் , 
கல்வி , கலைகள் , நாகரிகங்கள் , மொழி வளர்ச்சி முதலிய எல்லாத் 
துறைகளிலும் செய்துள்ள அற்புத 

வேலைகளைச் சிறிதளவு 
ஆராய்ச்சி யுடையவரும் எளிதில் அறிவர் . அவர்களுடைய 
ஆற்றலும் அன்பும் அறிவும் மனிதவல்லமைக்கு மிகமிக மிஞ்சிய 
தா கவும் தெய்வத்தன்மை வாய்ந்ததாகவும் விளங்கும் . அவர்களைப் 
பற்றிய குறிப்புகளும் நிகழ்ச்சிகளும் உலகத்திலுள்ள பல நாட்டுப் 
புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சரித்திரங்களிலும் சமயங் 
களிலும் காணப்படும் . அவர்கள் ஒரு நாட்டுக்கோ மதத்திற்கோ 
மக்களுக்கோ மாத்திரம் உரியவரல்லர் ; அவர்கள் உலகப் பொது 
மக்கள் . அவர்களைப்பற்றி ஆலயத் திருவிழாக்கள் , " 
பாகத்தில் விரிவாய்க் கூறப்படும் . இவர்களே “ பார்க்குமிட 
மெங்கும் பரமன் காணம்மானே, ” என்றும் , “ ஸர்வம் பிரம்ம 
மயம் , ” என்றும் , “ அவனன்றி ஓரணுவும் அசையாது , ” என்றும் 
தத்துவ மலி 

ன்றும் , பலவாகக் கூறப்பட்டுள்ள முதுமொழி 
களைத் தம் அனுபவத்திலிருந்து நமக்கு எடுத்துரைப்பவர் ; எடுத் 

23 


என்ற 


178 


துரைத்துள்ளவர் ; இன்றும் எடுத்து விளக்கத் தயாராகக் காத்து 
நிற்பவர் . அவரே “ இறைவன் ஆலயத்தைத் தாங்கி நிற்கும் 
தூண்கள் ” எனப்படுபவர் . அன்னார் திருவடி நீடூழி வாழ்க , 

இதுவரை கூறப்பட்டுள்ள மனிதனுடைய ஏழு உடம்பு 
களையும் , உலகிலுள்ள பலவகையான தத்துவ முறைகள் பலவிதங் 
களாகத் தொகுத்தும் விரித்தும் கூறும் ; ஆலயங்களும் அவ்வாறே 
அறிகுறியாகக் காட்டும் . சந்திகளில் காணப்படும் பிள்ளையார் 
கோவில்கள் போன்று மூலஸ்தானமும் மூர்த்தியும் மாத்திரங் 
கொண்டுள்ள ஆலயங்கள் , உயிரையும் உடம்பையும் பொதுவாகக் 
குறிப்பிடும் ; மூலக்கிரகமும் ஒரு மதிலுமுள்ள ஆலயங்கள் ஸ்தூல 
சூட்சும உடம்புகளையும் , இருமதில் , அதாவது மூன்று ஆவரணங் 
களைக் கொண்டவை 

ஸ்தூல சூட்சும காரண உடம்புகளையும் , 
பிராகாரங்களை யுடையவை அன்னமய 

பிராணமய 
மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய கோசங்களையும் , ஏழு பிரா . 
காரங்களைக் கொண்டவை மேலே சொன்ன ஏழுவிதப் பாகு 
பாட்டையும் அறிகுறியாக விளக்குவனவாம் ; இத்தொகை 
விரிகளைக் கண்டு தத்துவ நூல்கள் தம்முள் பிணங்குவதாகக் 
கொள்வது முறையா காது , அவ்வாறே ஆலயங்கள் சப்த உலகங் 

குறிக்கும் போதும் இந்தப் பாகுபாட்டை மனதில் 
வைத்துக் கொள்ளுதல் முறையாகும் . அதனை மேலே காண்க . 


ஐந்து 


களைக் 


பாடம் 13 . 


மனித உடம்புகள் - முடிப்புரை. 


மேற்சொன்ன மனித உடம்புகளில் , அன்னமய உடம்பும் 
பிராணமய உடம்பும் பெரிதும் சட இயற்கையுடையன ; இச்சை 
யுடம்பில் விலங்கியற்கையும் , உருவமன உடம்பில் மனித இயற் 
கையும் நிறைந்திருக்கும் . இவற்றிற்கு மேற்பட்ட உடம்புகள் 
தெய்விக இயற்கையைப் படிப்படியாகக் காட்டத் தொடங்கும் . 
வெறுஞ் சோம்பேறியாய்க் கையிற் கிடைத்ததை அருந்திக் கண்ட 
இடத்தில் உறங்கிக் கிடப்பது சட இயற்கை . உண்டு உடுத்து 
உறங்கியும் , அந்த அனுபவங்களுக்காகப் பயத்திற்கும் காம 


179 


இச்சைக்கும் உட்பட்டுப் பணந்தேடி உழைப்பதும் , விலங் 
கியற்கை . நன்மை தீமையறிந்து , நன்மையை நாடித் தீமையை 
விலக்கி , உடலையும் உள்ள த்தையும் ஒருவாறு அடக்கியாள்பவ 
னிடத்து மனித இயற்கை தலையெடுக்கிறது . அந்தப் பகுத்தறிவே 
மனிதனை விலங்கைவிட்டுப் பிரிப்பது . உரிய சாதனங்களால் 
மனிதன் உடலையும் உள்ளத்தையும் நினைத்தபடி ஆட்டுவிக்கும். 
திறமையையும் , அவற்றின் ஆற்றலைப் பூரணமாய் வெளிப்படுத்தும் 
வல்லமையையும் எய்தும்போது , அங்கு மனித இயற்கை முற்றுப் 
பெறுகின்றது , காமம் வெகுளி மயக்கும் யான் எனதென்னும் 
செருக்கும் அறவே ஒழிந்து , அனைத்துயிரிடத்தும் அருட்செய - 
லாற்றும் பான்மையுடையோரிடத்து தெய்விக இயற்கை தலை 
யெடுத்துக் காட்டும் ; சீவத்தன்மை நீங்கும் போது சிவத்தன்மை 
உண்டாகும் என்றது இந்த முடிந்த நிலையையேயாம் . இவற்றுள் 
கீழான இயற்கை அடங்கும்போதே அதற்கு மேற்பட்ட இயற்கை 
விருத்தியாகத் தொடங்கும் ; ஏனெனில் ஒளியும் இருளும் ஒரே 
-த்தில் தங்குவதில்லை. 


இனி , மனிதன் தரையில் வண்டி யோட்டுகின்றான் , தண்ணீ 
ரில் கப்பலோட்டுகின்றான் , ஆகாயத்தில் விமானமோட்டுகின்றான் , 
அவன் மாத்திரம் அதே மனிதனாக இருக்கின்றான் . அம்மாதி - 
ரியே அவனுக்கு ஒவ்வொரு உலகத்தில் வேலை செய்வதற்கு ஒவ் 
வொரு தனிக்கருவியாகிய உடம்பு அமைந்திருக்கின்றது ; ஆயி 
னும் அவன் அவற்றினின்றும் வேறாகவேயிருக்கின்றான் ; உடம்பு - 
கள் எத்தனை மாறினாலும் அவன் மாத்திரம் அதே மனிதனாகவே 
இருக்கின்றான் . இந்த உண்மையை அறியாமல் தன்னைத் தன் 
உடம்புகளாகக் கொள்வது , ஒருவன் அணிந்திருக்கும் உடுப்பை 
அம் மனிதனாகவோ , அவன் குடியிருக்கும் வீட்டை அம்மனித 
னாகவோ கொள்வது போன்று மூடத்தன மானதே. ஆனால் இவ் 
வுடம்பைவிட்டு 

நீங்கிநின்று 

நாம் பெரும்பாலாருக்கு வேலை 
செய்ய முடியாமையால் , இந்த உடம்பே நாமென்று நினைக்க ஏது 
உண்டாகின்றது . 

ஆயினும் , ஆலயந்தொழக்கூடிய பக்குவம் 
வந்தவர்கள் , இந்த மயக்கத்தை சுருதி , யுக்தி , அனுபவங்களைக் 
கொண்டு தம்மால் கூடியவரை ஆராய்ந்து , தம்முடைய இயற்கை . 
யையும் தமது பலவேறு உடம்புகளின் தன்மைகளையும் தெரிந்து , 


180 


உட 


அறிவினாலாவது தம்மை எப்போதும் ஆன்மாவாகக் கருதும் 
பழக்கத்தை அடைய முயலல் வேண்டும் . ஆலய வழிபாடு செய் 
யும்போதும் , அன்றாடம் தியானம்பண்ணும் போதும் , இப்பழக்- 
கத்தை சா தகஞ்செய்தல் வேண்டும் . இப்பழக்கம் முதிரமுதிரப் 
புறவுலக நிகழ்ச்சிகள் அவரை அதிகம் பாதிக்காது போம் ; அப் 
போது அவருக்கு ஒரு மனச்சாந்தியும் , வாழ்க்கை இடைஞ்சல் 
களைச் சசிக்கப் பொறுமையும் , ஓரளவிற்குப் புடைபெயரா நிலை 
மையும் ஏற்படும் . சாதாரண மக்கள் சமுசாரக் கடலில் தத்தளிக் 
கும்போது , இவர் காலின் கீழ் ஊன்றுபாறை யுடையவர் இடுப் . 

. 
பளவு நீரில் நிற்பது போலத் தம்மைச் சமாளிக்க வல்லவராயிருப் 
பர் . தம்மையும் உடம்புகளையும் பிரித்தறியும் பழக்கத்தாலேற் - 
படும் குணங்களே இவை . 

மேற்சொன்ன டம்புகளெல்லாமே , உபயோகத்தைப் 
பொறுத்து ஆன்மாவிற்கு உதவுங் கருவிகளாகவோ சிறைக்கூடுக 
ளாகவோ அமைந்து விடலாம் . அவை எவ்வளவுக்கெவ்வளவு 
வளர்ச்சியுற்று மேன்மையடைந்திருக்கின்றனவோ , அவ்வளவுக் 
கவ்வளவு. அவன் தன்னுடைய அறிவு இச்சை செயல்களையும் , 
அன்பு ஆற்றல்களையும் , கூடுதலாக உலகில் தொழிற்படுத்தக்கூடி 
யவனாவான் . அவை உயர்ந்து பண்பட்டவையாயிருப்பின் அங்கு 
வீணாகானத்தையும் ஆன்மாவின் ஜங்கார சுருதியையும் எழுப்பித் 
தனக்கும் பிறர்க்கும் அவன் ஆனந்தத்தை விளைவிக்கலாகும் . அன் 
றிக் கீழ்த்தரமான உடம்புகளாயின் , அங்கு வில்லோசையும் 
பறையோசையும் பம்பைமேளமும் வெளிப்படுமே தவிர இனிமை 
யொன்றும் அங்கு பிறக்காது . அப்போது அவை அவனைச் சிறை 
செய்யுங் கூடுகளாகவே இருக்கும் . இது அப்பிறப்பிற்கு மாத்திர 
மல்ல ; ஏனெனில் 

உறங்குவது போலுஞ் சாக்காடு , உறங்கி 
விழிப்பது போலும் பிறப்பு . ” 
உறங்கி விழித்தவன் வேற்று மனிதனாக எழுந்திருப்பதில்லை: 
முன்னைய மனிதனாகவே யிருப்பான் . அம்மா திரியே இறந்தவன் 
திரும்பப் பிறக்கும்போது , பழைய இயற்கைகள் மாறியவனாகப் 
பிறப்பதில்லை . அது , ஒரு உடையைக் களைந்துவிட்டு வேறு 


181 


உடை உடுத்தியவன் வெளித்தோற்றத்தில் வேறாகக் காணப்படி 
னும் , உள்ளிருப்பவன் அதே மனிதனாக இருப்பது போன்றதே . 
மனிதன் பிறப்பதாகவும் , இறப்பதாகவும் தோன்றினாலும் , 
உண்மையில் ஆன்மாவின் வாழ்க்கை ஒன்றேயாகும் ; ஒவ்வொரு 
பிறப்பும் அதில் ஒவ்வொரு நாளேயன்றி வேறல்ல . அதனால் அவன் 
இறக்கும்போது இருந்த உடம்பின் தன்மைகளே , அவனுடைய 
அறிவு இச்சைகளின் நிலைமைகளே , அடுத்த பிறப்பில் முன்னிருப் 
பாக , அதாவது பழைய முதலிருப்பாகத் தொடர்ந்து வரும் . அங் 
ஙனம் , ஒருவனுடைய முற்பிறப்பு , இப்பிறப்பு , மறுபிறப்பு எல்லாம் 
காரண காரிய முறையாக ஒன்றோடொன்று இணைந்து நிற்கும் 
இயற்கை விதிகளை பறிந்து , அவரவர் இன்று நிற்கும் நிலையிலேயே 
தம் தம் தூல சூட்சும உடம்புகளைப் பண்படுத்த முயற்சிப்பதே 
அறிவுடைமை. அவை பண்படாதவரை நமக்கு நல்வாழ்வோ 
இன்ப வாழ்க்கையோ எய்தா தாகையால் , அவ்வேலையை அன்று 
செய்வோமென்று அசட்டையா யிருந்துவிடாமல் , இன்றே இப் 
போதே தொடங்குவதே இந்நூலைக் கற்கும் பயனாகும் . இவ்வுல 
கில் மண் , பெண் , பொன்னாகிய உடைமைகள் ஒரு சிலருக்கு ஏற் 
படுவதும் எனையோருக்கு அமையாது போவதும் நாம் யாவரும் 
காண்பது . 

மேற்சொன்ன உடம்புகளாகிய உடைமைகளோ 
இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கும் நில புலங்க 
ளாகும் , தனிப்பட்ட சொத்தாகும் . அவற்றிற்கு வளமிடுவதும் 
அவற்றைப் பயிரிடுவதும் அவரவர் கையிலேயே உள்ளது . அவற் 
றின் பலன்களும் அவரவருக்கே உரிமையாகுமன்றி வேறு எவரா 
லும் பறிமுதல் செய்யக்கூடியவையல்ல . அதனால் அவற்றை 
விருத்திபண்ணுவதில் கண்ணுங்கருத்துமா யிருப்பவன் , அங்கு 
ஆழ்ந்து மறைந்து கிடக்கும் புதையல்களை அனுபவிக்கவல்லவ 
னாவான் . 


பாடம் 14 . 


என்பன 


உரை . 


தானாகக் 


மனிதன் - ஆன்மா . 
தன்னையறிந் தின்பமுற வெண்ணிலாவே , 

ஒரு தந்திரம் நீ சொல்லவேண்டும் வெண்ணிலாவே ! " 
தன்னையறிந்தார் தலைவனையறிந்தார் ,, 

நம்நாட்டு 
னியர் கூற்றுக்கள் . “ உன்னையறி , " ( Know Thyself ) என்பது 
பண்டைக் கிரேக்க ஞானியர் உபதேச மொழி . 

. உள்ளே 
மறைந்துள ஒளியை அறி , ( Know the Hidden Light ) என்பது 
பண்டைய எகிப்தியர் ஞான 

இந்த உள்ளொளியை , 
உண்மையாகிய தன்னை , அறிவதற்காகவே தானல்லாத உடம்புகள் 
இதுவரை தொகுத்து விளக்கப்பட்டன ; அந்த உடம்புகளைத் 

கொள்ளும் மயக்கமும் எடுத்துரைக்கப்பட்டது . 
ஆயினும் அந்த உடம்புகளையே நன்கு விளக்க ஒண்ணாதபோது , 
அந்த உடம்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதும் , அவற்றிற்கு 
உயிராயிருப்பதும் , அவற்றை ஆட்டுவிப்பதுமான ஆன்மாவைப் 
பற்றி எவ்வாறு கூற இயலும் ! ஆனால் அறிய முடியாத தொன்றில் 
பற்றுண்டாவதில்லை ; பற்று இல்லாத இடத்து அன்பு உண்டாவ - 
தில்லை ; 

அன்பு இல்லாத போது ஒழுக்கமும் அதனாலாகும் 
இன்பமும் இல்லாதுபோம் . அதனை எண்ணியே அனுபூதிமான்கள் 
ஆன்மாவைப்பற்றியும் கடவுளைப்பற்றியும் நமக்கு அரைகுறை 
யாகப் பல நாட்டிலும் பல மதங்களிலும் பல சமயங்களிலும் 
கூறி யிருக்கின்றனர் . ஆனால் இந்த அரைகுறை 

விளக்கத்தை 
அந்தந்த மதத்தவர் பூரண அறிவென்று கொண்டு விடுவதே உல - 
கெங்கும் காணப்படும் ஓயாத சமயப்பூசல்களுக்குக் காரணமா - 
யிருப்பதால் அதனை ஒரு சிறிது ஆராயவேண்டிய தாகின்றது . 


கடவுள் என்ற சொல் , உள்ளத்தைக் கடந்தது , மனம் மொழி 
மெய்களுக்கப்பாற்பட்டது , தத்துவங்கள் அனைவற்றையும் கடந்து 
நிற்பது , உள்ளுள்ளே கடந்து போய் அனுபவிக்க வேண்டுவது , 
எனப் பலவகையான பொருள்களைக் கொண்டது 
ஒவ்வொன்றும் உண்மையான பொருளேயாம் . 

அவ்வாறு 
எல்லையற்ற தொன்றை எல்லைக்கு உட்படுத்தி விளக்க முயலும் 
போது , அந்தப் பரந்த பொருளின் ஒரு அணுவத்தனை துகளையே 


அவற்றுள் 


183 


னர் . 


எடுத்துக்கூற முடியும் . சமீபகாலத் திருந்த அனுபூதிமானாகிய 
பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த உண்மையை விளக்கும்போது , 
உண்மையை , அதாவது கடவுளை , இமயம் போன்ற கற்கண்டு 
மலையாகக் கொண்டால் , அதில் இதுவரை மக்கள் கண்டு பிடித் 
துள்ளது ஒரு சிற்றெறும்பு கடித்தெடுக்கும் அளவேயாகும் , " 
என்று நகைச்சுவைத் ததும்பக் கூறியுள்ளன இதனை விளக்க 
தமக்குள் பல கதைகள் இருக்கின்றன . நான்கு பிறவிக்குருடர்கள் 
யானை பார்க்கச் சென்றனர் . அவருள் காலை மாத்திரம் தடவிப் 
பார்த்தவன் யானை மரம்போன்ற தென்றான் ; 

தன்றான் ; துதிக்கையைத் 
தடவினவன் யானை உலக்கை போன்ற தென்றான் , காதைத்தடவிப் 
பார்த்தவன் யானை முறம்போன்ற தென்றான் , உடம்பைத்தடவிப் 
பார்த்தவன் அது மலைபோன்ற தென்றான் ; அவர்களுக்குள் 
வா தம் இறக்கும் வரை ஓயவேயில்லை . இந்தக் கதை உலகச் 
சிறுவரெல்லோரும் அறிவர் . ஆயினும் மக்கள் அதன் உட் 
பொருளை உணர்வதில்லை . கண்ணுடையவனுக்குக் குருடர் கண் 
டவை யாவும் யானையின் பாகங்களேயென்றும் , யானை அவற்றிற் 
கும் மேற்பட்டதென்றும் நன்கு தெரியவரும் . மலையின் நாலு 
சரிவுகளில் நால்வர் நின்று அவரவர் காணும் மலையை எழுதி 
வைத்துச் செல்வா ரானால் அவை ஒன்றுக்கொன்று ஒவ்வாத 
தாகவே இருக்கும் . ஆனால் மலை உச்சியில் நின்று பார்ப்பவனுக்கு 
அவையாவும் உண்மையென விளங்கும் . அவ்வாறே அனுபூதி 
மான்கள் மக்களுடைய சிற்றறிவையும் சிறுதொழிலையுங் கருதி , 
தாம் அமைத்த ஒவ்வொரு மதத்தில் இறைவனுடைய ஒவ்வொரு 
தன்மையை அழுத்தமாக விளக்கிவைத்தனர் . மலையடிவாரத்தில் 
எந்த இடத்திலிருந்து மேல்நோக்கி ஏறினாலும் மலையுச்சியை 
அடைவது திண்ணம். அதற்காக மலையின் வடபாரிசத்திலுள் 
ளோர் வட்டஞ்சுற்றிக் கீழ்பக்கம் மேல்பக்கஞ் சென்று ஏற 
வேண்டுமென்பதில்லை . அதுபோலவே , அந்தந்த நாட்டுக்கு எளி 
தாயுள்ள இறைவனுடைய அருங்குணங்களை அவருக்கமைத்த 
மதத்தில் அப்பெரியார் விளக்கி வைத்தனர் . அந்த முறையைப் 
பின்பற்றுவதே இறைவன் திருவடியைச் சென்றுசேரப் போது 
மானதென்பது இன்று ஸ்ரீராமகிருஷ்ணராலும் அனுபவவாயி . 
லாக எடுத்துக் காட்டப்பட்டுள்ளது . அம் மகா புருஷர் சாக்தம் , 
சைவம் , வைஷ்ணவம் , கிறிஸ்தவம் , மகம்மதியம் , பௌத்தம் 


184 


ஆகிய இன்றைய எல்லா மதங்களையும் தனித்தனியே பின்பற்றி 
அவையனைத்தும் ஒரே முடிவுநிலைக்குக் கொண்டு சேர்ப்பதைக் 
கண்கூடாகக் காட்டிவைத்தனர் . அம்மா திரியான அவதார 
புருஷர்கள் பண்டைய கிரேக்க மக்களுக்கு அழகையும் , பண்டைய 
எகிப்தியருக்கு அஞ்ஞான இருளை அகற்றும் ஒளியையும் , பண் - 
டைய பாரசீகருக்குப் பரிசுத்தத்தையும் அதனை ஆக்கவல்ல 
அக்கினியையும் , பண்டைய ரோமருக்கு விதி , ஒழுங்கு என்பன - 
வற்றையும் , பௌத்தருக்குத் தன் முயற்சியையும் நியதியையும் , 
ஜைனருக்கு ஜீவகாருண்யத்தையும் , கிறிஸ்தவருக்கு சேவையை - 
யும் , மகம்மதியருக்கு இறைவன் வல்லமை , அவன் திருவுள்ளத் 
திற்குப் பணிவு என்பவற்றையும் , இந்துக்களுக்கு “ பார்க்குமிட 
மெங்கும் பரமன் காணம்மானே என்ற இறைவன் அந்தரியா 
மித்துவத்தையும் , இறை உருவாக வகுத்து வைத்தனர் . இவற் 
றுள் ஏதேனுமொன்றை ஒழுங்காகப் பின்பற்றுபவர் எவரும் , 
இறைவனடி சேர்வது திண்ணமென்பதை அவர்கள் சுய அனு 
பவத்தால் அறிந்திருந்ததனாலேயே இவ்வாறு செய்து வைத்துப் 
போயினர் ; அல்லாது , பின் வரும் மக்கள் அவரவர் 
முறையைக் கைவிட்டுப் பிறரோடு வா தாடிக்கொண் டிருக்க 
வேண்டும் என்ற நோக்கத்தோடல்ல. 


நடை 


வை 

உலக 


இனி , அப்பெரியார் அவ்வாறு செய்து வைத்தமைக்கு 
வேறொரு காரணமும் காணலாம் . பலமரங் கண்ட தச்சன் ஒரு 
மரமும் வெட்டமாட்டான் ; கிணற்றை ஆழத்தோண்டினாலன்றி 
அகலத்தோண்டித் தண்ணீரை 

அடைவாரில்லை ; 
இயல் அனுபவங்கள் . அதனால் , இறைவனுடைய அநந்தகல்யாண 
குணங்களை ஏகமாகக் காட்டிச் சிற்றறிவுடைய மக்களின் மனத் 
தைக் குழப்பாவண்ணம் , இறைவனைச் சிறப்பாக ஒரு முறையி 
லேயே வழிபடும்படி , அவருக்கேற்ற மதங்களை அமைத்தனரென் 
பதும் பொருந்தும் . ஆயினும் , உலகம் பலவிதமாகையால் , வெவ் 
வேறு சிறப்புக்குணங்களைப் பின்பற்ற விரும்புவோருக்கும் ஒவ் - 
வொரு மதத்திலும் இடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது . அந்த 
ஏற்பாடுகளே உபாசனா மூர்த்திகள் , வழிபடு தெய்வங்கள் என்று 
அழைக்கப்படுவன . இந்நூலில் ஆராய்ந் துவரும் சிவாலயத்தை 
எடுத்துக் கொண்டால் , அன்பு , அருள் இவற்றின் உச்ச நிலையைச் 


185 


“ செம்மைத் தன்மை ” என்ற “ சிவம் ” என்றும் , பக்தியை 
நந்தியாகவும் , ஆற்றலை நடேசராகவும் , சக்தியை அன்னையாகவும் , 
ஞானத்தை தக்ஷிணாமூர்த்தியாகவும் , சாந்தத்தை விநாயகராக 
வும் , அழகையும் வீரியத்தையும் முருகனாகவும் , வீரத்தை பைரவ 
ராகவும் உபாசனா மூர்த்திகளாகக் கொள்ள ஏற்பாடு செய்திருப் 
பது எளிதில் விளங்கும் . ஆயினும் , நம் பலவேறு வழிபாடு 
களின் முடிவுநிலை , “ சர்வம் பிரம்மமயம் ” , “ பார்க்குமிடமெங் . 
கும் ஒரு நீக்கமற நிறைகின்ற பரிபூரணானந்தமே " என்ற அனுபூதி 
நிலைபேயாகும் . 


இதுவன்றி , ஒரு சாரார் . இறைவனை உருவத்தில் வழிபடுபவர் , 
மற்றொரு சாரார் அவரை அருவமாகக் கொள்வர் , வேறொரு 
சாரார் அவரை அருவுருவாகவும் கொண்டாடுவர் . இந்த ஏற் . 
பாடுகளும் மக்களுடைய இயற்கை மனப்பான்மைக்குத் தக்க 
படியே வகுக்கப்பட்டுள்ளனவாம் , இறைவன் எல்லா நிலையிலும் 
இருக்கவல்லவனாகையால் , இவையனைத்தும் உண்மை பொதிந்த 
வைகளேயாம் , இந்த உண்மையும் , சர்வ சந்தேகம் பிடித்த இந் 
நூற்றாண்டில் , பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரால் தமது 
சுய அனுபூதியி லிருந்தே விளக்கப்பட்டிருப்பதுவும் அவருடைய 
வாழ்க்கை வரலாற்றை வாசித்துள்ளவர் யாவரும் அறிவர் . 


இனி, கடவுளைப்பற்றி இத்தகைய கொள்கை வேறுபாடுகள் 
இருந்து வருவது போலவே , ஆன்மாவைப்பற்றியும் வேறுபட்ட 
கொள்கைகள் இருந்து வருகின்றன . இந்த ஆன்மாவின் இயல்பை 
உள்ளபடி நேரிற்கண்டறிந்த அனுபூதிச் செல்வர் , அதனை மூன்று 
வகையில் விளக்க முயன்றிருக்கின்றனர் . ஆன்மா பரம்பொரு 
ளுக்கு அடிமை என்பர் ஒரு வகையார் ; ஆன்மா பரம்பொருளின் 
அம்சம் என்பர் இன்னொரு வகையார் ; ஆன்மா பரம்பொருளே 
என்பர் மூன்றாவது 

வகையார் . அனுபூதிமான்கள் அனை 
வரும் பரம்பொருட்கடலில் மூழ்கியவரேயாவர் ; மனமெனும் 
வாயிலைக்கடந்து ஆ - லயத்துட் சென்றவருக்கே அனுபவம் வரு 
வது 
பது ; அது துரிய நிலை , துரீயா தீதநிலை ; அங்கு மோனமே 
உண்டு , அது அவர் அனை வருக்கும் ஒப்ப முடிந்ததொன்று . . 


24 


186 


ஆனால் அங்கிருந்து அவர்கள் நனவு நிலைக்கு இறங்கித் தம் 
அனுபவத்தை விளக்க முயலும்போதே வேறுபட்ட பொருள்கள் 
நமக்குக் காணப்படுகின்றன . ஏனெனில் , அறிவு இச்சை செயல் 
என்பன மனிதனுடைய முத்தன்மைகள் என்பது முன்னே கூறப் 
பட்டது . மெய் வாய் கண் மூக்குச் செவி ஆகிய ஐம்புலன்களையும் 
ஒரே நேரத்தில் முழு பலத்துடனும் இயக்குவது நமக்கு இயலா - 
ததுபோல , இம்மூன்று தன்மைகளையும் ஒரே சரிசம 
உபயோகிப்பவர் இலரென்றே சொல்லலாம் . அவ் அனுபூதி - 
மான்களில் , நனவு நிலையில் அறிவை , அதாவது ஞானத்தை வாயி - 
லாகவும் இச்சை செயல்களைப் பலகணிகளாகவும் கொண்டு தம் 
அனுபவங்களைக் காண்பவர் , ஆன்மா பரம்பொருளே யென்பர் ; 
ச்சையை வாயிலாகவும் மற்ற இரண்டையும் பலகணிகளாகக் 
கொண்டு அவற்றைக் காண்பவர் , ஆன்மா பரம்பொருளின் 
அடிமை என்பர் ; கிரியை அல்லது செயலை வாயிலாகவும் மற்ற 
இரண்டையும் பலகணிகளாகவும் வைத்து இறைவனை நோக்கு 
வோர் , ஆன்மாவைப் பரம்பொருளின் அம்சமென்பர் . அதனால் , 
அனுபவம் சிறிது மில்லாத சிற்றறிவுடைய நாம் இக்கொள்கை 
களைப்பற்றி வீண்வாதம் பண்ணிக் கொண்டிருப்பதைவிட்டு , அவ - 
ரவர் மனதிற்கிசைந்ததைக் கடைப் பிடித்து , அனுபூதி நிலையடைய 
முயற்சிப்பதே ஆண்மையும் அறிவுடைமையுமாகும் . ஏனெனில் , 
மனிதனுடைய இன்பவாழ்க்கைக்கு இன்றியமையாதவை , முத 
லாவது ஒழுக்கமும் , இரண்டாவது சாதனமுமாம் . இவ்விரண் 
டையும் நடைமுறையில் கொண்டு வருவதற்கு எக்கொள்கை 
அவனை ஊக்கப்படுத்தி உதவுகின்றதோ 

உதவுகின்றதோ அதுவே அவனுக்கு 
உரிய கொள்கை . பிறர் எக்கொள்கையைக் கொள்கின்றாரென்பது 
இவனுடைய வேலையல்ல . 


1 .. 

அவா இல்லார்க் கில்லாகும் துன்பம் , ” 
2 . “ அருளில்லார்க் கவ்வுலக மில்லை , " 

3 . “ தவஞ்செய்வார் தங்கருமஞ் செய்வார் , " 
என்பன எவராலும் எம்மதத்தாராலும் எக்கொள்கையாராலும் 
எந்நாட்டாராலும் மாற்றவும் மறுக்கவும் ஒண்ணாத இயற்கை 
நியதிகள் . இங்கு கருமம் என்பதனை , முன்வினையால் ஏற்பட்ட, 


187 


கடமை 


எனப்பொருள் கொள்க .. " அவ்வுலகம் , பேரின்ப 


உலகம் . 


இவ்விதிகளை , அவாவில்லார்க்குத் துன்பமில்லை , 

அன்பில்லார்க்கு இன்பமில்லை , 

கடமை செய்வார்க்குக் கருமமில்லை, 
அதாவது மேல்வினையில்லை, ஆகாமிய கர்மமில்லை , என்று மாற்றி - 
யுங் கூறலாம் . அதனால் , நாளுக்கு நாள் அவாவினைக் குறைக்க 
எது உதவுமோ , நாளுக்கு நாள் அன்பைப் பெருக்க எது 
உதவுமோ , விருப்பு வெறுப்பின்றித் தத்தம் கடமைக 

களை இயற்ற 
எது தூண்டுமோ , அது பக்தி , ஞானம் , கருமம் , யோகம் போன்ற 
எம்மார்க்கமாயினுஞ்சரியே , வேதாந்த சித்தாந்த துவைத அத் 
வைத எக்கொள்கையாயினுஞ்சரியே , இந்து , பௌத்த , கிறிஸ்தவ , 
மகம்மதிய எம்மதமாயினுஞ்சரியே , அதுவே அவனுக்கு ஆலயக் 
கதவைத் திறக்க ஏற்பட்ட திறவுகோலாகும் . இங்ஙனம் தினசரி 
வாழ்க்கைக்கு உதவாத கொள்கை வறட்டுக் கொள்கையாம் ; அது 
வெறும் வாய்ஞானம் , கவைக்குதவா 

ஏட்டுச்சுரைக்காய் , 
விதண்டா வாதத்திற்கமைந்தை வீண்கருவி . 

இறைவன் - ஆன்ம நிலைகளைப்பற்றி பகவான் இராமகிருஷ்ணர் 
கூறியுள்ள சுவைமிகுந்த கதையாவது : - ஒரு உப்புப் பொம்மை 
லைப்பற்றிக் கேள்விப்பட்டது . சென்று காண ஆசைப்பட் . 

கண்டதும் மெய்மறந்து நின்றது ; ( துவைதம் ) . 
கொஞ்சம் நீரை எடுத்து நாவில் ஊற்றியது . அப்போது 
அதுவும் தானும் ஒரே உப்புத்தானென்று உணர்ந்தது ; (விசிஷ் 
டாத்வைதம் ) . 

அந்த உப்பு நீருக்குள் என்ன இருக்குமென்று ஆசை 
கொண்டு உள்ளே இறங்கிற்று , அப்போது கரைந்து கடல் 
நீரோடு ஒன்றிவிட்டது : ( அத்வைதம் ) . என்பதே அக்கதை .. 

இனி , மேலே சொன்னபடி அவாவைக் குறைத்து அன்பைப் 
பெருக்கிக் கடமையைச் சரிவரச் செய்ய முயலுவோருடைய குறி 
குணங்கள் ,, குருநாதர் திருவடியில் ” என்ற நூலில் விளக்கமாகக் 
( T.P.H. அடையார் , சென்னை ) 


டது . 


* 6 ) 


188 


கூறப்பட்டிருக்கின்றன . அது பண்டைய சாதன சதுஷ்டயத் 
தைப் புதிய முறையில் விளக்கும் ஒரு சிறு நூல் ; அதன்படி 
நடக்க வல்லவர் முத்திநெறியில் இறங்கியவரேயாவர் ; நடக்க 
முயல்பவர் 

பேரின்பத்திற் பேரவாக் கொண்டவராவர் . 
சிவாலயங்களில் நந்திபெருமானுடைய அனுமதியில்லா தபோது 
சிவதரிசினமும் அதன் பலனாகிய சிவப்பேரின்பமும் அடியார் . 
கள் அடையார் , என்று ஆகம நூல்கள் கூறுகின்றன . நந்தி 
தேவர் தனக்கு ஆதாரமாக ஊன்றி நிற்கும் நான்கு கால்களும் 
நான்கு வேதங்களாகவும் நான்கு தகுதிகள் , குணங்களாகவும் 
நான்கு சாதனங்களாகவும் கூறப்படுகின்றன ; அந்த சாதனங் 
களைப் பழகுவோருக்கே அவருடைய அனுமதி கிட்டுமென்பதே 
அதன் கருத்தாகும் . அந்த சா தனங்களை விளக்கும் அந் நூலை 
அனுசரிப்பவர் குருவின் திருவடியை அடுத்தவராவர் , சிவதரி - 
சனத்திற்கும் அருகராவர் . 

உலகில் வாழ்வோரில் ஜீவன்முத்த ரென்று இன்று கருதப் 
படும் மகான்களில் , ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி யென்பார் ஒருவர் . இவர் 
1896 - வது கிறிஸ்தவ ஆண்டில் , தெலுங்க நாட்டில் , மதனப்பள் 
ளியில் அந்தணர் குலத்தில் அவதரித்து , தமது முப்பதாவது 
வயதில் முத்தி நிலையை அடைந்தனர் எனப்படுகின்றது . 

ப் . 
பெரியார் , “ திருவருட்பயன் என்ற சைவசித்தாந்த நூலானது , 

கள்ளத் தலைவர் துயர் கருதித் தம்கருணை 

வெள்ளத்து அலைவர் மிக " 
என்று “ அணைந்தோர் .தன்மை ” யைக் 

போன்று , 
தாமும் இன்றைய உலகத்துன்பத்தைப் போக்கும் பொருட்டு 
உலகம் முழுவதும் ஓயாது சுற்றித்திரிந்து உபதேசம் செய்து 
வருகின்றனர் . அவருடைய அனுபவங்களும் , கடவுள் ஆன்ம 
விளக்கங்களும் , வீடுபேற்றிற்குரிய நெறிகளும் , அவருடைய பல 
பல சொற்பொழிவுகள் , பேச்சுக்கள் , வினாவிடைகளில் வெளிவந் 
திருக்கின்றன . ஒரு நாட்டையோ ஒரு மதத்தையோ அனுசரி 
யாமல் , ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் , என்ற பொது 
நோக்கிலேயே அவ்வுபதேசங்கள் இருக்கின்றபடியால் , இக்கால 
மனநிலைக்கு அவை பெரிதும் பொறுத்தமுடையனவாகப் புலப் 
படுகின்றன . விருப்பமுடையோர் அவற்றைக்கற்று ஆராய்வதும் 
நற்பலன் தருவதாகும் . 


. 


கூறுவது 


பாடம் 15 . 


பிண்டம் - உலகம் . 


இதுவரை தனிப்பட்ட மனிதனைப் பிண்டமாகக் கொண்டு , 
ஆலயப்படம் அவனை அறிகுறியாக விளக்கும் விதங்கள் ஆராயப் 
பட்டன . இனி , பல கோடி மக்கட்கு உறைவிடமாகவுள்ள இந்த 
உலகத்தைப் பிண்டமாகக்கொண்டு , அதனையும் ஆலயங்கள் எங் 
ஙனம் விளக்குகின்றனவென்று ஒரு சிறிது ஆராய்வோம் . 


தற்கால மேனாட்டு அறிவியல் நூல்களின்படி பூமியானது 
சுமார் 8000 மைல் குறுக்களவும் 25000 மைல் சுற்றளவும் 
கொண்ட ஒரு பெரிய பந்தாகும் . அது கிச்சிலிப்பழம் போன்று 
உருண்டு , இரண்டு துருவங்களிலும் சிறிது தட்டையாயிருப்பது . 
அது பம்பரம் சுற்றுவதுபோல , மணிக்கு 2000 மைல் வேகத்தில் 
திரிகைபோலத் தன்னைச்சுற்றி ஓயாது சுழன்று கொண்டிருக் 
கும் . அதனாலேயே நமக்குப் பகல் இரவு உண்டாவது ; சூரியனை 
நோக்கும் பாகத்தில் பகலும் மறுபுறத்தில் இரவுமாக இருக்கும் .. 
சுற்றுகிற பம்பரம் இடத்தை விட்டு இடம் நகருகிற மாதிரி , பூமி - 
யும் சூரியனைச் சுற்றி ஓயாது வட்டமிட்டுக் கொண்டும் இருக்கும் . 
ஒரு தடவை தன்னைச் சுற்றுவது 24 மணி நேரங்கொண்ட ஒரு 
நாளாகும் ; ஒருதடவை சூரியனைச் சுற்றுவது 365 நாள் கொண்ட 
ஒரு வருஷமாகும் . சூரியனைச் சுற்றிவருகிற பாதை வட்டமா 
யிராமல் கோழிமுட்டை போன்றிருக்கின்றது . அந்த முட்டை - 
யின் இரு பக்கமும் சூரியனைக் கொஞ்சம் நெருங்கி இருப்பதால் 
பூமி அங்கு வரும்போது கூடுதல் வேகமாகச் சுழலுமாம் ; அல்லா 
விடின் பூமியைச் சூரியன் இழுத்து விழுங்கிவிடுமாம் . முட்டைப் 
பாதையின் இரு நுனிகளிலும் வரும்போது , பூமி சிறிது மந்த 
மாகச் சுழலுமாம் . முன்னைய வேகத்திலேயே சுழலுமாயின் சூரி - 
யனாகிய கட்டுத்தறியில் அதனைப் பிணைத்திருக்கும் தும்பு அறுந்து , 
பூமியானது போன இடம் தெரியா மல் போயே போய்விடுமாம் ; 
அவ்வளவு அழகாகவும் துல்லிபமாகவும் அதன் வேகம் ஒழுங்கு 
படுத்தப்பட்டிருக்கிறதாம் . அத்துடன் அதன் சுழற்சி வேகம் 
ஒரு சிறிது அதிகரிக்குமாயின் , கார்த்திகைப் பண்டிகையில் நம் 


190 


பிள்ளைகள் கிறுகிறு வாணம் சுற்றுப் போது , அதன் பொறிகள் 
நாற்புரமும் பரந்தோடுவது போல , நாமும் மற்ற மிருகங்களும் 
பிராணிகளும் மரம் மட்டைகளும் ஆகாயத்தில் பறந்துவிடுவோ - 

அவ்வளவு துலா நிறையில் இந்தச் சாட்டையிலாப் பம்ப 
ரம் ஆட்டப்படுகின்றதாம் , அல்லது ஆடுகின்றதாம் . 


மாம் . 


பாகம் 


சமீபகாலத்தில் மேனாட்டு மேதையர் கண்டு பிடித்துள்ள 
வேறு சில உண்மைகள் யாவையெனில் , பூமிப் பந்தின் வெளித் 
தோடு சுமார் 40 மைல் கனமேயுள்ளதென்றும் , பூமியின் நடுப் 

முழுவவதும் அக்கினிக்குழம்பு மயமாயிருப்பதாகவும் , அங் 
குள்ள அமுக்கமும் அழுத்தமும் அனலும் நம்முடைய கருவிக- 
ளால் அளக்கத் தக்கனவல்லவென்றும் அவர் கூறுகின்றனர் . 
கடல் நீரில் காணப்படும் சில மாறுதலைக் கொண்டும் வேறு பல 
வகை அளவுகளைக் கொண்டும் , பூமியானது மனிதனைப்போலவே 
சுவாசிக்கின்றதென்றும் , மனிதன் மூச்சுவிடும்போது உடம்பில் 
ஒரு பூரிப்பு உண்டாவது போலப் பூமியிலும் இருபத்துநான்கு 
மணிநேரத்திற் கொருமுறை ஒரு பூரிப்பு உண்டாகி இறங்குவ . 
தாகவும் கூறுகின்றனர் . அத்துடன் சுமார் 20000 ஆண்டுகளுக் 
கொருமுறை பூமியானது புரண்டு படுக்கிறதாம். 
அதாவது 
பூமியின் வடதுருவத்தையும் தென் துருவத்தையும் ஒரு கோட் 
டால் இணைப்போமானால் அது பூமியின் அச்சு என்னப்படும் ; 
இதனை நம்மவர் மேரு தண்டமென்றும் பிரம்ம தண்டமென்றுங் 
கூறுவர் . இக்கோடு வடக்கு ஆகாயத்தில் துருவ நக்ஷத்திரத்தை 
நோக்கிக் கொண்டிருக்கும் . பூமி , ஒருமுறை புரண்டு படுக்கும் 
போது இக்கோடு வேறொரு நக்ஷத்திரத்தை நோக்கவே , அப் 
போது நமக்குப் புதியதொரு துருவ நக்ஷத்திரம் ஏற்படுகின்றது . 
இதுவே துருவனின் தபசும் வரப்பேறும் . இவ்விதம் புரண்டு 
படுப்பது காரணமாக , உலகிலுள்ள கண்டங்களும் சமுத்திரங் 
களும் புடைபெயர்ந்து விடுகின்றனவாம் . சீத , உஷ்ண நிலைகளில் 
பெருத்த மாறுபாடுகள் ஏற்பட்டு , அவை காரணமாக சமுத்திரங் 
கள் வற்றி நிலப்பரப்பாகின்றனவாம் . நிலப்பரப்புகள் பனியால் 
மூடப்பட்டுப் பின் சமுத்திரங்களாகி விடுமா 

சமுத்திரங்களாகி விடுமாம் ; பருவங்கள் , 
காலங்கள் எல்லாமே மாறி எங்கும் புதிய உலகமாகத் தோன்று 
மாம் . 


1911 


சிறிது காலத்திற்கு முன் , சூரியனுடைய ஒளியையும் சூட் 
டையும் மக்கள் கணக்கிடத் தொடங்கியபோது , இன்னும் இவ் 
வளவு காலத்தில் சூரியன் குளிர்ந்து விடுமென்றும் , அப்போது 
பூமியும் குளிர்ந்துபோய் வெறும் பிணமாய் மானிட வாழ்க்கைக் 
குத்தகுதியற்றதாய் விடுமென்றும் , அந்தக் காலமும் 

பலமும் நெருங்கி 
விட்டதென்றும் மேனாட்டார் கருதினர் . பின்னர் , சூரியனிடத் 
திருந்து பகலில் நமக்கு வரும் சூடு முழுவதும் இரவில் வெளியே 
கழிந்துவிடுவதாகவும் , உலகில் ஒரு புறம் பகலாயிருக்கும் போது 
மற்றப்புறம் இரவாயிருப்பதால் , தண்ணீர்க் குழாயைப்போல் , 
பகற்புறம் இறங்கும் சூடு இரவுப் புறமாகக் கழிந்து விடுவதையும் 
அவர்கள் அறிந்தனர் . ஆயினும் பூமியின் சூடு நிலையாயிருப் 
பதைக் கண்டு , அதனால் பூமியின் கையிருப்புச் சூட்டிற்குக் 
காரணங்காணாது மலைந்தனர் . அப்போது ரேடியம் என்ற அற்புத 
உலோகமொன்று கண்டுபிடிக்கப்பட்டது . சிலந்தி தன்னுள் - 
ளிருந்தே நூலை நூற்பது போல இந்த ரேடியமும் , விறகோ 
கரியோ விளக்கோ எண்ணையோ யாதொரு துணையுமின்றித் தன் . 
னுள்ளிருந்தே ஒரு கதகதப்பை இடைவிடாது நாற்புறமும் 
பரப்பிக் கொண்டிருக்கும் வல்லமையுடையதாயிருக்கின்றது . நம் 
உடம்பில் ரத்தம் பரவியிருந்து உடம்பு முழுவதிற்கும் சூடு 
கொடுப்பது போன்று , அது மிகமிக நுணுக்கமான அளவில் 
பூமியெங்கும் வியாபித்திருந்து கொண்டு , பூமியின் குறை 
வுறாதவண்ணம் அதனைப் பாதுகாத்து வருகிறதென்றும் , அதனால் 
பூமிக்கு அந்திய காலம் சமீபத்திலில்லையென்றும் அம்மேதை 

- 
யோரே இன்று கூறுகின்றனர் . 


க 


இனி , நம் பண்டைய ஞானிகள் பூமியை ஆராய்ந்து , ஆலயத் 
துள் அவ்வறிவை அமைத்து வைத்திருப்பதை ஒரு சிறிது 
கவனிப்போம் . அவர்கள் புறக் கருவிகளின் 

குறைபாட்டுத் 
தன்மையை நன்கறிந்திருந்தபடியால் அவற்றைப் பெரிதாகப் 
பாராட்டவில்லை . ரேடியும் என்ற உலோகத்தைப் போலவே 
அவர் களும் தம் அகத்து அடங்கிக்கிடக்கும் சக்திகளை யோகப் 
பயிற்சியால் வெளிப்படுத்தி , அவற்றின் மூலம் உலகத்தைத்துருவி 
ஆராய்ந்தனர் . அந்த அற்புத சக்திகளுள் ஒன்று நெற்றிக்கண் 
பார்வை எனப்படுவது . அதன் உதவிகொண்டு அவர்கள் இப் 


192 


வாடை 


பூமியை வெறும் மண்ணுருண்டையெனக் கருதாமல் , அதனை ஒரு 
உயிர் எனக் கூறியுள்ளனர் . 

னாகி மண்ணாகி வளியாகி ஒளியாகி 
ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய்க் 
கானாகி யான் எனதென்று அவரவரைக் கூத்தாட்டு 

வானாகி நின்றாயை என்சொல்லி வாழ்த்துவனே . 
என்ற அருள் வாக்கின்படி , அவனே மண்ணாகி யிருக்கும்போது ,, 
அந்த மண் உயிரற்றதாக எங்ஙனம் இருக்கமுடியும் ? மண்ணும் 
கல்லும் எல்லாமே உயிருள்ளன என்ற உண்மையை , இன்று 
மேனாட்டு மேதையரும் ஒப்பும்படி செய்தவர் நம் நாட்டு ஞானிய 
ராகிய ஜெகதீசச் சந்திரவசு என்ற பெரியாராவர் . அவர் நம் 
பண்டைய ஞானியர் வாக்கில் முழுநம்பிக்கை யுடையவர் . அதனை 
மெய்ப்பிக்க எண்ணி அவர் பலபல ஆண்டுகள் முயன்று மிக 
நுணுக்கமான யந்திரங்களைக் கண்டுபிடித்து , அவற்றின் மூலம் 
இவ்வுண்மையைப் புறக்கண்ணுக்கும் விளங்கும்படிச் செய்தனர் . 
மண் , கல் , இரும்பு , இலை , எலி , மனிதன் அனைவர் மீதும் முள் - 
ளொன்றைக் குத்துவோமானால் , அப்போது உண்டாகும் நரம்பு 
அதிர்ச்சியின் படங்கள் ஒன்றுபோலவே காணப்படுகின்றன . 
அவ்வாறே அனைவருக்கும் மதுவை ஊட்டினால் அப்போது 
ஏற்படும் நரம்பின் ஊக்கமும் , மது அதிகமாகும்போது ஏற்படும் 
போதையின் மயக்கமும் ஒரே தன்மையுடைய ( Graphs ) 
கோட்டுப் படங்களைப் பிடித்துக் காட்டுகின்றன . இவற்றிலிருந்து , 
சடப்பொருள் என்று நாம் கருதும் யாவுமே மனிதனைப்போலவே 
உணர்ச்சி யுடையன என்பது நிரூபிக்கப்பட்டது . இறைவன் 
திட்டப்படி நடைபெறும் பரிணாமமுறையும் மானிட முன் 
னேற்றமும் உயர உயர , ஒவ்வொரு மனிதனுக்குமே நெற்றிக்கண் 
திறக்குங்காலம் வரும் . அப்போது அனைவருமே ஐயந்திரிபின்றிப் 
பூமியின் தன்மையை நன்கறிந்து கொள்வர் . 


எனவே நாம் வாழும் இந்தப் பூமியானது ஒரு உயிரின் 
ஸ்தூல உடம்பென்று அறியப்படுகின்றது . அந்த உயிர் ஆணு - 
மல்ல , பெண்ணுமல்ல ; ஆனால் மக்கள் மண்ணினின்றும் பயிர் 
பச்சைகள் தோன்றுவதையும் , பெண்ணினின்றும் பிள்ளைகள் 


193 


தோன்றுவதையும் கண்டார்கள் ; பயிர் பச்சைகளைத் தோற்று . 
விக்கும் நிலத்தைத் தாய்க்கடவுளாகக் கொண்டு வழிபடுவா - 
ராயினர் . அன்றியும் பூமியானது அகழ்வாரையும் 

அகழ்வாரையும் தாங்கும் 
பொறுமையையும் அனைவர்க்கும் உணவளிக்கும் தாயன்பையும் 
உடைய தாயிருப்பதால் அது பூமிதேவி என்று பெண்ணாக 
உருவகப்படுத்திக் கூறப்படுகின்றது . அவள் வேலைக்கு உகந்த 
உத்தம வடிவம் உருண்டை வடிவேயாம் ; அதில் , ஆகாயத்தைப் 
பிளந்துகொண்டு ஆயிரக் கணக்கான மைல் வேகத்தில் நீந்திப் 
பறப்பதே அவளுக்குப் பெரிய குதூகலமாம் , 

குதூகலமாம் . அது மோட் 
டாரிலும் ஆகாய விமானத்திலும் மக்கள் மிக வேகமாகச் 
செல்லும்போது அடையும் மகிழ்ச்சி போன்ற 
றது . 

அவளுடைய 
ஒரு பிறவியின் ஆயுள் ஒரு கற்ப காலமாம் , அதாவது பதினான்கு 
மன்வந்தரங் கொண்டது . நம் உடம்பில் சுவாசமும் இதயத் 
துடிப்பும் ஒழுங்காக நடைபெறும்போது 

நமது 

வாழ்க்கை 
அமைதியாக நடைபெறும் ; அதிர்ச்சி , பயம் , இன்பவெறி முதலி - 
யவை நம்மைத் தாக்கும்போது , நம்மிடம் படபடப்பு , மேல் 
மூச்சு , கூடுதலான சூடு குளிர்ச்சிகள் , வேர்வை முதலியன 
உடம்பில் உண்டாவது நம் அனுபவம் . அம்மாதிரியே பூமிதேவி 
இயற்கையாக வாழும்போது அவள் உடம்பில் அமைதியும் 
ஒழுங்கும் நடமாடும் . அவளுடைய அறிவு இச்சைகளில் சிறு 
மாறுதல்கள் ஏற்படும்போது , சீதோஷ்ண வேறுபாடுகளும் 
காற்றும் உண்டாகும் ; மன அதிர்ச்சி முதலிய மாறுதல்கள் புயல் 
காற்று , சண்டமாருதங்கள் , சூறாவளிக்காற்றுகளை 
பண்ணும் ; மிகப் பெரிய இன்பதுன்ப உணர்ச்சிக் குழப்பங்கள் 
பூமி யதிர்ச்சி , பூகம்பம் , எரிமலைகளையும் எங்கும் நாசத்தையும் 
ஏற்படுத்திவிடும் . 

பூமியின் மீது வாழும் மனிதர்கள் , மிருகங்கள் , பிராணிகள் , 
மரஞ்செடிகள் முதலியவை யெல்லாம் அவளுக்கு உடம்பிலுள்ள 
பேன் , பூச்சி , புழு , கிருமிகள் போன்றே யிருக்குமாம் ; நம் இருக் 

அவள் பூரணமாக அறிகின்றாளென்று சொல்வதற் 
கில்லையாம் . ஆனால் உத்தம மக்கள் பலர் உலகில் வாழும்போது 
அவளுக்கு உள்ளப் பூரிப்பு உண்டாகுமாம் - குளிர் காலத்தில் 
இளவெயில் காயும் மனிதனுக் குண்டாகிறமாதிரி . இயற்கை 

25 


உண்டு 


கையை 


194 


வனப்பெல்லாம் பூமிதேவியின் அழகாகும் . ஒரு பெண்மணியின் 
அழகைக்கண்டு பலர் 

களிக்கும்போது அப்பெண்ணுக்கு 
எங்ஙனம் மகிழ்ச்சியும் முகக்களையும் ஊக்கமும் உற்சாகமும் 
மனதிலுண்டாகுமோ , அவ்வாறே இயற்கையழகைக்கண்டு பலர் 
களிக்கும்போது பூமிதேவிக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றதாம் ; 
இயற்கை யழகை மனிதன் பாழாக்கும்போது அவளுக்குத் 
துன்பம் ஏற்படுவதால் , அது காரணமாக உயிரினங்களுக்குக் 
கேடே - விளையுமாம் . 

உலகில் 

தீமை அதிகரிக்கும்போது 
அவளுக்கு மூச்சுத் திணறு தல் போன்ற உணர்ச்சி ஏற்பட்டு, பூமி 
பாரம் குறைக்க ஏற்பாடு செய்து விடுவாளாம் . பூமிபாரமென்பது 
வெறுஞ்சுமையாலேற்படும் பளுவல்ல. மக்கள் 

மிகுதியால் 
ஏற்படுவது மல்ல . எத்தனை கோடி மக்கள் திரண்டாலும் பளுவில் 
இமயமலை ஒன்றுக்கே அவர்கள் ஈடாகார் . ஆதலால் பூமிபாரம் 
என்பது தீமையால் ஏற்படும் உள்ளத் திணறு தலையே . 


பூமியின் உட்பாகத்தை விளக்குவது எளிய காரியமல்ல . 
அங்கு அக்கினிக் குழம்பாகவே யிருப்பினும் அதனுள்ளும் மிகப் 
பிரமாண்டமான பல பல குகைகள் இருக்கின்றனவாம் . உலகின் 
மேற்பரப்பிற் போலவே , அங்கும் விதம் விதமான உயிரினங்கள் 
உயிர்வாழ்ந்து அவற்றிற் கமைந்த பரிணாம முறைக்குக் கட்டுப் 
பட்டு முன்னேற்ற மடைகின்றனவாம் . இங்கு நம்மைச்சுற்றி 
நிறைந்துள்ள ஆகாயத்தைப் பிளந்துகொண்டு நாம் நடமாடுவது 
போலவே , அங்குள்ள உயிர் வகைகளும் 

அந்த அக்கினிக் 
குழம்பின் ஊடாக நடமாட வல்லவராம் . அழிக்கும் ஆற்றல் 
மிகுந்துள்ள சிங்கம் புலி கரடி முதலிய காட்டு மிருகங்களி 
னிடையே நன்மை தீமையென்ற பாகுபாட்டுணர்வு காணப் 
படுவதில்லை . அது அவற்றிற்கு இறைவன் அமைத்த அமைப் 
பாகையால் , நாம் அதனைக் குற்றமாகக் கூறுவதில்லை . அம்மா 
திரியே இடி , மின்னல் , எரிமலை முதலிய இயற்கை நிகழ்ச்சிகளும் 
நடைபெறும்போது அவற்றிற்கு அஞ்சி ஒதுங்குவதைத் தவிற , 
அவற்றை நாம் குறைகூறுவ தில்லை ; அவற்றிற்கு அச்செயல்கள் 
குற்றமுமாகாது . அம்மா திரியே பூமியின் உள்ளே வாழும் உயிர் 
வர்க்கங்களுக்கும் நன்மை தீமையென்ற கொள்கை இயற்கை 
யமைப்பிலேயே ஏற்படவில்லையாம் . அதனால் அவர்கள் மனித - 


195 


ன 


உ 


ரோடு பழகி உறவாடுவது மனிதவர்க்கத்திற்கு நன்மை பயப்ப 
தல்ல என்று கூறப்படுகின்றது . அவர்கள் மிகப் பயங்கரமான 
தோற்றமுடையோராம் - அபாரமான சக்தி மயமானவர்களாம் , 
- வீரபத்திரர் , பத்திரகாளி முதலியோருக் கமைந்த கணங்கள் 
போலும் , அவருக்கும் இன்றைய மனிதருக்கும் சாதாரணமாகத் 
தொடர்பொன்றும் இல்லையென்று கூறப்படுகின்றது . ஆற்றல் 
மிகுந்த சில மாந்தரீகருக்கு அத்தொடர்பு ஏற்படுமாயின் , அது 
ஏழேழ் பிறப்பிற்கும் அன்னாருடைய அழிவிற்கேயாம் என்னப் 
படுகின்றது . 

பூமிப்பந்தின் நடுவிலுள்ள அமுக்கமும் அழுத்தமும் சூடும் 
மனி தருடைய கருவிகளால் அளக்கத்தக்கனவல்ல . அவற்றின் 
தவிகொண்டு , அங்கு பிரம்மதேவர் திட்டத்தின்படி தேவகணங் 
களிலும் பூதகணங்களிலும் ஒரு தனி வகையார்- 

கொல்லர் 
ரேடியம் , தோரியம் , உரேனியம் போன்ற புதிய புதிய உலோ --- 
கங்களை அந்தக் குண்டலினி சக்தியில் காய்ச்சி யடித்து உற்பத்தி 
செய்து பூமியின் வெளிப்புறத்திற்குத் தள்ளுவதாகத் தெரிகிறது . 
அம்மா திரியே சூரியன் முதலிய நவக்கிரகங்களின் நடுவிலும் புதிய 
உலோக உற்பத்திகள் நடந்துகொண்டிருக்கின்றனவாம் . அவ் 
விடங்களே இறைவனுடைய பட்டரைகள் , கொல்லுலைகள் , உலைக் 
களங்கள் . ஒரு உலையின் நடுவிலே ஒரு புதிய உலோகம் படைக் 
கப்பட்ட வுடனே , அதன் சூக்ஷம நிலையில் அது இறைவனுடைய 
அற்புத சக்தியால் மற்ற உலகங்களுக்கும் அனுப்பப்படுகின்ற - 
தாம் ; அதனாலேயே நம் பூமியில் காணப்படும் 

உலோகங்க 
ளெல்லாம் சூரியன் , சந்திரன் முதலிய கிரகங்கள் , மற்றுள்ள 
நக்ஷத்திரங்கள் எல்லாவற்றிலும் இன்று காணப்படுகின்றனவாம் .. 


பாடம் 16 . 

உலகம் -7 ஆதாரங்கள் . 
ஈ எறும்பு முதல் மக்கள் ஈறாகவுள்ள எல்லா உயிர்களும் 
உணர்வு அல்லது பிரக்ஞையோடு வாழப் பிரியப்படுகின்றன . 
ஒருவன் இறந்தவுடனே அவனுடம்பில் உணர்வு நீங்கிவிடுவதை 
நாம் காண்கின்றோம் . அப்புறம் உள்ள நிலை இன்னதென அறியப் 
படாமையினாலேயே , நம்மிற் பலர் மரணத்திற்கு அஞ்சுகின்றனர் . 


196 


நாம் உறங்கும்போதும் நம் உணர்வு நீங்கி விடுகின்றது . ஆயினும் 
வழக்கமாக நாம் உறங்கி விழித்துவிடுகிறபடியினாலும் , எல்லா 
உயிர்களுமே அவ்விதம் உறங்கி உணர்வுபெற்று விடுவதைப் 
பார்ப்பதினாலும் , மரணத்தைப்போல நாம் உறக்கத்திற்கஞ்சுவ - 
தில்லை. மக்களிற் பெரும்பாலார் பிணி மூப்புச் சாக்காடு , வறுமை 
முதலியவற்றால் மிகுந்த துன்பம் அடைந்தபோதுங்கூட இறந்து 
பட விரும்பாததற்கு ஒரே காரணம் இந்தப் பிரக்ஞை வாழ்க்கை , 
அல்லது உணர்வு வாழ்க்கை மீதுள்ள 

மீதுள்ள ஆரா விருப்பேயாம். 
மனிதன் இந்த உணர்வு வாழ்க்கையை விரும்புவதோடு , கூடுமான 
வரை இன்பமாகவும் வாழ விரும்புகின்றான் ; இந்த இன்ப வாழ்க் 
கைக்கு 

அறிவு இன்றியமையாததென்றும் காண்கின்றான் ; 
அவ்வறிவால் நினைத்தவற்றை முடிக்கும் ஆற்றலும் ஆவசிய 
மென்றும் உணர்கின்றான் . அதாவது , எல்லா மனிதரும் தத்தம் 
இன்பம் , அறிவு , ஆற்றலைப் பெருக்கி வளர்க்கும்போதே தாம் 
உயிர்வாழ்வதாகக் கருதுகின்றனர் . 


கணவன் 


இனி , இன்பம் என்பது அன்பினால் விளைவதாகும் ; அன் 
பில்லாத இடத்து இன்பம் உதிப்பதில்லை . இனிப்பை வெறுக்கும் 
போது , சர்க்கரையை வாயிலிட்டால் அது தெவிட்டுமேயன்றி 
இன்பம் பயப்பதில்லை ; பதிலாக ஒரு குமட்டலும் அருவருப்புமே 
ஏற்படும் . இந்நாக்கைப்போன்றே மெய் கண் மூக்கு செவியாகிய 
புலன்களின் அனுபவங்களுமாகும் . மனத்தின் நிலையும் அந்த 
விதியை 

ஒட்டியதே. அன்பு இல்லா தவிடத்துக் 
மனைவியர் 

கூடிவாழச் சம்மதிப்பதில்லை . அதனால் இன்ப 
வாழ்க்கை யென்பதை அன்பு வாழ்க்கையென மாற்றி , மக்கள் 
அனைவரும் அன்பு , அறிவு , ஆற்றலைப் பெறுவதற்கும் பெருக்கு 
வதற்குமான நோக்கத்தோடேயே உலகில் வாழ்ந்தும் உழைத்தும் 
வருகின்றனர் , என்று கூறுதல் தவறாகாது . அம்மூன்று குணங் 
களிலும் மக்கள் பயிற்சி பெறும் இடமே இந்த உலகப் பள்ளிக் - 

அப் பள்ளிக்கூடத்தில் , 7 பெரும் வகுப்புகளென்ற மூல 
வகுப்புகளும் ( Root Races ) , அவை ஒவ்வொன்றிலும் எவ்வேழு 
சிறு வகுப்புக்களான ( Sub Races ) கிளை வகுப்புகளுமாகப் 
பாடங்கள் நடைபெறுகின்றனவென்று 

அறிந்தோர் கூறுகின் 
றனர் . 


கூடம் . 


197 


படுகின்றது . 


சிறு முயற்சியால் பெறக்கூடிய பொருள் எதுவும் அற்ப 
விலையுள்ள தாகவே இருக்கமுடியும் . - கால்ரூபாய்க் கண்ணாடிக்- 
கல்லுக்கும் அதே பருமன் வைரக்கல்லுக்கும் விலை வேறுபாடு 
சொல்லவும் வேண்டுமா ? அம்மாதிரியே எளிதில் அடையப்படும் 
அன்பு அறிவு ஆற்றல்கள் அற்பமாகவே யிருக்கமுடியும் . 
அத்துடன் மனிதனிடம் இன்று காணப்படும் அன்பு அறிவு 
ஆற்றலுக்கும் இறைவனிடத்துள்ள முற்றறிவு , பூரண அன்பு , 
வரம்பிலா ஆற்றலுக்கும் இடைவெளி மனத்தால் நினைக்கவோ 
வாக்கால் சொல்லவோ வொண்ணாததாகும் . அதனால் மனித 
வளர்ச்சியும் எல்லையில்லா ததாகும் . ஆகவே மேற்சொன்ன ஏழு 
மூலவகுப்புகளும் , ஆயிரக்கணக்கான யுகங்களாக இந்த உலகில் 
நடைபெறுமென்றும் , அதன் பின்னரும் வேறு புதிய உலகங் 
களில் அதன் மேற்பாடங்கள் நடைபெறு மென்றும் சொல்லப் 

அத்துடன் , மனிதர் ஒரே பிறப்பில் ஒரு வகுப்புப் 
பாடங்களைப் படித்து விடுவதில்லை யாகையால் , ஒரு வகுப்பிலேயே 
ஒவ்வொரு ஆன்மாவும் எண்ணற்ற பிறவிகளெடுத்துப் பாடங் - 
களைத் திரும்பத் திரும்பப் படிக்கு மென்றும் தெரிகிறது . 

நமது ஆலயப்படத்தில் 1.1.2.2 . எண்ணிட்ட பாகம் நம் 
பூலோகத்தையும் , ஆலயத்துள்ள ஏழு ஆதார ஸ்தானங்கள் பூமியி 
லுள்ள ஏழு மூல வகுப்புக்களையும் குறிப்பனவாம் . இப்பூமியின் 
இந்த ஆதார ஸ்தானங்களைப்பற்றி விளக்கமாகத் துலங்கா த 
சில குறிப்புகள் மாத்திரம் நம் பண்டை நூல்களில் காணப்படு 
கின்றனவே தவிர வேறு விரிவாக ஒன்றும் சொல்லப்படவில்லை. 
அந்த ஏழு ஆதாரங்களும் சப்த தீவுகள் என்று நம் புராணங்களில் 
கூறப்பட்டுள்ளன . உலகின் நிலப்பரப்புகளெல்லாம் நாற்புறமும் 
நீராலேயே சூழப்பட்டிருக்கின்றன வாதலால் அவற்றைத் தீவுக 
ளென்றழைப்பது பொருத்த முடையதே. இந்த ஆதாரஸ்தானங் 
களைப்பற்றி நாம் அறியக்கூடிய விதத்தில் ஒரு சிறிது விளக்க 
மாகக் கூறியிருப்பவர் , சமீபகாலத்திருந்த வெள்ளைக்கார யோகி 
யர் களாகிய பிளவட்ஸ்கி அம்மையார் ( H.P.B. 1831-1891 ) 
அன்னை வசந்தையார் ( A. B : 1847-1933 ) லெட்பீற்றர் துரை 
என்ற வங்கப்பணி மூனிவர் ( C. W. L. 1847-1934 ) ஆகிய 
மூவருமாவர் . அவர்கள் கூறியிருப்பது வெறும் மனக்கோட் 


- 


198 


யோ , கயிறு திரிப்போ அல்லவென்றும் , அவை முழுவதும் 
சித்திரபுத்திரர் கணக்கில் எக்காலத்தும் காணப்படக்கூடியவை 
பென்றும் , அதனை வாசிக்குந் தகுதிபெற்றோர் ,, அதாவது 
நெற்றிக்கண் திறக்கப்பட்ட ஆண்பெண் பாலார் 

எவரும் , 
எந்நாட்டவராயினும் எம்மதத்தவராயினும் எவ்வய தின ராயினும் 
எப்பொழுது வேண்டுமாயினும் அவற்றைக் கண்கூடாகக் கண்டு 
அவற்றின் உண்மையைத் தெளியக்கூடுமென்றும் அவர்கள் உறுதி 
கூறுகின்றனர் . இன்னும் சிறிது காலத்தில் அங்கனம் கண்டு 
உண்மையறியக்கூடிய மக்கள் பலர் உலகில் 

பலர் உலகில் பிறப்பரென்றும் 
அவர்கள் கூறுகின்றனர் . நெற்றிக்கண் பார்வையென்பது நம் 
இந்து மதம் ஒப்புக்கொள்ளும் ஒரு ஆற்றலாகையால் , அது நம் 
யோகியர் கூறும் அஷ்ட மகா சித்திகளில் ஒன்றாகையால் , மேல் 
வரும் வரலாறுகளை ஒருவாறு நம்புதற்கு நமக்கு இடமிருக் 
கின்றது . மேற்சொன்ன இம்முப்பெரு மக்களுடைய வாழ்க்கை 
வரலாற்றைப் பற்றியும் யோக சக்தியைப்பற்றியும் இங்கு விளக்க 
இந் நூல் இடந்தராது . ஆயினும் அவரைப்பற்றிய ஒரு உண் - 
மையை இங்கு கூறுவது மிகையாகாது . தமிழ்நாடு செய்த தவப் 
பயனாக நம்மிடையே அவதரித்து , யோக சித்திகளின் உச்ச 
நிலையை அடைந்து 1873 - ம் ஆண்டில் தம் பூத உடம்போடேயே 
மறைந்து சென்றதாகச் சொல்லப்படும் அருட்பிரகாச வள்ளலார் 
ராமலிங்க சுவாமிகள் , நம்மிடத்தும் , நம்மூலம் உலகிலும் , " சமரச 
சுத்தசன்மார்க்க ” த்தை நிறுவப் பெரிதும் பாடுபட்டாரென்பது 
யாவருமறிந்த உண்மை , சுவாமிகளிடம் தமிழ் கற்ற மாணவருள் , 
தொழுவூர் வேலாயுத முதலியார் ஒருவர் ; அவர் சுவாமிகளிடம் 
உபதேசம் பெற்ற சிஷ்யருள் ஒருவருமாவர் ; சென்னையில் 
துரைத்தனக் கல்லூரியில் ( பிரஸிடென்ஸி காலேஜ் ) தமிழ்ப் 
பேராசிரியராயிருந்தவர் ; சுவாமிகளுடைய தோத்திரப்பாக்களைத் 
திருமுறையாக வகுத்துத் “ திருவருட்பா என்ற பெயரால் வெளி 
யிட்டவர் ; சுவாமிகளைப்பற்றிப் பல பாடியுள்ளவர் . 
சுத்தசன்மார்க்க சங்க ” த்தை 

நிலைநாட்டுவதற்கு 

சுவாமிகள் 
எடுத்துக்கொண்ட பெருமுயற்சியானது , தமிழ் நாட்டில் உறம் 
பெற்றிருந்த ஜாதி சமயச் சழக்குகளால் வீணாகுவது கண்டு , 
சுவாமிகள் சொல்லிய தாக முதலியார் கூறுவது யாதெனில் : 


சமரச 


199 


நான் 


இந்த " சமரச சுத்தசன்மார்க்க சங்கத்தில் நீங்கள் சேர 
அருகரல்லர் . இந்த சகோதரக் கூட்டத்தின் உண்மையான 
உறுப்பினர் வெகு தூரத்திற்கப்பால் இந்தியாவின் வட திசையில் 
வசித்து வருகின்றனர் . நீங்கள் நான் சொல்வதைக் கேட்கின்றீ 
ரில்லை . 

கூறும் உண்மைகளைக் கைக்கொள்கின்றீரில்லை . 
நான் சொல்வதைக் கேட்டுத் திருந்தக்கூடாதென்றே தீர்மானித் 
திருக்கிறீர் கள் போலும் . என்றாலும் , ருஷியாவிலும் அமெரிக் 
காவிலுமிருந்தும் ( இவ்விரு நாடுகளையும் சுவாமிகள் அடிக்கடி 
குறிப்பிட்டனர் . ) மற்று அன்னிய நாடுகளிலுமிருந்தும் சில 
பெருமக்கள் இந்தியாவிற்கு வந்து , இதே சமரச சன்மார்க்கக் 
கொள்கையையும் சகோதரத்துவத்தையும் உங்களுக்கு எடுத்துச் 
சொல்லுங்காலம் அடுத்தே வருகின்றது . இன்று பயனில்லாது 
நான் உங்களுக்குப் புகட்ட முயலும் இந்த அரிய உண்மைகளை , 
அன்று நீங்களாகவே ஒப்புக்கொண்டு வழிபட எண்ணுவீர்கள் . 
வடக்கே வெகு தொலையில் வாழ்ந்துவரும் அச்சகோதரர்கள் 
இந்தியாவில் பல அற்புதங்களை இயற்றி , இந்நாட்டிற்கு அளவற்ற 
நன்மைகளை நல்குவதையும் நீங்கள் சீக்கிரத்தில் காண்பீர்கள் . ” 
என்பதே . 


அண்டமும் அண்டத்தில் நடைபெறுவனவும் இறைவனு 
டைய திட்டம் , தீர்மானம் , சங்கற்பம் . அத்திட்டத்தை அவ 
னாணையின்படி நடத்திவைப்பவர் அதிகாரமுத்த ரெனப்படுவர் . 
அவர்கள் 

“ பழவடியார் திருக்கூட்டம் ” என்று மணிவாசகரா 
லும் , வித்தகச் சித்தர் கணம் ” என்று தாயுமானாராலும் , “ சன் 
மார்க்க சங்கம் " என்று அருட்பிரகாச வள்ளலாராலும் “ வெள் - 
ளியம்பலச் சோதர சங்கம் ( The Great White Brotherhood ) 
என்று திவ்யஞான சபையாராலும் அழைக்கப்படுவர் . அருட் 
பிரகாச வள்ளலாரும் அதிகாரமுத்தர் குழாத்தைச் சேர்ந்தவ 


ரென்பது , 


சாவா வரமும் சித்தியெலாம் தழைத்த நிலையும் 

சன்மார்க்க சங்க மதிப்பும் பெற்றேன் , 
என்ற அவருடைய அருட்பா வினால் விளங்குகின்றது . அவரால் , 
ருஷியர் அமெரிக்கர் என்று குறிப்பிடப்பட்டவர்கள் பிளவட்ஸ்கி 


200 


சில 


ஏவுதலின் 


அம்மையாரும் ஆல்காட் துரையும் என்று கருதப்படுகின்றது .. 
அவருள் முன்னவர் ருஷியரும் பின்னவர் அமெரிக்கருமாவர் . 
" வடக்குள்ள சகோ தரர் ” என்னப்பட்டவர் இமயமலையில் தங்கி 
யிருக்கும் அதிகாரமுத்தரென்று எண்ணப்படுகின்றது .. 

பேரிலேயே 
அவருடைய 

ஆல்காட்துரையும் 
பிளவட்ஸ்கி அம்மையாரும் கி . பி . 1875 ல் , அதாவது வள்ளலார் 
மறைந்த இரண்டாண்டுகளுக்குள் , சர்வ சமய சமரச சன்மார்க்க 
சங்கமாகிய திவ்யஞான சபையை ( Theosophical Society ) 
அமெரிக்காவில் ஆரம்பித்து வைத்ததாக அவ்விருவரும் கூறியுள் - 
ளனர் . பின்பு அம்முத்தருடைய உத்தரவின் பேரிலேயே 1878 ல் 
அச்சங்கம் இந்தியாவில் பம்பாய்க்கு மாற்றப்பட்டு , அங்கிருந்து 
1882 ல் அதன் ஏழாவதுவயதில் , அருட்பிரகாச வள்ளலார் மயிலை 
யில் தங்கியிருந்தபோது முன்னோக்குடன் புனிதப்படுத்திவைத் 
திருந்த அடையாற்றுக்குக் கொண்டுவரப்பட்டது . 

அங்கு அது 
ஆல்போல் தளைத்து அறுகுபோல் வேரூன்றி நாளொரு மேனியும் 
பொழுதொரு வண்ணமுமாக இன்றுவரை வளர்ந்து வருகின்றது . 
அச்சங்கத்தைச் சேர்ந்த A. O. ஹியூம் என்ற வேறொரு வெள்ளை - 
யராலேயே இந்திய சுதந்திரத்திற்கு அடிகோலிய “ காங்கிரஸ் 
ஸ்தாபனம் 1886 ல் ஆரம்பிக்கப்பட்டதும் கவனிக்கத்தக்கது . 
இந்த திவ்யஞான சங்கத்துப் பெருமக்களிற் சிலர் நெற்றிக் 
கண்ணால் ஆராய்ந்தெழுதியுள்ள , மனிதன் 

கொடிவழி , " 
“ மனிதன் எங்கிருந்து . எவ்வாறு , எவ்விடம் , " என்ற 
லிருந்து கீழ்க்கண்ட குறிப்புகள் திரட்டப்படுகின்றன . 


நூல்களி . 


ஆலய 


1 


--- 


-- 


கன 


மூல 

புராணப் பூமியின் ன்கண் 

மக்கள் உடம்பும் 

உற்பத்திமுறை வகுப்புகள் ஸ்தானம்பெயர்கள் 

இடம் பெயர் உயரமும் 

( 
பிள்ளைப்பேறு 
) கொடிமரம் 
கிரௌஞ்சத்வட 
துருவத்தில்இருந்து, 

பிர 

பிராணமய 
கோசம் 
பிளவுமுறை 
தீவுஆழ்ந்துபோனபெரிய 

மாத்திரம் 
. கண்டம். 

சுமார் 
175 
அடியில் 

தொடங்கிப் 
படிப் 

2 அம்பிகை குசத்தீவு இப்போதுள்ள 

கோவா 

படியாகக் 
குறுகல் 
. 
ஸெம்லா 
, 
ஸ்பிற்ஸ்பர் 

கோணிப்பை 
அன்ன 
குருத்து 
வெடித்தல் ,ஐஸ்லாந்துமுதலி 

உடம்புகள் 
சுமார் 
யவற்றைஇணைத்துக் 

120 
அடியில் 
தொ குதிரைலாடம்போன் 

டங்கிப் 
படிப்படி 
றிருந்த 
ஒரு 
கண்டபடம். 

யாகக் 
குறுகல் 
. 3அதிகாரநந்தி 
பால்மலித் 
தீவு 
க 
கொள்ளப்பட்ட 
லெமூரியர் 
அன்ன 
உடம்பு 
சுமார் 
1 
வேர்வைக்கி 

லெமூரியா கண்டம். 

30 

அடிமுதல்2முட்டையிடல் இன்றையபஸிபிக்மகா 

படிப்படியாகக் 
3 
அர்த்தநாரிகள் சமுத்திரமும்சுற்றி 

4 
ஆண்பெண்பிரிவும் 
, யுள்ளநாடுகளும். 

ன்றையமுறையும் 
. 4. நடராஜர் 

பிலட்சத்தீவு 
கடல் 
கொள்ளப்பட்ட 
அத் 
அத்லாந் 
தியர் 
அன்ன 
உடம்பு 
சுமார் 
இன்றைய 
முறை 
லாந்தியக் கண்டம் 

10 
அடியில் 
தொ இன்றையஅத்லாந்திக் 

டங்கிப் 
படிப்படி 
மகா 
சமுத்திரமும் 
சுற்றி 

யாகக் 
குறுகல் 
. யுள்ளநாடுகளும். 
நந்திஜம்பூத்தீவு இன்றையஉலகம் 

அன்னஉடம்புசுமார் 

ஷை 

ஆறடிஉயரம். 6 
சிவலிங்கம் சாகத்தீவுஅமெரிக்காவின் 
மேல் 

பாகத்தையொட்டி 
இனித் 
தோன்ற 
விருப் 


குறுகல். 


5 


வாகன 


ஆரியர் 


--- 


பது 
. 


7 


விமானம் 


புஷ்கரத்தீவு 


-- 


--- 


.... 


ஆஸ்ற்ரேலியாவையும் தென் 

துருவத்தையும் ஒட்டிஇனித்தோன்ற 
விருப்பது 
, 


202 


15 


னது 


நமது 


பல பல யுகங்களுக்கு முன்பு , அதாவது எத்தனையோ கோடி 
வருஷங்களுக்கு முன்பாக , இந்த பூமியானது அதன் ஆரம்ப நிலை 
யில் வெறும் ஆவிப் பந்தாகவே இருந்தது . 

இன்றுள்ளது 
போன்று உறைந்து கட்டியாயிராமல் , அது 
முதலாவது பிரம்மாண்டமான தீப்பந்தம் போன்று அனலைக் 
மூலவகுப்பு . கக்கிக் கொண்டு சூரியனைச் சுற்றிச் சுழன்று 

கொண்டிருந்தது . பூமியைச் சுற்றி மூச்சுத்திண 
ரும் புகைப்படலம் மூடியிருந்தது . பின் நெடுங்காலத்திற்குப் 
பிறகு , செம்பு , இரும்பு முதலிய உலோ கங்களெல்லாம் , ஆவியா - 
யிருந்தவை உருகிப்பொங்கிக்கொண் டிருக்கும் இளக்கங்கொண்ட 
குழம்புபோன்ற நிலைக்கு வந்தன . அக்காலத்தில் , பூமியா 
மந்தர மலையை நடுவிலிட்டுக் கடைவது போன்ற கொந்தளிப்பை 
உடையதாயிருந்தது . நாளா வட்டத்தில் சிறிது உறைந்து கட் 
டிப்பட்ட இடங்களில் , அது கொதித்துக் குமிழி பொரியும் சேற் 
றுக் குழம்பாக இருந்தது ; அதன் நிலப் பரப்பும் அடிக்கடி 
இடம் விட்டு இடம் பெயர்ந்து கொண்டேயிருந்தது . 
போன்ற உடம்புகள் உயிர்த்திருக்கலாகாத அந்த நிலைமையில் , 
பூமியின் வடதுருவத்தைச் சுற்றி மனிதர் முதல் மூலவகுப்புத் 
தொடங்கினர் . அங்கு அவருக்கு ஆரம்பப் பாடமாகப் பிராண 
மய கோசம் வகுக்கப்பட்டது . முதல் உடம்புகள் அதிகார 
முத்தரால் ஆக்கிக் கொடுக்கப்பட்டன . அந்த உருவங்கள் கட்டுப் 
பட்ட வடிவமின்றி , காற்றில் அலையும் பிண்டாகாரமான மேகங் 
கள் போல் , நடுவில் திரட்சியும் வெளிப்புறத்தில் உதிரியுமுடைய 
தாய் , அதாவது புகைச்சுருள் போலப் பூமியின்மேல் மிதந்து 
கொண்டிருந்தன . அவற்றிற்குப் பிறப்பு இறப்பு இல்லையென்ன - 
லாம் . முதல் மூலவகுப்பின் ஏழு கிளைவகுப்புகளும் பல கோடி 
வருஷங்களாக நடைபெற்றன . ஆரம்பித்திலேற்பட்ட ஒரு 
பிராணமய உடம்பே ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் அந்த ஏழு கிளை 
வகுப்புகளுக்கும் போது மான தாயிருந்தது . அந்த உடம்புகளில் 
கழிவு ஏற்படும்போது , கடற்பஞ்சு, மையொற்றித்தாள் போன் 
றவை நீரை உறிஞ்சிக் கொள்வது போலவும் , நாம் இன்று 
காற்றைச் சுவாசிப்பது போலவும் , அவை தம்மைச் சுற்றியுள்ள 
ஆகாயத்திலிருந்து தமக்கு ஆதாரமானவற்றை உறிஞ்சிக் கொள் 
ளும் . புதிய ஆன்மாக்கள் பிறப்பெடுக்க வேண்டிய போது , 


203 


காலம் 


அதாவது பிரளயத்தில் ஒடுங்கிக்கிடந்த ஆன்மாக்கள் பூமிக்குத் 
திரும்பவேண்டிய 

வந்தபோது , இந்தப் பிராணமய 
கோசங்கள் இரண்டாகப் பிளந்து இருவேறு உடம்புகள் ஆகும் . 
இது மேகங்கள் துண்டுபடுவது போலாம் . 

அந்த ஆன்மாக்கள் 
ஏகதேசம் இன்றையத் தாவரங்கள் போன்ற உணர்ச்சியும் அறி - 
வுமே உடையனவாயிருந்தபடியால் இவ்வித உடம்புகளும் இம் 
மாதிரி பிறப்பு முறைகளுமே அவற்றின் பக்குவத்திற்கு ஏற்றவை 
யாயிருந்தன . இவ்விதம் எத்தனையோ கோடி வருஷங்களுக்குப் 
பின்னால் , மேற்சொன்ன பிராண உடம்புகள் இறுகிக் கட்டிப் 
பட்டபோது மனித வர்க்கத்திற்கு இரண்டாம் மூலவகுப்புத் 
தொடங்கப்பட்டது . 


வை 


இரண்டாவது வகுப்பு பூமியின் வட துருவத்தை விட்டுச் 
சற்று தெற்காக அமைந்திருந்தது . அக்காலத்தில் பூமியின் இரு 
துருவங்களிலும் ஒருவிதமான தரை காணப்பட்டது ; ஆயினும் 
சிறிய குழி கிள்ளினாலும் அங்கிருந்து அக்கினி , சுவாலையாக 

வெளிவரும் . செம்பு முதலிய உலோகங்கள் , 
ரண்டாம் சில இடங்களில் கட்டியாயும் மற்ற இடங்களில் 
மூலவகுப்பு . இளகியுமே இருந்தன . செம்பு உருகுவது 3500 

டிகிரி சூட்டில் ; அதனால் பூமியின் பெரும்பாகம் 
அதற்கு மேற்பட்ட சூடுள்ள தாக அன்று இருந்திருக்கவேண்டும் . 
இந்நிலையில் முன்னைய 

பிராண 

மயகோசங்களைக் கருவாகக் 
கொண்டு ஆன்மாக்களுக்கு அன்ன உடம்புகள் மெள்ள மெள்ள 
அமைக்கப்பட்டன . அவை முதலில் அவயவங்களொன்றுமில் 
லா மல் காற்றடைத்த பெரிய கோணிப்பைகள் போன்றிருந்தன . 
சற்று இறுகிக் கட்டிப்பட்ட காலத்தில் அவை கொஞ்சம் 
இளக்கமான மெழுகால் ஆக்கப்பட்டது போன்று , ஏதாவது பட் . 
டால் உள்ளே குழிந்து சிறிது நேரத்திற்குப் பின் தாமே நிரம்புந் 
தன்மையவாய் இருந்தன . சில சமயம் அக்கோணிப்பை 
உடம்புகள் நட்டமாக மிதக்கும் ; பெரும்பாலும் அவை தரையி . 
லேயே புரண்டு உருண்டு செல்லும் . சூடு குளிர்ச்சி முதலியவற் 
றால் இன்ப உணர்ச்சி ஏதாவது தட்டும்போது , கைகள் கால்கள் 
இன்று காணப்படும் இடங்களில் முளைகள் போன்ற உறுப்புக்கள் 
வெளியே நீழும் ; அவை , நத்தை கூட்டை விட்டுத் தலையை 


204 


கால் 


கை 


வெளியே நீட்டி உள்ளுக்கிழுத்துக் கொள்வதுபோல விருக்கும் . 
இவ்விதம் பல்லாயிரமான 

ஆண்டுகளாக அவை அடிக்கடி 
வெளிப்பட்ட பழக்கத்தின் பேரில் ஒருவிதமான 
களாக உருப்பெற்று நிலைத்தன . அப்போது அவற்றை ஊன்றி 
நடக்கும்போது அம்மாக்கள் இன்றைய நீர் யானை போன்ற 
மிருகங்கள் போலக் காணப்பட்டனர் . இவ்வாறு உடம்பு 
இறுகிக் கட்டிப்படக் கட்டிப்பட , அத்தேகமானது தன் 
மேற்பரப்பு முழுவதையுங்கொண்டு ஆகாரத்தை உறிஞ்சுந் 
தன்மையை இழந்துவிடவே , மேற்படி கோணிப்பையின் மேல் 
மட்டத்தையொட்டி ஆகாரம் உண்பதற்கு ஒரு குழாய் தோன்றி , 
நாளா வட்டத்தில் அது வாயாகவும் வயிறாகவும் மாறியது . அக் 
காலத்திய அம்மிருக மக்கள் , இன்று சாக்குகளை நாம் உள்ளும் 
புறமும் புரட்டி உதறுவது போலத் தம் வயிற்றை வெளியே 
கவிழ்த்து , வயிற்றிலுள்ள கல் மண் முதலியவற்றை வெளியே 
கொட்டவும் பின் அதனை உள்ளுக்கிழுத்துக் கொள்ளவும் வல்ல - 
வராயிருந்தனர் . நிறைந் திருக்கும் கோணிகள் சுருங்கிப்போதல் , 
அவருக்கு இறப்பு ; அவர்கள் பிறப்பு முறை , குருத்து வெடிப்பு ; 
அதாவது உயிரோடுள்ள உடம்புகளில் குருத்து வெடித்து , அது 
வளர்ந்து கொண்டே வந்து ஒரு பருவத்தில் வேறு துண்டாகி 
விடும் . பின் அது தானே ஆகாரத்தை உட்கொண்டு வளரும் 
தன்மையுடைய தாயிருந்தது . இப் பிறப்புமுறை இன்று ரத்தக் 
கிருமிகள் , (Ameoba ) அமீபா முதலியவற்றுள் காணப்படுகின்றது ; 
தாவர வகையிலும் காணப்படுவது . இந்த 2 ம் மூல வகுப்பில் 
பாடங்கற்று வந்தோர் பக்குவத்தில் ஆன்மக் குஞ்சுநிலையிலுள் .- 
ளோ ராவர் . 


பாடம் 17 . 

உலகப்பள்ளியில் மூன்றும் மூல வகுப்பு 
இரண்டாம் வகுப்பில் மனிதர் தரித்திருந்த காற்றுக் 

கோணிப்பை உடம்புகள் , உலகம் குளிரக் 
மூன்று கோடி குளிர அவையும் இறுகிக் கட்டிப்பட்டுக் 
வருஷங்களுக்கு முன் . கைகால் முதலிய அவயவங்களைப் பெற்ற 

பின்னர் , சுமார் 3 கோடி வருஷங்களுக்கு 
முன் அம்மானிடர் முப்பது நாற்பது அடி உயரமுள்ள பெரிய 


206 


காலம் . 


மனிதக் குரங்குகளாயினர் . அது மூன்றாம் மூலவகுப்பின் ஆரம்ப 

வட துருவமும் அதையடுத்த தென் கண்டமும் மெள்ள 
மெள்ளக்கடல் சொள்ளப்பட்டன . இன்று பசிபிக் மகாசமுத் 
திரமாயிருப்பது அன்று காடுகளும் மலைகளுங்கொண்ட பெருங் 
கண்டமாயிருந்தது . 

இதுவே ஆலயத்தில் அதிகார நந்தி அமர்ந் 
திருக்கும் நாபிச்சக்கரம் . 

அந்தக் குரங்குருவ மனிதர் கன்னங்கரேலென்று அண்டங் . 
காக்கை நிறமாயிருந்தனர் . பெரிய முட்டைத்தலை ; அது முட் 
டைகளைப்போன்று ஒரு நுனி சிறுத்தும் மற்றது பெருத்தும் 
இருக்கும் ; அதன் குறுகிய நுனி தலையுச்சியும் பருத்த பாகம் 
நாடியுமாக நெற்றியென்பதே இல்லாதிருந்தது ; உச்சந் தலைப் 
பக்கம் ஒரே கண் ; கை கால்கள் மிக நீளம் ; கைகள் அனேக - 
மாய்த் தரை வரை நீண்டிருந்தன . முழங்கால் , முழங்கைகள் 
வளைந்து தொங்கின . அவர்கள் ஒரு மாதிரியாக நிமிர்ந்து நடந்த 
போதிலும் , ஓடவோ வேகமாய் நடக்கவோ வேண்டுமாயின் , கை 
களையும் ஊன்றிக்கொண்டு நாலுகாற் பிராணிகள் போலவே 
செல்வர் . உள்ளே எலும்புக்கூடு வளரத் தொடங்கிற்று ; 
மேலே மயிர் முளைக்கத் தொடங்கிற்று ; உடம்பில் விரலைக் 
கொண்டு குற்றினால் அங்கு பள்ளம் பாய்ந்து வெகு நேரத்திற்குப் 
பின் குழி நிரம்பும் . முன் போல முளை வெடிப்பதும் , வேர்வையி 
லிருந்து கிருமிகள் வெளிவந்து வளர்வதும் பிள்ளைப்பேறு முறை - 
களாயிருந்தன . 


2 கோடி 


இடையிலுள்ள இந்த ஒரு கோடி 
வருஷங்களுக்கு முன் . வருஷங்களில் உடம்புகள் இறுகிக் 

கட்டிப்பட்டன . நெற்றிக்கண் சிறிது 
சிறிதாகத் தலைக்குப் பின்புறம் சென்று , முன்புறம் இரண்டு 
சிறு கண்கள் தோன்றின . ஆக மூன்று கண்களும் தேங்காய்க்குக் 
கண்கள் போல அமைந்திருந்தன . அதனால் அவர் முன்னும் 
பின்னும் ஏக காலத்தில் பார்ப்பர் . எப்பொழுதும் நிமிர்ந்தே 
நடக்கவும் ஓடவும் இப்போது வல்லவராயினர் . அவர்கள் பாதங் 
கள் மொங்கான் கட்டைகள் போலக் காலுக்கு முன்னும் பின் - 
னும் நீண்டிருந்தன ; அதாவது நமக்கு முன்புறம் உந்தியிருக்கும் 
பாதம் போல அவர்களுக்குப் பாதம் பின்புறமும் வளர்ந்திருந் 


206 


தது . நட்டுக்கால் , அகன்று நீண்ட பாதத்தின் நடுவாக அமைந் 
திருந்தது . அது அவர்கள் முன்னும் பின்னும் நடக்க உதவியா 
யிருந்தது . அத்துடன் அவருக்கு உச்சிக்கண் பார்வை பின்புற 
மாக இருந்ததால் , அவர்கள் முன்னோக்கியும் பின்னோக்கியும் 
முதுகைத் திருப்பாமலே ஒடுவர் . பச்சை இறைச்சியே அவர்கள் 
உணவு . இம்மக்களுடைய உருவத்திற்கு ஏற்றாற்போலவே அக் 
காலத்து விலங்கினங்களும் தாவரவகைகளும் அமைந்திருந்தன . 
மனிதர் இப்போது முட்டையிட்டுக் குஞ்சு பொரித்தனர் . ஆண் 
பெண் பாகுபாடுகள் அக்காலம்வரை ஏற்படாமையால் , அனை 
வருமே முட்டையீடுவர் . இம்முறை இப்போது சில செடி கொடி 
களிடத்தும் சில கிருமி வகைகளிலும் காணப்படுகின்றது . 


நிலை 


ஒரு கோடி 

மேற்சொன்ன நிலையில் அரைக்கோடி 
வருஷங்களுக்கு முன் . வருஷங்களாக , அதாவது 

ஐம்பது 
( 10,000,000 கி.மு. ) லக்ஷம் ஆண்டுகளாகச் சிறிது சிறிதாக 

ஏற்பட்ட மாறுதல்களால் , உலக 
அனேகமாய் இன்றைய நிலைக்கு அடுத்தது . பிறப்பு முறையிலும் , 
ஆரம்பத்தில் மிகத்தடித்திருந்த முட்டையோடுகள் கொஞ்சங் 
கொஞ்சமாக மெல்லியதாயின ; அதனால் வெகு காலஞ்சென்று 
வெடித்த மனிதக் குஞ்சுகள் இப்போது சீக்கிரம் வெளிவரலாயின . 
ஆண் பெண் என்ற முறையே இல்லா திருந்த அக்குஞ்சுகள் , 
அவற்றின் மூளையும் நரம்புக்கூடும் உருப்பெற உருப்பெற அர்த்த 
நாரிகளாக வெளிவந்தன . அதாவது ஆண் பெண் அங்கங்கள் 
இரண்டையும் அனை வரும் உடையவராயிருந்தனர் . அப்போது 
இருவர் சேர்ந்து கலவி செய்து இருவரும் முட்டையிடுவர் . பின் , 
ஆண் பெண் அங்கங்கள் இரண்டில் ஒரு உறுப்புக்கூடியும் மற்ற 
உறுப்புக் குறைந்தும் தோன்றலாயின . அப்போது பெண் அங் 
கம் கூடியிருப்பவர் மாத்திரம் முட்டையிடுவர் . அதற்கு நெடுங் 
காலத்திற்குப் பின் ஆண் பெண் தனித்தனியாகி , முட்டையிடுவது 
நின்று இக்காலம் போலக் குழந்தைகள் பிறக்கத் தொடங்கின . 
அம்முட்டையோட்டின் மிச்சமே 

இன்று கன்னிக்குடமாக 
( Placenta ) இருந்துவருவது . இந்த மிக மிகச் சாவதனமான 
மாறுதல் 50 லக்ஷம் ஆண்டுகளாகச் சிறிது சிறிதாக ஏற்பட்டு 


207 


இப்போது ஒரு 

ஒரு கோடி வருஷங்களாக இன்றைய பிரசவ 
முறையே நிலவி வருகின்றது . இன்று மேற்சொன்ன அர்த்தநாரி 
முறையிலுள்ளவை நத்தைகளாம் . 


இதற்குள் உச்சியிலிருந்த நெற்றிக்கண் நாளாவட்டத்தில் 
ஒளியிழந்து மண்டை ஓட்டுக்குள் மறைந்துவிட்டது . அது இப் 
போது அவரை விதைபோல மூளைக்குள் பிற்றுயிற்றரி ( Pituitary 
gland ) என்று அழைக்கப்படுகின்றது . இன்றைய நெற்றிச் 
சக்கரம் இத்துடனேயே இணைக்கப்பட்டிருக்கின்றது . ( முகப்புப் 
படம் பார்க்க ). 


65 லக்ஷம் 


இன்றைய 


பஸிபிக் மகா சமுத்திரத்தில் மூழ்கிக் 
ஆண்டுகளுக்கு முன் கிடக்கும் நிலப்பரப்பு 

பண்டைய 
( 6500000 கி.மு. ) கிரேக்க மக்களாலும் 

பூகோள சாஸ்திரிகளாலும் லெமூரியாக் 
கண்டம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது . அதனால் அங்கு 
வாழ்ந்துவந்த மக்கள் 

மக்கள் லெமூரியர் என்றழைக்கப்படுகின்றனர் . 
சுமார் 65 லக்ஷம் ஆண்டுகளுக்குமுன் அவர்கள் 24 முதல் 27 அடி 
வரையுள்ள உயரமும் கரியநிறமும் பயங்கரத் தோற்றமும் மிருக 
வாழ்வும் உடையோ ராயிருந்தனர் . அப்போது உலக முன் 
னேற்றத்தை ஊக்கப்படுத்தவும் ஆன்ம வளர்ச்சியைத் துரிதப் 
படுத்தவும் உலகில் ஒரு மகத்தான நிகழ்ச்சி இறைவன் அருளால் 
நடைபெற்றது . அதாவது , மத்திய ஆசியாவில் இன்று மணற் 
காடா கவிருக்கும் கோபிப் பாலைவனம் அன்று பெரிய கடலா 
யிருந்தது . அதன் மத்தியில் சுவேததீபம் அல்லது சம்பளத்தீவு 
என்ற நிலப்பரப்பு நீர்வளம் நிலவளம் 

பொருந்திய தாய் 
அழகுமிக்கு அமைந் திருந்தது . அவ்விடத்தில் , இந்த 65 
லக்ஷம் ஆண்டுகளுக்கு முந்தின காலத்தில் , சுக்கிர மண்டலத்தி . 
லிருந்து சனகர் , சனந்தனர் , சநாதனர் , சனத்குமாரர் என்று 
நான்கு குமாரர்களும் - அவருடன் துணை வர்களாக முப்பது 
உதவியாளர்களும் அக்கினி ரதங்களில் சுப முகூர்த்தத்தில் 
வந்திறங்கினர் . அவருள் சனத்குமாரர் குமரக் கடவுளின் அம்ச 
மாவர் . அன்றும் இன்றும் 16 வயதுப் பிராயமாகவே இருந்து 
வருபவர் . அவ்வருகையின் பயனாக அதுவரை கூட்டல் வாய்ப் 


208 


பாட்டு வேகத்தில் நடந்துவந்த விகாசமுறை அன்று முதல் 
பெருக்கல் வாய்ப்பாட்டு வேகத்தில் நடைபெறத் தொடங்கியது . 
ஆன்ம முன்னேற்றம் , 6 + 6 + 6 = 18 என்ற நடை போய் 
6x6x6 = 216 என்ற வேகம் பெற்றது . பண்டு பல்லாயிர ஆண்டு 
களாக நடைபெற்ற வளர்ச்சி இவர் அருட்சக்தியால் இப்போது 
சில ஆண்டுகளுக்குள்ளாகவே உருப்பெற்றன . 
இச்சையுடம்பு தழைத்தது , மனவுடம்பு முளை வீசியது . அன்ன 
உடம்புகளும் அவற்றிற்கேற்ப மாறுதல்களை அடைந்தன , அவற் 
றின் உயரமும் நாளா வட்டத்தில் குறைந்து நிறமும் அண்டங் 
கறுப்பிலிருந்து ஆகாய நீலமாகிப் பின் சாம்பல் வர்ணமாயிற்று . 


மனிதருக்கு 


லெமூரிய மக்களும் அவர்கள் கண்டமும் ( படம் பக்கம் 210 ) 
இப்போது பெரும்பாலும் மறைந்துவிட்ட போதிலும் , அக்கா 
லத்துச் சிலைகள் லெமூரியக் கண்டத்தின் ஒரு பாகமாயிருந்த 
( Easter Islands ) ஈஸ்ற்றர் தீவுகளில் இன்றும் காணப்படுகின்றன . 
அவற்றின் படங்களைப் பல நூல்களிற் காணலாகும் . அறுபது 
எழுபதடி உயரங்களில் சிறு குன்றுகள் போன்ற அக்கற்சிலைகள் 
எவ்விதம் அங்கு நகர்த்திக் கொண்டு வரப்பட்டனவென்று இக் 
காலத்து யந்திர மேதாவிகளே அதிசயிக்கின்றனர் . அவற்றின் 
நீட்டுப்போக்கான முகங்கள் , நாடி நீண்டு ஏறு நெற்றியுடன் 
குதிரை முகம் போலிருக்கின்றன . அவற்றின் சப்பை மூக்கும் 
தடித்துத் தொங்கும் உதடுகளும் இப்போதைய நிகிரோ இனங் 
களிற் காணப்படுகின்றன . பெரும்பாலான மக்கள் இந்த வகுப் . 
பில் தேறி நான்காம் வகுப்பிற்குச் சென்றுவிடவே , எஞ்சிய சிறு 
பகுதியினர் உடலுங்குறுகி நாகரிகமுங்குன்றி , லெமூரிய ரத்தக் 
கலப்பைக் கொண்ட எதியோப்பியர் , நிகிரோவர் , பிக்மிக்குள்ள - 
ராக இன்று பிறந்து வருகின்றனர் . 

லெமூரிய மக்கள் உலகில் மூன்றாவது மூலவகுப்பா . 
ராவர் . 

அவ்வகுப்பில் மூன்றாவது கிளை வகுப்பு நடைபெறும் 
போது , சுக்கிரமண்டலத்திருந்து நான்கு குமாரர்களும் மற்றை 
யோரும் உலகிற்கு அதிகாரிகளாகவும் ஆசிரியராகவும் வந்து 
சேர்ந்தனர் . அன்று முதல் லெமூரிய வகுப்பின் 4 , 5 , 6 , 7 வது 
கிளைகள் சுமார் 40 லக்ஷம் ஆண்டுகள் வரை பெற்றுப்பெருகி 
வாழ்ந்து வந்தன . 


பாடம் 18 . 


உலகப்பள்ளி - நான்காம் மூலவகுப்பு . 


பகவான் சனத்குமாரர் உலகிற்கு வந்ததும் , அவர் ஆணை - 
யின் பேரில் நான்காம் மூலவகுப்புக்கு அடிகோலப் பட்டது . 
இன்றைய உலகில் விவசாயப் பண்ணைகள் , கால் நடைப்பண்ணை 
கள் ஏராளமாக எங்கும் காணப்படுகின்றன . 

றன . அங்கு தெளித்தும் 
பொறுக்கியும் இணைத்தும் கழித்தும் பல்லாண்டு முயற்சிகளின் 
பேரில் புதிது புதிதான ஒட்டு மரங்கள் , பழச்செடிகள் , தானிய 
வகைகள் , குதிரைகள் , ஆடுமாடுகள் , பன்றி முதலிய மிருகங்கள் 
உற்பத்தி செய்யப்படுகின்றன . அவையெல்லாம் அவற்றின் ஆதி 
வர்க்கங்களை விடப் பலவிதங்களில் மேன்மையடையனவாயிருக் 
கின்றன . அவ்விதமே உலோகங்களிலும் சாதாரணமானவற்றை 
ருக்கியும் காய்ச்சியும் ஒன்று சேர்த்தும் புதிய கலப்புகளை 
உண்டுபண்ணி உபயோகிக்கிறோம் . இம்மாதிரியான வேலைகளை 
மானிடப் பண்ணையில் நடத்துவதே மனித மேல்வகுப்புகளுக்கு 
அடிகோலுவதாகும் . இவற்றை நடத்தும் மேதாவிகள் மனுக்க 
ளென்றும் உலககுருவென்றும் அதிகா ரபுருஷரென்றும் அவ . 
ரவர் பொறுப்பேற்றுக்கொண்ட வேலைக்கேற்பப் பலபெயர்களால் 
அழைக்கப்படுவர் . இவரெல்லோரும் ஜீவன் முத்தராயிருப்பவர் . 

சுக்கிரமண்டலத்திலிருந்து உதவியாளராக வந்த மேதாவி 
களின் 

ஆட்சியின் கீழ் லெமூரிய மக்கள் செழிப்புற்று அன்றைய 
உலகம் முழுவதிலும் பரவி வரும்போது , அவர்களில் அங்கங்கே 
காணப்படும் நிறபேதம் , உருவ பேதம் , அறிவு பேகமுடைய 
மனிதர்கள் பல இடங்களில் திரட்டப்பட்டும் இணைக்கப்பட்டும் 
தெளிக்கப்பட்டும் ஒதுக்கப்பட்டும் 

க்ஷெக்கணக்கான 
ஆண்டுகளாகப் பண்படுத்தப்பட்டனர் . கடைசியாக இன்றைக் 
குச் சுமார் இருபது லக்ஷம் ஆண்டுகளுக்குமுன் , நம்போலொத்த 
உயரம் வண்ணம் உருவமுடையவராய் , ரத்தச் சிவப்பு நிறமான 
ருமோகல் என்ற மக்கள் உருவெடுத்தனர் . அவரே புதிய மூல 
வகுப்பின் , அதாவது நான்காம் மூலவகுப்பு மக்களில் முதற்கிளை 
வகுப்பார் . நான்காம் மூல வகுப்பு மக்கள் , கடல்கொள்ளப் . 
பட்ட அத்லாந்தியக் கண்டத்தில் உச்சம் பெற்று வாழ்ந்துவந்த 

27 


บอก 


210 


படியால் அவர் அத்லாந்தியரென்று இன்று அழைக்கப்படு - 
கின்றனர் . 


அத்லாந்தியரின் கிளை வகுப்பு மக்கள் , 

1. ருமோகல்லியர் , ( Romoahal ) . 
2 , லவத்லியர் , ( Tlavatli ) . 
3. தால்த்தக்கியர் , ( Toltecs ). 
4. துரானியர் , ( Turanian ) . 
5. ஸெமிற்றிக் மக்கள் , ( Semitic ) . 
6. அக்காடியர் , ( Akkadian ) . 

7. மங்கோலியர் , ( Mongolian ). எனப்படுவர் . 
இன்றைய உலகில் பெரும்பாலான மக்கள் பின்னுள்ள 
நான்கு இனங்களைச் சேர்ந்தவரே யாவர் . இவர்களும் லெமூரிய 
மக்களாகவுள்ள ஒருசிலரும் போக மீதியுள்ள இன்றைய மக்கள் , 
இவருக்கு நெடுங்காலத்திற்குப் பிறகு தோன்றிய ஐந்தாம் மூல 
வகுப்பாகிய ஆரியரும் அவருடைய கிளைகளுமாவர் .. 


பத்து லக்ஷம் 

அக்காலத்தில் இன்றைய அமெரிக்கா , 
ஆண்டுகளுக்குமுன் ஐரோப்பா , ஆப்பிரிக்காக் கண்டங்கள் 
( கி . மு . 10,00,000 ) பெரும்பாலும் சமுத்திரமாயிருந்தன . 

இவற்றை இன்று இணைத்து நிற்கும் 
அத்லாந்திய மகா சமுத்திரம் அன்று பெரிய நிலப்பரப்பாய் 


Cool 


IS 


பல 


SO 


நிழல் பாகம் : லெமூரியாக் கண்டம் . 10 லக்ஷம் வருஷங்களுக்குமுன் . 


211 


உலகின் இதயச் சக்கரமாக இருந்து வந்தது . மேற்சொன்ன 
காலத்தில் , அவதார புருஷராய் விளங்கிய பல அரசரின் கீழ் , 
மூன்றாவது கிளையாகிய தால் தக்கியர் அங்கு ஆண்டுவந்தனர் . 
அந்தச் செந்தவிட்டு நிற மக்கள் போரில் மிகவும்வல்ல வீர மக்க 
ளாயிருந்தனர் . இவர் அன்றைய உலகமுழுவதையும் வென்று 
எல்லா நாடுகளிலும் மேல்வகுப்பு மக்களாய் விளங்கினர் . அக் 
காலத்தில் அவர்கள் அத்லாந்திய நாட்டில் நிருமாணித்திருந்த 
பொற்கபாடபுரம் என்ற தலைநகர் , இன்றைய நாகரீகத்தையும் 
விட மிகமிக மேம்பட்டு விளங்கியது . 


83 லக்ஷம் ஆண்டுகளுக்கு உலக இயற்கைப்படி , நாகரிகம் 
முன் ( கி . மு . 8,50,000 . ) முதிர முதிர அங்கு அசுரத்தன்மை 

யும் பெருகியது . அக்காலத்து மக் 
கள் 

இடைவிடாத சிற்றின்ப நுகர்ச்சியையே முக்கிய குறிக் . 
கோளென்று கொண்டனர் . அபிசார ஓமங்கள் , அஞ்சன 
மைகள் , தைலங்கள் , கருத்தொழில்கள் முதலியவற்றில் வல்லவ 
ராய் , அவற்றைச் சிற்றின்ப நுகர்ச்சிகளுக்காகவே அம்மக்கள் 
பயன்படுத்தினர் . யக்ஷிகள் , குறளிகள் முதலிய பூதகணங்களைத் 
தம் ஆணைக்குட்படுத்தித் தம் சிற்றின்பத்திற்குப் பயன்படுத்த 
வல்லவ ராயிருந்தனர் . இவற்றின் உதவியால் அவர்கள் இராக் 
காலங்களில் பயங்கரமான மிருக உருக்கொண்டு ஊரெங்கும் 


1 
நிழல் பாகம் : அத்லாந்தியக் கண்டம் . 8 லக்ஷம் வருஷங்களுக்குமுன் . 


213 


ஊளையிட்டுத் திரிந்து மனிதரையும் மிருகங்களையும் கடித்து இரத் 
தத்தை உரிஞ்சுவர் , அந்தப் பச்சை இறைச்சியைப் பிய்த்துத் 
தின்பர் . பெண்டு பிள்ளைகளைப் படாதபாடு படுத்துவர் . அவர் - 
கள் செய்த அலங்கோலங்களும் , அட்டூழியங்களும் ஆன்ம முன் - 
னேற்றத்திற்குப் பெரும் இடைஞ்சலாக முடியவே , பூமிபாரந் 
தீர்க்கும்பொருட்டுப் பகவான் சனத்குமாரர் ஆணையால் சுமார் 
கி . மு . 8,50,000 - ல் பெரும் பிரளயமொன்று தோன்றி அக் 
கண்டத்தின் பாகங்களை அழித்தது . இதற்குமுன்னாகவே , லெமூரிய 
மக்களின் உன்ன தம் குறையக் குறைய பசிபிக் கண்டத்தின் பல 
பாகங்கள் கடலுக்குள் மூழ்கியிருந்தன . இப்பிரளயத்தில் அதன் 
எஞ்சியிருந்த வேறு பாகங்கள் கடல் கொள்ளப்பட்டன . 


( கி . மு . 2,00,000 ) 2 லக்ஷம் இது அத்லாந்திய மூலவகுப் 
ஆண்டுகளுக்குமுன் . பில் 4 , 5 - வது கிளை மக்கள் தோன்றி 

வளர்ந்து செழிப்புற்றிருந்த காலம் . 
மக்களின் போக்கு மறுபிரளயத்திற்கு வழிவகுக்கவே , இக்காலத் 
தில் இரண்டாவது பெரும் பிரளயம் உண்டாயிற்று . அத்லாந்திக் 
கண்டத்தில் இரண்டு மிகப்பெருந் தீவுகளைத் தவிர மற்றநாடு 


Coos 


00 


பாலி 


2 
நிழல் .பாகம் : அத்லாந்தியக் கண்டம் . 2 லக்ஷம் வருஷங்களுக்குமுன் . 


முழுவதும் இச்சமயம் அடிக்கடலுக்குள் ஆழ்ந்தது . 

ஆழ்ந்தது . தீவுகள் 
சிறு கண்டங்களையொத்து மிகப்பெரியவையாயிருந்தன . 
ருதம் என்றும் தைத்தியம் என்றும் அழைக்கப்பட்டன . 


அவை 


213 


( கி . மு . 75,025 ) 

பழைய கீழான நிலை 

கீழான நிலை இப்போது 
சுமார் எண்பதினாயிரம் திரும்பவும் நேரவே , மூன்றாவது பிரள 
ஆண்டுகளுக்கு முன் . யம் பொங்கியது . அதில் , போஸி தானிஸ் 

என்ற ஒரு பெருந் தீவைத் தவிர மற்ற 
பாகங்கள் முழுகிப்போயின ; இமயமலை மேலெழும்பி இன்றைய 
உயரத்தை அடைந்தது ; தமிழ்நாட்டின் தென்பாகமாகிய 
குமரிநாடும் அங்கிருந்தமக்களும் இப்பிரளயத்தில் ஒழிந்தனர் . 


வட அமெரிக்காவிற்கும் ஆப்ரிக்காவிற்கும் இடையிலுள்ள 
பெருந்தீவே போவிதானிஸாக இருந்தது . 


கி . மு . 9564 . 

பின் கி . மு . 9564 ல் மண்மாரி , கல்மாரி , மழை - 

மாரி , அக்கினிமாரி பொழிந்து , போவதானிஸ் 
என்ற பெருந்தீவு 24 மணி நேரத்தில் அழிந்து , அத்லாந்திக் 
மகா சமுத்திரம் இன்றைய வடிவம் அடைந்தது . அரேபியாவில் 
சகாராக் கடலும் சீனாவில் கோபிக்கடலும் நீர்வடிந்து முதலில் 
சதுப்பு நிலங்களாகி நாளாவட்டத்தில் வறண்டு கொடிய பாலை 
வனங்களாயின . 


அத்லாந்தியக் கண்டம் . கி.மு. 9564 பிரளயத்தின் போது . 


பாடம் 19 . 


உலகப்பள்ளி- நான்காம் மூலவகுப்பு . ( 2 ) 


குடியேறிய 


அத்லாந்தியரும் அவர் கிளை மக்களும் , தமது உச்சநிலைக் 
காலத்தில் உலகத்தின் பெரும்பாகங்களிலும் பரவினர் . அவர் 

இடங்களிலெல்லாம் உயர்ந்த நாகரிகத்தையும் 
அமைத்தனர் . எகிப்து தேசம் , மெஸபொட்டாமியா , இந்தியா , 

னா , ஜப்பான் , வட அமெரிக்கா , தென் அமெரிக்கா இந்நாடுகளி 
லெல்லாம் அவர்கள் அமைத்து ஆண்டு வந்த சாம்ராஜ்யங்கள் , 
இன்றும் ஆரிய மக்கள் அடைந்திராத 

அடைந்திராத அவ்வளவு உன்னத 
நாகரிகத்தையும் பொலிவையும் பெற்றிருந்தன . அவ்விடங்களில் 
புதைந்து கிடக்கும் சின்னங்களில் மிகமிகச் சிலவே இன்று 
கண்டு பிடிக்கப்பட்டுள்ளன . அவையே இக்காலத்து மக்களுக்கு 
மிகுந்த அதிசயத்தைத் தருவனவாயிருக்கின்றன . 

அவர் களுடைய பெரிய நகரங்களெல்லாம் வட்டமாகவும் 
சதுரமாகவும் வகுக்கப்பட்டு , மாட மாளிகை , கூட கோபுரங்கள் , 
ஆலயங்கள் , சத்திரஞ்சாவடிகளைக் கொண்டனவாய் , 
வீதிகள் , சாக்கடைப் போக்சிகள் , நடுக்கால்வாய்கள் , பலவித நீர் 
வசதிகள் , பூங்காவனங்கள் நிறைந்தனவாய் , நீண்ட கோட்டை 
மதில்களாற் சூழப்பட்டிருந்தன . நிலம் முழுவதும் அரசனைச் 
சேர்ந்ததாயிருந்தது . ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவிக்கும் 
உண்ணப் போதுமான நிலம் பங்கிட்டுக் கொடுக்கப்பட்டது , 
பிள்ளைகள் பிறக்கப் பிறக்க அவருக்கு வேறு நிலம் விடப்பட்டது . 
கலியாணமான மக்கள் உடனே தமக்குரிய நிலத்தை தனியாகப் 
பெற்று வேறு குடித்தனம் நடத்தினார்கள் . அதனால் அவருக்குள் 
வறுமைப் பிணியும் பசிப்பிணியும் அறவே இல்லா திருந்தது . 
பிள்ளைகள் ஆணும் பெண்ணும் 12 வயது வரையில் கட்டாய 
ஆரம்பக் கல்வி புகட்டப்பட்டனர் . 

புகட்டப்பட்டனர் . எல்லாம் இலவசமாகவே 
செய்யப்பட்டன . 


பெரு 


அவர்கள் பலவகையான கைத்தொழில்களில் வல்லவரா 
யிருந்தனர் . ஆகாய விமானங்கள் அமைப்பதில் மிகத்திறடை 
பாய்ந்திருந்தனர் . பெரிய மரக்கலங்கள் கட்டினர் . இவற்றை 


வ 


215 


யெல்லாம் அணுச்சக்தி போன்ற ஒரு சக்தியால் ஒட்டினர் . 
பொன் , வெள்ளி முதலிய உலோகங்களில் மிக நுணுக்கமான 
வேலை செய்தனர் . இந்த உலோகங்களைத் தோண்டியெடுக்காமல் 
ரஸவாதத்தாலேயே உண்டுபண்ணினர் . சிலர் உலோகங்களைக் 
சலந்து 

உருக்கைவிடக் கெட்டியானவையாக்கினர் . இனாமல் , 
பளிங்கு , கண்ணாடி முதலிய வேலைகளிலும் கைத்தேர்ந்திருந்தனர் . 
அவர்கள் இனாமல் வேலைக்கு இன்றும் ஈடு உண்டாகவில்லை . அந்த 
வித்தைகளெல்லாம் இப்பொழுது மறைந்தொழிந்தன . 


யுத்தங்களில் விமானங்களிற் பறந்து சென்று விஷப்புகைக் 
குண்டுகளை வீசினர் . விருசு பாணங்கள் , அக்கினியாஸ்திரங்கள் , 
வேறுபல கொடிய விஷபாணங்கள் செய்யவல்லவ ராயிருந்தனர். 
விஞ்ஞான முறையில் தேர்ச்சி மிகுதியால் சூரிய ஒளியைப் பல 
நிறக் கண்ணாடி வழியாக ஊட்டிப் பலபல பயிர்களை வளர்த் 
தனர் . விவசாயப் பண்ணை கள் , மிருகப் பண்ணைகள் முதலியவை . 
களில் புதிய மரங்கள் , செடிகள் , பறவைகள் , மிருகங்களை உண்டு 
பண்ணினர் . அமெரிக்காவில் இன்று காணப்படும் 

பலநிற 
அலங்காரத்தோகைப் பறவைகள் , கலப்பு இணைப்புகளால் 
( Cross - Breeding ) அவர்கள் உண்டு பண்ணியவையாம் . விதை 
நிறைந்த ஒருவிதக் கக்கரிக்காயிலிருந்து இன்றைய விதையில்லாத 
வாழைப்பழம் அவரால் வருவிக்கப்பட்டது . இயற்கைச் சக்தி 
கொண்டு நீர்க்கப்பல்களையும் ஆகாயக் கப்பல்களையும் ஓட்டியது 
போலவே , வேறொரு சக்தியால் மிகப்பெரிய கற்களையும் பாறை 
களையும் மேலே உயர்த்த வல்லவராயிருந்தனர் . எகிப்து தேசத் 
திலுள்ள பிரமாண்டமான பிரமிட் என்ற கோபுரங்கள் இந்த 
அத்லாந்திய மக்களாலேயே சுமார் லக்ஷம் ஆண்டுகளுக்குமுன் 
கட்டப்பட்டன . அம்மக்களிற் பரவியிருந்த சூட்சும திருஷ்டி 
யினால் அவர்கள் மேலே கண்ட அனேகங் காரியங்களைச் செய்ய 
வல்லவராயிருந்தனர் . சுருங்கச் சொல்லில் , நமது புராணங்கள் , 
இதிகாசங்கள் , இவற்றிற் காணப்படும் நாகரிகச் சின்னங்களெல் 
லாம் அன்று உண்மையாக்வே நிலவியிருந்தன . இவற்றையெல் 
லாம் கர்ணபரம்பரையாகக் கேட்ட சமீபகால மக்கள் , தங்களுக் 
கியலாத அந்த அற்புதச் செயல்களோடு , பத்துத் தலைகள் , யானை 
முகங்கள் , சிங்க முகங்கள் , பேசுகின்ற வாற்குரங்குகள் முதலிய 


216 


அசம்பாவித அற்புதங்களையும் இணைத்துக் கதைகள் கட்டியபடி 
யால் , உண்மையாக நிகழ்ந்தவைகளும் இன்று ஐயப்படும்படி 
யாயின . ஆயினும் வருங்காலத்தில் திரும்பவும் நெற்றிக்கண் 
பார்வை பலருக்கும் ஏற்படுமாகையால் , அதன் உதவியால் இங்கு 
கூறப்பட்டுள்ளவை ஆராயப்பட்டது போலத் திரும்பவும் சித்திர 
புத்திரர் எட்டைச் சோதிப்பதாலோ , அல்லது இப்போது 
அமெரிக்காவின் 

பாகங்களிலும் புதைபட்டுக் கிடக்கும் 
பண்டைய நகரங்களை அப்பார்வையால் கண்டு தோண்டி வெளிப் 
படுத்துவதாலோ , அத்லாந்திய மக்களின் நாகரிக உச்சநிலை 
ஐயத்திற்கிடமில்லாமல் தெளியப்படும் . 


பல 


உலகியல் துறையிற் போலவே அவர்கள் பாரமார்த்திக 
நிலையிலும் மேம்பாடுற்று விளங்கினர் .. குமாரர்கள் நால்வரும் 
இப்பூமிக்கு விஜயஞ்செய்தது முதலே , பல பக்குவான்மாக்கள் 
பிறப்பெடுக்க வேண்டிய நிலையிலிருந்தோர் , பொன்னாடு விட்டு 
மண்நாடுவரத்தொடங்கினர் . இன்றைய உபநிஷதங்களிற்பல அவ - 
ரிடத்திருந்தே வந்தனவாம் . கடோபநிஷதம் பெரும்பாலும் 
அவருடைய தாம் , நசிகேதன் கதைமாத்திரம் இன்று புதிதாய்ச் 
சேர்க்கப்பட்டுள்ளதாம் . கீதையின் பல பாகங்களும் அங்கு 
காணப்பட்டனவாம் . இவை ஆரிய - திராவிட வகுப்புவாதக்கா ர 
ரால் கூறப்படுவனவல்ல. இவற்றை நெற்றிக்கண் ஆராய்ச்சி 
கொண் டெழுதிய திவ்யஞான சங்கத்துப் பெருமக்கள் மூவரும் 
ஆரியருட்சிறந்த ஆங்கில ரஷ்ய மக்களாம் . இவ்வுண்மைகள் இன் 

பலராலும் சில நூற்றாண்டுகளில் தெளியப்படுமென்று 
அவர்களே கூறுகின்றனர் . விரிவை அவர்கள் நூல்களிற் காண்க 


னும் 


பிற்காலத்தில் பகவான் புத்தராய்த் தோன்றியவர் இடைக் - 
காலத்தில் வேதவியாசராக அவதரிக்கு முன்பு அத்லாந்திய 
மக்களிடம் பல பிறவிகளெடுத்துப் பலபல உத்தம மதங்களை 
அங்கு ஸ்தாபித்தனர் . உலக இயற்கையை ஒட்டி அவையாவும் , 
நாளா வட்டத்தில் அருகிக்கெட்டன . ஒரே வித்தகச் சித்தர் 
கணத்திருந்தே உலகமதங்களெல்லாம் 

வெளிவருவதால் , 
இன்றுள்ள வேதங்களும் உப நிஷத்துக்களும் அன்றும் இருந்தன , 
என்றும் இருப்பனவென்று கொள்வதில் இழுக்கொன்றுமில்லை. 


217 


உண்மை என்றும் ஒன்றேயாகையால் , அது உலகந்தோன்றியது 
முதலே உள்ள தாகையால் , முற்காலங்களிலும் அது வெளிப் . 
படுத்தப்பட்டிருந்ததென்று கொள்ள நாம் தயங்கவேண்டுவதில்லை. 
அங்கனம் தயங்குவது கிறிஸ் தவ மதத்திற்கு முன்பு உலகம் 
அஞ்ஞானமயமாகவே யிருந்ததென்று சாதிக்கும் பிடிவாதக்காரர் 
கொள்கை போன்றதேயாம் . அக்குறுகிய மனப்பான்மை இந்து 
மதத்தின்கண் இடம் பெறாதது என்பதை இந்துக்கள் யாவரும் 
நன்கறிவர் . 

பண்டு அத்லாந்தியரிடையே பல முத்தான்மாக்களும் முனி 
வர்களும் பிறந்து , கல்விமுறை , அரசியல் முறை , கைத்தொழில் 
முறைகளையெல்லாம் அவருக்கேற்றவாறு வகுத்துத் தமக்கென 
ஒன்றும் வேண்டாது பிறர்க்கென வாழும் பெருமக்களாய்ப் , 
பட்சபாதமின்றி எல்லா மக்களையும் ஒன்றுபோற் பாராட்டி 
அங்கு நாகரிகத்தைப் பெருக்கினார்கள் . அப்பெரியார் இடை 
யிடையே மறைந்த காலத்தில் , சுயநல மக்கள் செழிப்புற்று 
வளர்ந்து பல பிரளயங்களுக்கு அடிப்படையிட்டனர் ; அளவற்ற 
செல்வமும் செழிப்பும் திரண்டு , அந்த அருமையான நாகரிகத் . 
தைக் குலைத்தது . அத்லாந்திய வகுப்புகளிற் கற்று வளர்ந்த 
மேதையோர் பலரும் இன்று ஆரிய வகுப்பில் பிறந்துவிட்டபடி 
யால் , முன்னவர் தாழ்ந்து இப்போது ஆரிய நாடுகள் மேலோங்கி 
நிற்கின்றன . ஆயினும் அவர்கள் தன்னலம் இட்டதே சட்ட 
மென்று ஒழுகி வருவதாலும் , கடமையை மறந்து உரிமையைப் 
பெரிதாகக் கொண்டாடுவதாலும் , உலகில் பசியும் வறுமையும் 
இன்று தாண்டவமாடுகின்றன . இப்பொழுதும் பல முத்தான் 
மாக்களும் முனிவர்களும் உலகிற் பிறந்து மக்களிடம் அன்பைப் 
பெருக்கி , இன்றைய நாகரிகத்தையும் பழைய நாகரிகங்களை விடப் 
பன் மடங்குக்கு மேலுயர்த்துங்காலம் நெருங்கி வருகின்றது . 
அதற்கு அடிப்படையே இன்று உலகில் நடைபெறும் கோர 
யுத்தங்களும் குழப்பங்களும் . உலகை ஒன்று கூட்ட இதைவிட 
எளிதான முறை இன்றில்லைபோலும் ! திடீரென்ற மரணத்தை 
விடத் தம் நிலையைப்பற்றிச் சிந்திக்க நேரங்கொடுக்கும் கிடப்பு 

சாதாரண மனிதருக்கு அறிவுறுத்தவல்ல தா தலால் , 
பெரும் பிரளயங்களை விட இப்புதுமுறை யுத்தங்களே இக்காலத்து 
மக்களுக்கு உகந்த முன்னேற்றப் படிப்புமுறையென இறைவனால் 
கையாளப்படுகின்றது போலும் ! 

28 


பாடம் 20 . 


உலகப்பள்ளி - ஐந்தாம் மூலவகுப்பு ( 1 ) . 


அத்லாந்தியக் கண்டம் நீரில் மூழ்க மூழ்க , ஐரோப்பாக் 
கண்டம் சிறிது சிறிதாகக் கடலின் அடியிலிருந்து நீர் மட்டத் 
திற்கு மேலே எழும்ப ஆரம்பித்தது . அதுவே ஐந்தாம் மூல 
வகுப்பாகிய ஆரிய மக்களுக்கு விதிக்கப்பட்ட இடம் . ஐந்தாம் மூல 
வகுப்பாகிய ஆரிய வகுப்பில் ஐந்தாவது கிளை வகுப்பார் , அங்கு 
இன்று பிரசவ வேதனையால் அல்லோகல்லோலப்படுகின்றனர் . 
சமீபத்தில் நடந்த உலகமகா பாரதப்போர் ஒரு தாயாதிச் 
சண்டை . 

ஆங்கிலேயரும் ஜெர்மானியரும் ஒரே ற்றியூட்டன் 
( Teuton ) வகுப்பைச் சேர்ந்த இருபிரிவார் . இந்த யுத்தத்தால் 
அவர்கள் அறிவும் ஆற்றலும் பண்படும் போது , அவருக்குள் 
அன்பும் ஒற்றுமையும் நிலவும் போது , பல பெரும் மேதாவிகள் 
அவர்களிடம் வந்து பிறக்கக் காத்திருக்கின்றனராம் . ஆரியரின் 
உச்ச ஸ்தானம் அவர் கையிலுள்ள தாம் . அக்காலம் நெருங்கி 
விட்டதாக அறிந்தோர் சொல்லுகின்றனர் . இனி ஆரியரின் 
ஆரம்பத்தை நோக்குவோம் .. 


மேலே சொன்ன அத்லாந்திய மக்களின் ஏழு கிளை களில் 
ஐந்தாவது கிளைவகுப்பார் ஸெமிற்றிக் மக்களெனப்படுவர் . 
அவர்கள் அன்று பெரும்பாலும் மலைநாட்டு வாசிகள் ; வெள்ளைத் 
தோலுடையவர் . அவரில் ஒரு கூட்டம் ருதம் என்ற தீவின் வட 
பாகத்தில் வசித்து வந்தனர் . ஆரியப் பண்ணைக்கு அதிபதியாகிய 
வைவஸ்வ தமனுவானவர் இவரையே தம் பயிருக்குத்தக்க வித்துக் 
களாகப் பொறுக்கியெடுத்தனர் . 


( கி . மு . 1,00,000 ) இக்காலத்தில் அன்றைய உலகத்தின் பல 
சுமார் லக்ஷம் 

பாகங்களிலும் தலைமை தாங்கி நின்றவர் 
ஆண்டுகளுக்கு முன் . தால்த்தக்கியர் என்ற ஜாதியார் . அவர் 

அத்லாந்தியரின் மூன்றாவது கிளை வகுப் 
பினர் . 

ருதம் என்ற பெருந் தீவையும் அவர்களே ஆண்டு 
வந்தனர் . அத்லாந்தியக் கண்டம் கடலில் மூழ்கியபோது தப்பி 
நின்ற பாகம் ருதம் , தைத்தியம் என இரு பெருந் தீவுகள் என்று 


219 


முன்னே கூறப்பட்டது . அந்த ருதம் என்ற தீவின் வடபாகத் 
தில் வசித்த ஸெமிற்றிக் மக்களை வைவசுவதமனுவானவர் , மேலே 
குறிப்பிட்ட காலத்தில் தனிமக்களாகப் பிரித்து வைத்தனர் . 
எவ்விதமெனில் , பகவான் புத்தராக நம் கா 

நம் காலத்திலவ தரித்த 
பெரியார் கௌதம முனிவர் எனப்படுவர் . அவர் அத்லாந்தி 
மக்களுக்கமைந்த உலககுரு ஆவர் . அம்மக்களின் ஒவ்வொரு 
கிளை வகுப்பிலும் அவர் அவதரித்து , அம்மக்களுடைய முன் 
னேற்றத்திற்கு உதவியான பல்வேறு மதங்களை அவ்வப்போது 
அவர் வகுத்துவந்தனர் . அவர் வைவசுதமனுவின் வேண்டு 
கோளின்படி ருதத்தின் வடக்கு மலைநாட்டில் தோன்றி அங்கு 
ஒரு புதிய மதத்தை ஸ்தாபிக்கவே , அதைப் பின்பற்றிய காரண 
மாக அம்மக்கள் பிற மக்களுடன் கலக்கலாகாது 
விட்டனர் . இது இக்காலத்திலும் நாம் காணும் நிகழ்ச்சியாம் . 
இத்தனிப்பட்ட கூட்டத்தார் சுமார் இருபதினாயிரம் வருஷம் 
வரை அங்கேயே பெற்றுப்பெருகி வாழ்ந்துவந்தனர் . 


ஒதுங்கி 


5 


கி . மு . 80,000 . இவருள் ஆண் , பெண் , பிள்ளைகளாக ஒன்பதி 

னாயிரம் பேர் வரை தம் வேலைக்குத்தகுதியுடை . 
யவரென மனுவால் பொறுக்கியெடுக்கப்பட்டனர் . கி.மு. 75,025 ல் 
வரவிருந்த பிரளயம் இம்மக்களுடைய சமய குரவர்களால் முன் 
னெச்சரிப்பாக இவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது . அதற்குத் 
தப்பி வாழும் பொருட்டுத், தம் தலைவரைப் பின்பற்றி எங்கு 
அழைக்கினும் கூடச்செல்லத் தயாராயினர் இச்சிறு கூட்டத்தார் . 
வைவஸ்வதமனுவிற்கு வலது கையாக அன்று முதல் இன்றுவரை 
உதவி நிற்பவர் , நம் நாட்டில் அகஸ்தியரென்றழைக்கப்படும் 
முனிவர் பெருமானாவர் . இவ்விரு சித்த புருஷர்களுடைய 
ஏற்பாட்டின் பேரில் இம்மக்கள் கப்பலேறிச் சில மாதங்களில் 
இப்போது அரேபியா என்னப்படும் நாட்டில் வந்து இறங்கினர் . 
இந்த ஒன்பதினாயிரம் பேர்களில் பெரும்பாலார் இன்று ஜீவன் 
முத்தராய்த் திகழ்கின்றனர் . 


அரேபியாவிற்கு வந்தது முதல் சுமார் 4000 ஆண்டுகள் வரை 
வேறு ரத்தக்கலப்பில்லாமல் அம்மக்கள் அங்கேயே வாழ்ந்து 
வந்தனர் . கூட்டம் பெருகப்பெருக , அவரில் தகுதிக்குறை 


220 


தனர் . 


வாகக் காணப்பட்டவர் , அவரையறியாமலே பலபல காரணங் 
களால் வெளியேற்றப்பட்டனர் . சுற்றிலுமுள்ள 

நாடுகள் 
செழிப்பும் நாகரிகமும் அடைந்திருந்தபடியால் , போரில் 
அவாவுடையவர் அந்நாடுகளை வென்று அரசாள ஏவப்படுவர் . 
வேறு சிலர் நீர்வளம் நிலவளம் அமைந்த காடுகளில் குடியேற்றப் 
படுவர் . சிலர் சமுதாயக்கட்டுப்பாட்டில் ஏற்படும் மாறுதல்களைக் 
கண்டித்துத் தா மாகவே பெருங்கூட்டமாக வெளியேறுவர் . 
இவ்வாறு பலவிதங்களால் ஆரியவித்து தெளிக்கப்பட்டும் 
பொறுக்கப்பட்டும் இடையிடையே புதிய ரத்தத்துடன் கலக்கப் 
பட்டும் அங்கு பண்படுத்தப்பட்டது . சுற்றியிருந்த துரானிய 
மக்களின் கொடுஞ்செயல்களை எதிர்க்கப்போ துமான 

வன்மை 
இவரிடம் குறைவாயிருப்பதைக் கண்டு ஒரு சமயம் மனுவானவர் 
சில தால்த்தக்கிய வீரரைக் கொண்டுவந்து கலப்புமணம் செய் 

இது தமது மதம் இடங்கொடாத சீர்திருத்தமென 
வாதித்து ஒரு பெருங்கூட்டம் அம்மக்களை விட்டுப்பிரிந்து ஆப்பி 
ரிக்காவின் வடக்குக் கரையில் சென்று குடியேறினர் . இவ்வாறு 
பலவகைகளால் கழிக்கப்பட வேண்டிய வித்துக்கள் கழிக்கப் . 
பட்டன . ஒரு முக்கியமான உண்மை இங்கு மனதில் வைக்கப் . 
படல்வேண்டும் . 

ஆன்மாவில் 

ஆரியமென்றும் அத்லாந்திய 
மென்றும் லெமூரியமென்றும் வேறுபாடு ஒன்றுமே கிடையாது ; 
ஆன்மா தன் உண்மை நிலையில் என்றும் ஆன்மாவே . ஆனால் 
அதன் ஸ்தூல சூட்சும உடம்புகளைப் பொறுத்தும் அவற்றின் 
பக்குவத்தைப் பொறுத்துமே இந்த வேறுபாடுகள் உலகத்தாரால் 
வகுக்கப்படுவனவாகும் . மனிதனுடைய அறிவு இச்சை செயல் 
களின் நிலையைப் பொறுத்தும் அவனுடைய பிறப்பைப் பொறுத் 
தும் வேறுபாடுகள் புறத்தே காணப்படினும் , அடிப்படையில் 
“ ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் ” என்ற உண்மையை 
ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது . 


கி.மு. 75,025 . இருபத்தையாயிரம் வருஷங்களாகச் செய்த 

பகீரதப் பிரயத்தினத்தின் முடிவில் , மனுவின் 
நோக்கத்திற்கு வாய்ப்பாக 

அமைந்த உடம்புகள் சுமார் 
எழுநூறேயிருந்தன . இப்போது நெருங்கி நின்ற பிரளயம் 
நேர்வதற்கு முன் , இம்மக்களை மத்திய ஆசியாவிற்குக் கடத்தும் 
படி சனத்குமாரர் ஆணை வரவே , வைவசுதமனுவும் அவருடைய 


221 


சகாக்களுமாக இந்த எழு நூறு ஆண் பெண் பிள்ளை களுடனே 
கால்நடையாக அரேபியாவிலிருந்து கிழக்கு நோக்கி நடந்து , 
மேற்குறித்த காலத்தையடுத்துச் சீனாவுக்கு வடதிசை வந்து 
சேர்ந்தனர் . இப்போது மத்திய ஆசியாவிலிருக்கும் கோபி 
என்ற கொடிய பாலைவனம் அன்று ஒரு பெரிய கடலாயிருந்தது . 
அதன் வடக்குக்கரையில் , நெடுங்காலம் நடந்திளைத்த இம்மக்கள் , 
அடுத்து ஏற்படவிருக்கும் பூமி அதிர்ச்சிகளால் உயிராபத்து 
நேரிடக்கூடாததான இடம் - ஒன்றிற்குக் கொண்டுசெல்லப்பட்டு 
அங்கு குடியேற்றப்பட்டனர் . இங்கு அவர் ஆயிரம் உருப்படிக 
ளாகப் பெருகினர் . 


இப்போது அத்லாந்திக் கண்டத்தில் தேவாசுரயுத்தம் 
தொடங்கியது . அது கி . மு . 75,025 . அங்கு எஞ்சியிருந்த 
ருதம் , தைத்தியம் என்ற இருபெரு நாடுகளிலும் பெரும் போர் 
நிகழ்ந்தது . தீயோர் 

தீயோர் கை மேலோங்கியது . கொடுமை எங்கும் 
வெற்றி பெற்றது . அத்லாந்தியக் கண்டம் மூப்பெய்தி இறக்கும் 
பருவம் எய்திவிட்டபடியால் சனத்குமாரர் தம் வேலாயுதத்தை 
உயர்த்தவே பூமி பல இடங்களில் வெடித்தது . கடல் நீர் பூகம்பங் 
கள் போல மேலே பொங்கி ஆகாயத்தை நோக்கி எழுந்தது . 
அத்துடன் இயற்கைப் பூகம்பங்களும் சேர்ந்தன . ஆகாயத்திலும் 
பூமியிலும் பயங்கரமான இடிமுழக்கம் . எங்கும் மண்மேகங் 
களும் மழைமேகங்களும் . அவற்றின் மறைப்பால் இரண்டு வா 

வருஷ 
காலம் சூரியனே உலகிற்குப் புலப்படவில்லை . ஓயாது கொட்டிக் 
கொண்டிருந்த மண் மழைமாரி அக்கினி மழையாகவே இருந்தது . 
உலகெங்கும் உயிர்ச்சேதத்திற்கு அளவேயில்லை. உலகின் பல 
பாகங்கள் 

உருத்தெரியா மல் மாறுதலடைந் தன .. இமயமலை 
மேலெழும்பியது . தென்னிந்தியாவையொட்டியிருந்த பெரிய 
நிலப்பரப்பும் பெருந்திரளான மக்களும் கடலுக்கிறையாகினர் . 
குமரிக்கண்டம் என்பது அதுவே போலும் . எகிப்து தேசம் முழு 
வதிலும் ஒரு பனை உயரம் தண்ணீர் தேங்கி ஆயிரக்கணக்கான 
ஆண்டுகளுக்குப் பின்னரே வடிந்தது . அங்கு பிரமிட் ( Pyramid ) 
என்ற கோபுரங்கள் மாத்திரம் தலையைக்காட்டி நின்றன . மற்றப் - 
படி நாடு நகரங்கள் , உன்னத நிலையடைந்திருந்த நாகரிகச்சின் - 
னங்கள் , எல்லாம் அடியோடு மறைந்தன . இன்றைய ஸைபீரி - 


222 


யாவும் மத்திய ஆசியாவும் , அன்று வடதுருவக்கடலாயிருந் தவை , 
மேலெழும்பி நிலமாயின. இத்தகைய பெருங்குழப்பங்களின் 
போதும் மனுவின் கூட்டம் தங்கியிருந்த இடத்தில் அதிக 
மாறுதலேதும் இல்லாதிருந்தது . மண் மாரியாலும் மழை மாரி 
யாலும் பூமியதிர்ச்சியாலும் உண்டான பயமும் திகிலும் , உண் - 
ணக் கிடையாத பஞ்சமும் , இரவுபோன்ற பகலும் , அவர்களை 
வாட்டியதைத் தவிர வேறு ஆபத்தான இடைஞ்சல் அங்கு 
ஏற்படவில்லை. ஆயினும் இரண்டு வருஷத்தில் பிரளயம் ஓய்ந்த 
போது இம்மக்கள் ஆயிரவரில் முன்னூறு பேரே மிஞ்சினர் . 


மேலும் ஐந்தாண்டுகள் சென்றன. ஆங்காரத்தாண்டவந் 
தாங்கிய பூமிதேவி அலுப்பு நீங்கித் தன் நிலைமை அடைந்தனள். 
அப்போது சனத்குமாரர் ஆணையின்பேரில் இந்த முன்னூறு 
பேரும் கோபிக் கடலோரத்தில் , குமாரர் நால்வரும் தங்கியிருக் 
கும் சுவேததீபத்தின் எதிர்க்கரையில் குடியேற்றப்பட்டனர் . 


பொறுக்கு 


கி.மு. 75,000 முதல் ஸெமிற்றிக் 

மக்களின் 
கி.மு. 70,000 வரை . வித்துக்களாகிய இந்த முன்னூறு பேரும் 

இக் கால எல்லையில் பெருந்திரளாகப் 
பெருகியிருந்தனர் . அப்போது சுற்று நாடுகளில் ஆண்டுவந்த 
தூரானிய மக்கள் வெட்டுக்கிளிகள் போலத் திரண்டுவந்து , பயிர் 
களை அறுவடை செய்வதுபோல அம்மக்களை ஏகமாய்க் காலி 
செய்தனர் . மனுவின் மேல்வேலைக்கு உதவாத உடம்புகளெல் 
லாம் இவ்விதம் காலி செய்யப்பட்டன . இப்போது எஞ்சியவர் 
மிக மிகச் சிலரே, 


சுமார் உதவக்கூடிய உடம்புகளில் உயிர் தப்பிய 
கி.மு. 60,000 . அந்தச் சிறு தொகை மக்கள் , திரும்பவும் இப் 

போது பெருங்கூட்டமாகப் பெருகியிருந்தனர் . 
அவரும் இக்காலத்தில் அத்துரானிய மக்களாலேயே இரண்டா . 
வது அறுவடையாக அறுக்கப்பட்டனர் . ஒரு சில பிள்ளைகளும் 
அவர்களைக் காப்பாற்றி வளர்க்கச் சில பெண்களும் மாத்திரமே 
ஒளித்து வைக்கப்பட்டிருந்தனர் . இப்பிள்ளை கள் அனைவரும் 
முத்தான்மாக்களும் அவருடைய நெருங்கிய சிஷ்யராயிருந்த 


223 


பக்குவான்மாக்களுமானவர் . இவரைத் தவிர மற்ற எல்லா 
உடம்புகளும் இறந்துப்பட்டன . இக்குழந்தைகள் இருவரிடத்துக் 
கி . மு . அறுபதினாயிரத்தையொட்டி 

வைவசுத 

மனுவானவர் 
பிறந்தனர் . அன்று முதல் ஆரிய மூலவகுப்பு ஆரம்பமாயிற் - 
றென்னலாம் . இன்றைய ஆரியமக்களனைவரும் வைவசு தமனு 
வின் வழிவழிப் பிறந்தவரும் அவருடைய ரத்தக்கலப்புடைய - 
வருமே யாவர் . 

இவ்வளவு அரும் பிரயாசை ஐந்தாவது மூலவகுப்பாகிய 
ஆரிய வகுப்பிற்கு மாத்திரம் எடுக்கப்பட்டதென்று எண்ணி இறு 
மாந்துவிடலாகாது . அத்லாந்திய மக்களின் ஆரம்பவேலை இத . 
னினும் கூடுதல் காலம் பிடித்தது ; அன்றைய ஆன்மாக்கள் 
வெறுங் குழந்தைப் பருவத்திலிருந்தபடியால் , அவரைப் பயிற்று - 
தற்கு அண்டப் பிரயாசை வேண்டிவந்தது ; கூடுதல் நீடித்த கால 
மும் ஆயது . இன்று , ஆன்மாக்கள் ஒரு சிறிது முதிர்ச்சியுற்றி . 
ருக்கும் நிலைமையில் , இனிவரும் ஆறாவது ஏழாவது மூலவகுப்புக் 
கள் இவ்வளவு கடும் பிரயாசையின்றித் தொடங்கப்பெறலாம் ; 
பண்ணை களின் கால அளவும் சுருங்கும் . ஆன்மப் பண்பாட்டில் 
உடம்பும் மனமும் ஒன்றையொன்று பின்னியே வேலை செய்யு - 
மாகையால் , இரண்டு அதிகாரபுருஷர் ஒவ்வொரு மூலவகுப்பிற் - 
கும் கைகோர்த்தே வேலை செய்வர் . அரசியல் மூலமாகவும் , சமூக 
வாழ்க்கை மூலமாகவும் உடம்பைப் பண்படுத்துபவர் மனு என் - 
னப்படுவர் . 

கல்விமுறை மூலமாகவும் சமயங்கள் மூலமாகவும் 
அறிவைப் பண்படுத்துபவர் மகாகுருவென்றும் உலக்குருவென் 
றும் அழைக்கப்படுவர் . ஆரியவகுப்பு மனு வைவஸ்வதர் ; அவ் - 
வகுப்பின் மகாகுரு மைத்திரேயர் . கௌதம முனிவர் அத்லாந்திய 
வகுப்பின் மகாகுரு ஆவர் . உலகத்தின் பெருங்கூட்டம் இன்னும் 
அத்லாந்திய மக்களாகவிருப்பதால் , அவர் கி . மு . ஐந்தாம் 
நூற்றாண்டுவரை உலகிலேயே மாறி மாறிப் பிறந்து , புத்தர் 
பிரானாகக் கடைசி அவதாரமெடுத்துப் பின் மைத்திரேய பகவா - 
னிடம் உலகமதங்களை ஒப்பிவித்துச் சென்றனர் . 

. 

அதனால் 
இன்றைய உலககுரு மைத்திரேய பகவானாவர் . அவரே இன்று 
உலகத்துள்ள எல்லா மதங்களையும் ஏற்ற கருவிகளைக் கொண்டு 
கண்காணித்து வருபவர் , ஊக்கப்படுத்துபவர் , ஒழிப்பவர், 
சீர்திருத்தஞ் செய்பவர் , 


பாடம் 21 . 


உலகப்பள்ளி - ஐந்தாம் மூலவகுப்பு ( 2 ) . 


கி . மு . 45,000 . இப்போது மத்திய ஆசியாவில் கோபிக்கடற் 

கரையெங்கும் பெரிய நகரங்கள் , பட்டணங்கள் , 
வெள்ளை நிற மக்கள் , நாகரிக உடைநடைகள் , கைத்தொழில்கள் , 
போக்குவரத்து வசதிகள் , வர்த்தக வாணிபங்கள் . இவர் ஆரிய 
மூலவகுப்பினர் . முன் சொன்ன துரானியப் படையெடுப்பின் 
பின் இந்தப் பதினை யாயிர வருஷ இடைக்காலத்தில் இவர்கள் 
பெருந்திரளாகிச் சைனா, ஜப்பான் , சீயம் , திபெத்து முதலிய 
மத்திய ஆசியா முழுவதையும் தம் ஆட்சிக்குள் ஆக்கியிருந்தனர் . 
ஆயினும் அவ்விடங்களில் அத்லாந்திய மக்களாகிய துரானியர் , 
மங்கோலியர் முதலியோர் புற்றீசல்போல நிறைந்திருந்தபடியால் , 
இவருக்கு விரிந்து பரவ அங்கு இடமில்லாதிருந்தது . ஆகவே , 


கி . மு . 40,000 ஒன்றரை லக்ஷம் வீரர்களையும் , ஒரு லக்ஷம் 
சுமாரில் , பெண்டு பிள்ளைகளையும் வைவசுத மனுவானவர் 

ஒன்று திரட்டி , அற்றைக்கு 40,000 ஆண்டுக 
ளுக்குமுன் ருதத் தீவிலிருந்து சீனாவை நோக்கி அவர் பயணஞ் 
செய்தகாலத்தில் இடையில் தங்கியிருந்த அரேபியாவில் குடியேற 
அனுப்பினர் . அவர்கள் அங்கு சென்று தங்கிப் , பெற்றுப் பெருகி 
நாகரிகத்தை வளர்த்து , மேற்கு ஆசியா முழுவதிலும் பரவி , 
ஆப்பிரிக்காவையும் மற்றுள்ள இடங்களையும் கைப்பற்றிப் 
பல்லாயிரம் ஆண்டுகளாகச் செழிப்புற்றிருந்தனர் . அக்காலத்தில் 
அன்றைய உலககுருவாகிய கௌதமமுனிவர் எகிப்தில் அவ 

- 
தரித்து , தெஹூதி, தாத் , ஹெர்மீஸ் என்ற பெயரால் அந்நாடு - 
களெல்லாம் சுற்றிப் புதிய மதமொன்றை அவருக்கு வகுத்தனர் . 


அவர் அன்றைய பாஷையில் இறைவனை ஓரிஸ் ( Osiris ) 
என்ற பெயர் கொண்டு அழைத்தனர் . . அன்று அவர் அருளிய 
போதனையின் சாராம்சமாவது : 


உலகிற்பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒளியூட்டும் மெய்ச் 
சுடர் அவரவர் உள்ளத்துறையும் ஓஸரிஸ் ஆவர் . 


ஓஸிரிஸ் 


225 


ஒளியினின்றும் உதித்தவர் , ஒளியிலேயே உறைபவர். அவர் 
ஒளியாகவே இருப்பவர் . 

அச்சுடரொளி எங்கும் மறைந்து கிடக்கின்றது ; அது 
தூணிலும் உள்ளது , துரும்பிலும் உள்ளது . எதையும்விட அண் . 
மையாய் , மனிதனுடைய உள்ளத்தினுள்ளேயே அது இருக்கின் - 
றது . அவ்வொளியினின்றே யாவும் வெளிப்படுகின்றன . அவ் 
வொளியிலேயே யாவும் ஒடுங்குகின்றன . 

லகமும் மற்றெல்லாமும் தோற்றங்களாகும் ; அத்தோற் 
றங்களில் உள்ளொளியைக் காண்பவனே பேரின்பவான் . ஆகை 
யால் அவ்வொளியை நாடுக . அதனைப் பின்பற்றுக . நீயே 
அவ்வொளியாயிருக்கின்றாய் . அவ்வொளி பிரகாசிக்கட்டும் . ” 

என்று போதித்தார் ஒளிவேந் தாகிய தெஹூதி என்பவர் . 
அந்த ஒளியிலே இறைவனுடைய ஞானத்தைக் கண்டு வழிபட . 
வும் அவர் கற்பித்தார் . 


. 


க்கருத்தை மணிவாசகப் பெருமான் அருளியுள்ள : 
“ இன்றெனக் கருளி இருள் கடிந்து உள்ளத்து 

எழுகின்ற ஞாயிறே போன்று 
நின்றநின் தன்மை நினைப்பற நினைந்தேன் , 

நீயலாற் பிரிதுமற் றின்மை 
சென்று சென் றணுவாய்த் தேய்ந்து தேய்ந் தொன்றாந் 

திருப்பெருந் துறையுறை சிவனே ! 
ஒன்று நீயல்லை அன்றி யொன்றில்லை 

யாருன்னை அறியகிற் பாரே . ” 
என்ற பதிகம் நன்கு விளக்கும் . இம்மதத்தைப் பின்பற்றிப் 
பலர் மேன்மக்களாயினர் , பலர் ஜீவன்முத் தரு மாயினர் . இவர் - 
களுடைய அந்தரங்கக்கிரியைகளிலொன்றே இன்றைய சுதந்திரச் 
சிற்பக்கிரியைக்கு ( Free Masonry ) அடிப்படையாகவுள்ளது . 
நாளாவட்டத்தில் இம்மக்களின் நாகரிகமும் மதமும் கால 
இயற்கையின்படி கெட்டொழிந்தன . இவர் ஆரிய மூலவகுப்பின் 
இரண்டாவது கிளை வகுப்பாராவர் ; 

அரபியர் எனப்பெயர் 
பெறுவர் . 


29 


. 


226 


கி . மு . 30,000 இக்காலத்தில் திரும்பவும் மனுவானவர் 
சுமாரில் . 

மூன்று லக்ஷம் வீரர்களை , ஆண்களை மாத்திரம் , 
பாரசீகத்தில் போய்க் குடியேறும்படி அனுப்பிவைத்தார் . அந் 
நாடு அன்று ஈரான் என்ற பெயரால் அழைக்கப்பட்டது . 
மக்கள் , செல்லும் வழியிலும் சென்ற இடத்திலும் பல ஆண்டுக - 
ளாகப் போர் புரிந்து , நாடிவந்த நாட்டில் தங்கி , அங்கு அமைதி 
நிலைவிய 

யதும் , தம் பெண்டு பிள்ளைகளை வரவழைத்துக்கொண்டனர் . 
இவர் அங்கு பெற்றுப் பெருகி வரும்போது சுமார் கி.மு. 29700 ல் 
உலககுரு கௌதம முனிவரானவர் ஸொரோஸ்த்தர் , அல்லது 
ஸாரத்துஷ்ட்ரா என்ற திருநாமத்தோடு அவதரித்து , அவருக்கு 
அக்கினி வழிபாட்டை ஏற்படுத்தினர் . 

அக்கினியே பூதங்கள் யாவற்றினும் மிகப் புனிதமாயது , 
பொருள்கள் யாவற்றையும் புனிதமாக்குவது . 

அக்கினி முழு 
வதும் சூரியனுடைய புனித அனலே . 

அது வெப்பம் , அது ஒளி , அதுவே உடல் நலமும் உரனும் . 
அதன் துணைகொண்டே யாவும் உயிரும் இயக்கமும் பெறு . 


கின்றன 


மனிதனுடைய 

உள்ளத்துள்ளேயும் அப்புனித அக்கினி 
இருக்கின்றது . அவ னுடைய ஆசைகளையும் அபிலாஷைகளையும் 
அது வளர்க்கின்றது ; அவனுள்ளிருக்கும் அசுத்தங்களையெல்லாம் 
சுத்திகரிக்கின்றது . 

“ தன் உள்ளத்திலும் அறிவிலும் அந்த அக்கினி எரிந்து 
கொண்டிருப்பதைக் காண்பவனே பாக்கியவான் . அப்போது 
அவன் உள்ளத்திருந்து தூய நினைவுகளும் , அவன் வாயிலிருந்து 
தூய மொழிகளும் வெளிவரும் ; அவன் கைச்செயல்களெல்லாம் 
தூய்மையும் சக்தியும் உள்ளனவாயிருக்கும் . 
அவ்வாறு போதித்தார் 

அக்கினிவேந்தாகிய ஸாரத் 
துஷ்ட்ரா . அந்த அக்கினியிலே இறைவனுடைய ஆனந்தத்தைப் 
போற்றவும் அவர் கற்பித்தார் . இம்மதத்தைப் பின்பற்றி மேன் 
மக்களானோரும் , ஜீவன் முத்தரானோரும் மிகப்பலர் . இம்மதத் 
தின் அம்சமே இன்று பம்பாயில் பார்வ மக்களிடம் நிலவுவது , 


227 


பா ரசீகத்திலிருந்து அவர்கள் நம் நாட்டில் குடியேறியபோது 
கூடக் கொண்டு வந்தது . இம்மக்கள் ஒரு காலத்தில் மேற்கு 
ஆசியா முழுவதும் பரவி , வாணிபம் , கைத்தொழில் , கப்பலோட் 
டுதல் முதலியவற்றில் கைத்தேர்ந்தவராயிருந்ததால் , அன்றைய 
உலகம் முழுவதிலும் வர்த்தகராய்ச் சுற்றித் திரைகடலோடித் 
திரவியந்தேடி வந்தனர் . அத்தன்மை இன்றைய பார் மக்க 
ளிடமும் பெரிதும் காணக்கிடப்பது . இந்த நாகரிகமும் உலக 
இயற்கைப்படி காலக்கிரமத்தில் கை தாழ்ந்தது . இம்மக்கள் 
ஆரிய மூலவகுப்பின் மூன்றாவது கிளை வகுப்பாகிய ஈரானியர் என் 
னப்படுவர் . 


கி . மு . 20,000 வைவசுத மனுவானவர் இப்போது அழகிற் 
சுமாரில் . சிறந்தோரும் கலைகளில் விருப்புடையோருமாக 

ஒரு கூட்டத்தைப்பொறுக்கியெடுத்து , அவரைச் 
சிலகாலம் பண்படுத்திப் பின் பாரசீகத்தின் வடக்கெல்லை வழி . 
யாக ஐரோப்பாவை நோக்கி அனுப்பினர் . இவர்கள் காக்கஸஸ் 
i! லைப்பிராந்தியத்தில் நெடுங்காலந் தங்கிப் பெருந்திரளாகிக் கிரீஸ் , 
ட்ராய் முதலிய நாடுகளில் குடி புகுந்து நாளாவட்டத்தில் ஐரோப் 
பாவின் பல இடங்களிலும் பரவினர் . ஐரோப்பியக் கலைகளின் 
உச்சநிலை இவர்கள் கையினாலேயே அமைக்கப்பட்டது . இன்றும் 
அழகிற் சிறந்த மக்கள் இவர்களின் வழித்தோன்றலே யாவர் . 
இவருக்குள் சுமார் கி.மு. 7000 ல் கௌதம முனிவர் ஆர்பியஸ் 
என்ற வேய்ங்குழல் வல்லோனாக அவதரித்தனர் . அவர் பெரும் 
பாலும் மலைகளிலும் வனங்களிலும் சஞ்சரித்து , பக்குவம் 
வாய்ந்த மனிதரை அங்கங்கு திரட்டி அவருக்குக் கலைகள் மூலம் 
பேரின்பம் பெறும் வழிகளைப் போதித்தனர் . அந்தப் புதிய 
மார்க்கம் அந்தரங்கம் , 

பகிரங்கமென இரு வகுப்புகளாக 
அமைக்கப்பட்டிருந்தது . அந்தரங்க மார்க்கமே ஆர்பிக் குப்த 
வித்தை ( Orphic Mysteries ) எனப் பின்னால் பெயர் பெற்றது . 
அந்த உள்முறையில் சங்கீதக்கலை மூலம் மனிதனுடைய ஆறு 
ஆதாரங்களும் 

மலரும் முறைகளும் , அவற்றையொட்டிய 
யோகாப்பியாச 

முறைகளும் 

போதிக்கப்பட்டன. இதில் 
பக்குவப்பட்டுப் பெருமக்களானோர் பலருடைய பெயர்களும் 
நூல்களும் இன்றையமேனாட்டுச் சரித்திரங்களில் காணப்படுவன. 


228 


ரோமாபுரி உச்சம்பெற்று அங்கு புவிபோற்ற ஆண்டு வந்த நாகரிக 
மக்களும் இந்த இனத்தைச் சேர்ந்தவரே . இக்கூட்டமும் காலச் 
சுழற்சியால் பண்டைப் பெருமை முழுவதையும் இன்று இழந்தே 
நிற்கின்றது . இம்மக்கள் ஆரிய வகுப்பின் நான்காவது கிளையாகும் 
கிரேக்க - ரோமர் . 


ஆர்பியஸ் அவதாரத்தில் கௌதம முனிவர் வற்புறுத்திய 
கொள்கையாவது : 


“ நாதமானது எல்லாப் பொருள்களிலும் இருச்கின்றது , 
நுண்ணிய அணுக்கள் , பெரிய நக்ஷத்திரங்கள் , இலைகளின் சல 
சலப்பு , மழையின் சடசடப்பு , இடியின் முழக்கம் , அலைகளின் 
கர்ச்சனை , இவை யாவற்றையும் சுரங்களாகக்கொண்டு இயற்கை - 
யானது இறைவனைப்போற்றும் ஒரு அற்புதப் பண்ணை ஆக்கு - 
கின்றது . உயரின் வாழ்வு ஒரு அழகு , அது ஒரு ஆனந்தம் , 
படைப்பு முழுவதும் நாதப் பிரம்மத்தின் இன்னிசைக்கே ஒத் 
தொலிக்கின்றது . 


“ எண்ணத்தின் எழில் , உணர்ச்சியின் அழகு , செயலின் 
வனப்பு , இவையே வாழ்விற்கும் இன்பத்திற்கும் மனிதருக்கு மூல 
காரணமாவன என்று புகட்டி அந்த அழகை அவரவர் மனம் 
மொழி மெய்களில் போற்றும்படி அவர் கற்பித்தார் . 


பாலாரை 


கி . மு . 18,875 முதல் கோபிக் - கடற்கரையில் இப்போது 
கி . மு . 17,465 வரை . எஞ்சியிருந்த ஆரிய மக்களிற் பெரும் - 

மனுவானவர் இந்தியாவிற் 
கனுப்பத் தீர்மானித்தனர் . அவர்கள் இந்த 1500 ஆண்டுக்கால 
டையில் நான்கு தொகுதிகளாகப் புறப்பட்டு இமயமலைக் கண 
வாய்கள் வழியாக இந்தியாவிற்குள் புகத் தொடங்கினர் . 


கி.மு. 18,875 : - முதல் தொகுதி நெடுங்காலம் வழிநடந்து பல 
அல்லல்களும் பட்டினியும் பசியும் அனுபவித்து , வடஇந்தியாவில் 
வந்து தங்கி இளைப்பாறி , பின்னால் தென்னிந்தியாவில் குடியேறி 

இவரே தென்னிந்தியப் பிரா மணரின் மூதாதையர் . 


னர் . 


229 


கி.மு. 17,520 ல் இரண்டாவது தொகுதி புறப்பட்டு சிந்து 
தீரம் , வங்காளத்தை இருப்பிடமாகக் கொண்டனர் . 


கி.மு. 17,455 ல் மூன்றாவது தொகுதி புறப்பட்டுப் பல போர் - 
களில் ஈடுபட்டு இன்றைய டெல்லியின் ஸ்தானத்தை அடைந்து 
அங்கு ரவிபுரம் என்ற நகரத்தை அமைத்தனர் . 


கி . மு . 15950 :: - இப்போது புறப்பட்ட பெருங்கூட்டம் பல 
பல தொகுதிகளாகப் பிரிந்து பலபல பாதைகளாக நடந்து பல 
பல அல்லல்களிலும் சண்டைகளிகளிலும் ஈடுபட்டு இந்தியாவிற் 
குள் புகுந்து வட இந்தியா முழுவதும் பரவிற்று . 

இந்தியாவிற் குடியேறிய நான்கு தொகுதிகளான இந்தக் 
கூட்டமே ஆரிய மூலவகுப்பின் முதற் கிளைவகுப்பாவர் . இவர்கள் 
இந்தியாவிற்குள் புகுந்த காலத்தில் , அந்நாட்டில் அத்லாந்தி 
மக்கள் நிரம்பி நெருங்கியிருந்தனர் . அவர்கள் நாகரிகத்தில் 
அன்று மிகவும் உயர்ந்திருந்தபடியால் , வழியெங்கும் ஓயாத 
போர் புரிந்தே இந்த ஆரிய மக்களின் சிறு சிறு தொகுதிகள் 
அங்கங்கே குடியேற முடிந்தது . இந்த நிகழ்ச்சிகள் பலவற்றை 
அசுபதி புராணம் ( Lives of Alcyone ) என்ற திவ்யஞான 
சங்கத்து நெற்றிக்கண் ஆராய்ச்சி நூலில் பரக்கக் காணலாகும் . 

அன்றைய உலககுருவான கௌதம முனிவர் ஆதியில் 
கோபிக்கரையில் வியாசராகவந்து இம்மக்களுக்கு அமைத்திருந்த 
மதமே இன்றைய சனாதன தர்மத்திற்கு அடிப்படையாயுள்ளது . 
அதுவே ஆரிய வகுப்பிற்கு முதல் முதலாக அமைந்த மதமாகும் . 
அம்மக்கள் இந்தியாவில் வந்து குடியேறிய சில காலத்திற்குப்பின் 
உலக குருவானவர் திரும்பவும் வியாசராகவே இந்தியாவில் வந்து 
அவதரித்து , அங்கு தொன்னெடுங் காலத்திற்கு முன்பு அத் 
லாந்திய மக்களுக்குத் தான் அமைத்திருந்த பல மதங்களின் 
இன்றியமையாத உறுப்புக்களையும் சனாதன மதத்திற் கலந்து ,, 
இன்றுள்ள இந்து மதத்தை நிலை நாட்டினர் . அவர் ஆதியில் 
அருளிய படிப்பினையாவது : -- 
" ஞாயிறிடங்கொண்ட பரம புருஷன் 

ண்டானு 

ம் 
உயிரை அளிப்போனும் ஆவன் ; ஜொலிக்கின்ற சூரியகோளம் 


230 


அவனுடைய புறப்புற ஆடையாகும் . அவன் உயிரே நம் உயிர் ; 
நம் உடம்புகட்கு உணவையும் , உணர்ச்சிகட்குப் புலன்களையும் , 
ஆன்ம ஊக்கத்திற்கு எண்ணங்களையும் ஊட்டி அவன் நம்மை 
வளர்க்கின்றான் . அவனது சூரிய ஒளியே நாம் புனிதம் பெறு 
மிடம் . 


" தேவாதி தேவனாய் , உயிருக்கும் ஒளிக்கும் அன்புக்கும் 
ஒரே மூலமாய் , கணந் தொ றுந்தொறும் ஒளிவீசித் தானாக உள்ள 
அனைத்தையும் அவன் நமக்கு அருளு 

கின்றான் . 


அவனைத் தொழுக ; அவன் ஈவது போலவே ஈக ; அப் 
போது அவனது சோதியோடு நீயும் ஒன்றாவாய் ; ஏனெனில் 
" அதுவே நீயாகின்றாய் . 


சோதியின் தலைவராகிய வியாசர் அவ்வாறு போதித்து , 
இறைவனுடைய அந்தரியாமித்துவத்திலே அவனுடைய சக்தி - 
யைப் போற்றவும் அவர் கற்பித்தார் . இது எகிப்தில் அவர் 
அமைத்த ஒளி மதத்திற்கும் முன்ன தாயினும் , அவ்விடத்துக் 
கூறப்பட்டுள்ள “ இன்றெனக்கருளி ” என்ற மணிவாசகப் பெரு 
மான் திருவாசகம் இம்மதத்திற்கும் பூரணமாகப் 

பொருந்து 
மென்பது அறியத்தக்கது . பாசுரத்திலும் “ ஞாயிறே குறிப் 
பிடப்பட்டுள்ள தும் கவனிக்கத்தக்கது . 


கி . மு . 10,000 கடைசியாக , கோபிக் கடற்கரையில் மீதியா 
சுமாரில் . யிருந்த சிறுபான்மையான ஆரியமக்கள் அனை . 

வரும் , துரானிய மக்களின் நெருக்கடியைத் 
தாங்கமாட்டாது இமயத்திற்கு வடக்கு வழியாக ஐரோப்பாவை 
நோக்கி நடந்து , பல பல இடங்களில் இளைப்பாறிக் கடைசியாகப் 
போலந்தில் வந்து நெடுங்காலம் தங்கி , ற்றியுட்டன் ( Teuton ) 
என்ற பெயர் கொண்ட வகுப்பாராய் ஐரோப்பாவில் பரவினர் . 
இவர் ஆரிய வகுப்பின் ஐந்தாவது கிளை வகுப்பின ராவர் . 

இவரே இன்றைய உலகில் உச்சநிலையிலிருப்பவர் . இக்கிளை - 
யைச் சேர்ந்தோரே ஆங்கிலேயர் , ஜெர்மானியர் , ரஷ்யர் முதலி - 
யோர் . ஐரோப்பா , அமெரிக்கா , ஆஸ்ற்ரேலியா முழுவதும் 


231 


அவரே 

வாழ்கின்றனர் ; ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் 
அவரே ஆள்கின்றனர் . வானமும் பூமியும் கடலும் கரையும் . 
இன்று அவருடைய ஆதிக்கத்திலடங்கியிருக்கின்றன . 

அவருக்கு ஏற்பட்ட மதம் கிறிஸ்து மதம் . இதுவே ஆரிய 
மக்களின் உலககுருவாகிய மைத்திரேய பகவானால் அமைக்கப் . 
பட்ட முதலாவது மதம் . இதன் பின்னுள்ளவை சரித்திரகாலத்து 
நிகழ்ச்சிகளாம் . 


பாடம் 22 . 


உலகப்பள்ளி - ஐந்தாம் மூலவகுப்பு ( 3 ) . 
உலகப்பள்ளியில் ஐந்தாவது மூலவகுப்பு ஆரியவகுப்பு . 
அவற்றுள் முறையே : 

1. இந்தியப் பிராமணர் , 
2. அரபியர் , 
3. ஈரானியர் ,, 
4. கிரேக்க - ரோமர் , 

5. ஆங்கிலோ- ஜெர்மானியர் , 
ஒன்று முதல் ஐந்து கிளை வகுப்புக்களாவர் . ஐந்தாவது கிளையின் 
உச்சநிலை இன்னும் சில நூற்றாண்டுகளில் ஏற்படுமென்று கூறப் . 
படுகின்றது . அடுத்துவருங் காலத்தில் மிகப் பெரிய மேதாவிகள் 
பலர் அங்கு பிறந்து , “ உலகமென்பது உயர்ந்தோர் மாட்டே ” 
என்றபடி , அவர்களின் உயர்ச்சியை நிலை நாட்டுவராம் . அவருக் 
குப்பின் வட அமெரிக்காவில் ஆறாவது கிளை மக்களும் தென் 
அமெரிக்காவில் ஏழாவது கிளை மக்களும் உச்சம்பெற்று , பின்னர் 
ஆரிய வகுப்பும் முந்திய வகுப்புகளைப் போலவே இறங்குபடி 
யெய்தும் . அதற்கு இன்னும் பல நூறாயிரக்கணக்கான ஆண்டு 
கள் பிடிக்குமெனப்படுகின்றது . 

இந்தப் பலவகையான புறத்தோற்றங்களுக்கிடையே ஆன்மா 
என்றும் ஆன்மாவேயென்ற உண்மையைத் திரும்பவும் ஒரு 
முறை ஞாபகப்படுத்துவது ஆவசியமாகின்றது . ஆன்மாவானது 


232 


அழிவில்லாதது ; பிறப்பிறப்பற்றது . ஆன்மாவில் ஆரிய ஆன்மா 
வென்றும் திராவிட ஆன்மாவென்றும் ஆங்கில ஆன்மாவென்றும் 
அரபி ஆன்மாவென்றும் நினைப்பது வெறும் மனமயக்கமாம் . 
பழனியப்பன் அரசன் வேஷம் போடும்போது ஆணாகவும் , அரசி 
வேஷம் போடும்போது பெண்ணாகவும் , ஆண்டி வேஷம் போடும் - 
போது ஆண்டியாகவும் எண்ணவும் பேசவும் படுவானாயினும் , 
பழனியப்பன் பழனியப்பனாகவே யிருப்பான் . அம்மாதிரியே 
பிறந்து , இருந்து , இறக்கும் உடம்புகளின் பேதம்பற்றி ஆன்மா 
பேதப்படுவதில்லை . இதை மறந்து ஆன்மாக்களில் உயர்வு தாழ்வு 
கற்பிப்பதும் வேற்றுமை பாராட்டுவதும் அவை 
அன்பிற்கு விரோதமான செயல்களைப் புரிவதும் அஞ்ஞான - 
மென்று அறிவுடையோரால் கொள்ளப்படும் . 


காரணமாக 


அத்லாந்திக் சமுத்திரத்தில் ருதம் , தைத்தியம் என்ற இரு 
பெருந் தீவுகளும் கடலில் ஆழ்ந்தபோது , போசைதானிஸ் என்ற 
ஒரு தீவு மாத்திரம் ருதத்தின் ஒரு பகுதியாக மிஞ்சி யிருந்தது . 
அது கி . மு . 9565 ல் ஒரே நாளில் இருபத்து நான்கு மணிநேரத் 
திற்குள் நீரில் அமிழ்ந்ததனால் அந்த உக்கிரவேகம் உலகின் கடற் 
கரைகளை யெல்லாம் அமளி குமளி யாக்கிற்று . ஆப்பிரிக்காவில் 
சகாராக் கடலும் மத்திய ஆசியாவில் கோபிக்கடலும் தரை 
மட்டம் உயர்ந்து தண்ணீர் வடிந்து பெரும் பாலைவனங்களாயின . 
அதனால் ஆரியமக்களின் ஆதி நகரங்களும் நாகரிகச்சின்னங்களும் 
மணல் மூடிப்போயின. வருங்காலத்தில் 

காலத்தில் இப் பாழ்நகரங்கள் 
மணல் பறிக்கப்பட்டுக் கண்காட்சிகளாகவும் யாத்திரா ஸ்தலங் 
களாகவும் அமைக்கப்படுமாம் . 


மேலே சொல்லப்பட்டுள்ள 

நீண்ட காலப்பரப்புகளைக் 
காணும் நவீனநாகரிக மக்கள் இக்கூற்றை ஏளனமாகக் கொள் - 
வது இயற்கை . சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு மேல்நாட்டு 
மேதாவிகள் இவ்வுலகம் கி . மு . 4004 ல் 

படைக்கப்பட்ட . 
தென்று ஜாதகம் வகுத்திருந்தனர் . வகுத்தது மாத்திரமன்றி , 
அதனை 

மறுத்துரைப்போரைச் சுட்டுப் பொசுக்குவதும் 
கழுவேற்றுவதுமாகத் திருவிளையாடல் புரிந்தனர் . பின்னர் , 
சமீபகாலத்தில் ரேடியம் , யுரேனியம் முதலியவை கண்டுபிடிக்கப் 


233 


பட்டபோது , இவ்வுலகத்தின் வயது 300 கோடிக்குக் குறையா - 
தென்று ஐரோப்பிய அமெரிக்க விஞ்ஞானிகளே இன்று அபிப் 
பிராயப்படுகின்றனர் . சில நூற்றாண்டுகளில் , நெற்றிக்கண் திறந்த 
பல பெரியோர் உலகத்தில் பிறக்கும்போது , இவ்வதிகாரங்களில் 
சொல்லப்பட்டுள்ளவை யெல்லாம் உண்மையென்று மேல் நாட் 
டாரே ஒப்புக்கொள்வரெனக் கூறப்படுகின்றது . இவை யாவும் 
கூடமாக நமது புராணங்களில் கூறப்பட்டுள்ளன 


பாடம் 23 . 


உலகப்பள்ளி - ஆறாம் மூலவகுப்பு . 
இதுவே உடம்பில் நெற்றிச் சக்கரமும் , ஆலயத்தில் மூலஸ் 
தானமும் அறிகுறியாக விளக்கும் மனித வகுப்பு . உடம்பின் 
சக்கரங்களும் உலக வகுப்புக்களும் நெருங்கிய தொடர்புடையன . 
அந்தந்த வகுப்புக்களில் அந்தந்த ஆதாரச் சக்கரங்கள் கூடியவரை 
பண்படுத்தப்படும் . ஆகவே ஏழு மூலவகுப்புக்களும் தீரும் 
போது எல்லா மனிதரும் ஏழு ஆதாரச் சக்கரங்களிலும் ஒருகலை 
விரிதல் பெற்று அதற்குத் தக்கபடி அறிவு , அன்பு , ஆற்றல்களின் 
விருத்தியை வெளிக்காட்டுவர் . 


அதன் 


சில 


இந்த ஆறாம் மூலவகுப்பு இன்னும் இரணிய கர்ப்பத்திலேயே 
உள்ள தாயினும் , அதுவே நமக்கு அடுத்த மேல் வகுப்பாகையால் 
அதனைப்பற்றிக் கூடியவரை எல்லோரும் அறிந்து கொள்வது 
நமது முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவியாயிருக்கும் ; அத்துடன் 

ஆரம்பவேலையில் பங்குகொள்ள விரும்புவோருக்கு 
ஊக்கத்தையுங் கொடுக்குமா கையால் , அதுபற்றிய ஒரு 
குறிப்புகள் அறிந்தமட்டில் கொடுக்கப்படுகின் 

றன . 
நமது புராணங்களில் மரு , தேவாபி என்ற இரு முனிவர்கள் 
இமயமலையில் தவஞ்செய்து கொண்டிருப்பதாகவும் , கல்கி அவ 
தாரம் முடிவடையும்போது உலகப்பொறுப்பு அவ்விருவரிடம் 
ஒப்புவிக்கப்படுமென்றும் சொல்லப்பட்டுள்ளது . அந்த இருவரில் 
மரு சூரியகுலத்தவரென்றும் , தேவாபி என்பவர் சந்திரகுலத்தவ 
ரென்றும் கூறப்பட்டுள்ளது . இக்கூற்றுகளின் உட்பொருளாகக் 

30 


234 


கருதப்படுவது யாதெனில் , “ கல்கி யவதாரம் ஐந்தாவது வகுப் 
பாகிய ஆரிய வகுப்பாரின் அந்தியகாலம் ; அப்போது அதர் 
மத்தை யொழிக்கக் கல்கி யவதாரத்திற்குத் துணையாய் நிற்பவர் 
ஆறாவது மூலவகுப்பு மக்கள் . அம்மக்கள் அன்று பெருகியிருப்ப 
ராகையால் அதுமுதல் அவர்களே உலகில் தலைமை வகிப்பர் . 
அவருடைய மனு மரு என்பவர் ; மகாகுரு தேவாபி என்பவர் . 
ஆதலால் அவர்கள் நிர்வாகத்தில் உலகத்தொழில் நடைபெறும். ” 
இதுவே புராணக் கூற்றுகளின் உண்மையென அறிந்தோரால் 
கூறப்படுகின்றது . சூரியகுலம் ஆற்றலையுடைய மனு பரம்பரை ; 
சந்திரகுலம் ஞானபரம்பரையாகும் மகாகுரு பரம்பரை . மகா 
குரு , லோககுரு , ஜகத்குரு என்பன ஒருபொருட் சொற்கள் . 


முந்திய மூலவகுப்புக்கள் தொடங்கப் பெற்றபோது அதற் . 
கெனத் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் கண்மூடித் தனமாகத் 
தலைவர்களைப் பின்பற்றுவோரும் கைப்பாவைகள் போல ஆட்டப் 
படுவோருமாகவே இருந்தனர் . காரண 

காரிய முறைகளை 
அறிந்து அத்தலைவர்களோடு ஒத்துழைக்கப் போதிய பக்குவம் 
அவரில் ஒரு சிலரைத் தவிர மற்றவருக்கில்லா திருந்தது . அதனால் 
தயாரிப்புக்காலம் மிகமிக நீண்டதோடு தலைவர்களின் பெரு 
முயற்சியில் ஒரு நல்ல பகுதி வியர்த்தமுமாயிற்று . இன்றைய 
மக்கள் எய்தி நிற்கும் அறிவு நிலைமையில் அம்மாதிரியான 
கழிவிற்கு அவசியமில்லை யென்பது கருதி ஆறாவது மூலவகுப் 
புக்கு வேண்டிய அருகதைகள் இப்போதே வெளியிடப்படு 


கின்றன . 


மரு என்பவர் இப்போது இந்தியாவில் ரஜபுத்திரச் சிற்றரச 
ராய்ப் பிறந்து மோரிய மகரிஷி என்ற பேரால் இமயமலையில் வசிக் 
கின்றனரென்னப்படுகிறது. 

தேவாபி என்பவர் 

காஷ்மீர 
பிராமண குலத்திற் பிறந்து கூட்டூமி மகரிஷி என்ற பேருடன் 
மோரியருக்குப் பக்கத்தில் வேறொரு மாளிகையில் வசிக்கின்றன - 
ராம் . இருவருமாக இன்றையிலிருந்து ஏறக்குறைய 700 வருஷங் 
களில் ஆறாம் மூலவகுப்பை ஆரம்பிப்பராம் . அது பூலோகப் 
பரலோகம் என்று சொல்லப்படுவதான கா லிபோர்னியாவில் 
நடைபெறுமாம் . காலிபோர்னியா வட அமெரிக்காவின் பசிபிக் 


235 


கடற்கரையில் இருக்கின்றது . அ . 

நீர்வளம் , நிலவளம் , 
சீதோஷ்ணச் சமநிலை முதலியவற்றால் உலகில் இன்று ஒப்புயர் - 
வற்று விளங்குகின்றது . இங்கு ஆறாம் மூலவகுப்பு மக்கள் 
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகப் பண்படும்போது பசிபிக் மகா 
சமுத்திரம் சிறிது சிறிதாக மேலெழும் ; ஆரிய ஆதிக்கத்திலுள்ள 
அமெரிக்கா ஐரோப்பாக் கண்டங்கள் சிறிது சிறிதாகச் சிதை 
வுறும் . ஆரியமக்கள் தாழ்வுறுங்காலம் வரும்போது பசிபிக் 
கண்டம் பழையபடி மக்கள் நிறைந்து செழிப்புற்று விளங்கும் . 
அதன் தலைமை பல்லாயிரக் கணக்கான நூற்றாண்டுகளாக நிலை 
பெற்றிருந்து , கால இயற்கையின்படி அதுவும் மறையும் . அப் . 
போது ஏழாவது மூலவகுப்பு மக்கள் தென் துருவத்தில் ஆட்சி - 
செலுத்துவர் . அவர்கள் காலமும் முடியும்போது பூமிதேவி சில 
யுகங்கள் இளைப்பாறுவாள் என்றெல்லாம் அறிஞர் கூறுகின்றனர் . 
இந்நிகழ்ச்சிகளுக்குச் சான்றுகள் நமது புராணங்களிலும் காணக் 
கிடப்பன . 


இந்த ஆறாவது வகுப்பைத் தொடங்குதற்கு முன்னோட்ட . 
மாக , மேற்சொன்ன முனிவர்கள் இருவரும் தமது இரண்டு 
பிரதான சிஷ்யர்களைக்கொண்டு கி . பி . 1875 ல் , அமெரிக்காவில் , 
தியஸாபிக்கல் சங்கம் என்ற திவ்யஞான சங்கத்தை . அமைக்கச் 
செய்தார்கள் . சில வருஷங்களுக்கப்பால் , அச்சங்கத்தின் தலைமைக் 
காரியாலயம் தென்னிந்தியாவில் சென்னையில் அடையாற்றுக்கு 
மாற்றப்பட்டது . தம் வேலைக்குரிய மக்களைத் தேர்ந்தெடுப்பதற்கு 
அம்முனிவர்கள் அச்சங்கத்தை உபயோகப் படுத்துவதாகக் 
கூறப்படுகின்றது . அப்பெரியார் திருவடிகளை அடைவதற்கு 
இந்த திவ்யஞான சங்கம் ஒரு திறந்த கதவமாகும் . இன்னும் எழு 
நூறு ஆண்டுகளில் 

காலிபோர்னியாவில் தொடங்கப்பெறும் 
ஆறாவது வகுப்பின் ஆரம்பகாலத்தில் , இப்பெரியார் இருவருடன் 
வேறு பல முனிவர்களும் தேவர்களும் முத்தர்களும் சித்தர்களும் 
சேர்ந்து வாழ்ந்து வருவார்களாகையால் , அவரோடு ஒத்துழைக் 
கும் அரிய பேற்றைப் பெறுபவர்கள் , நம் போன்றவர் பல்லாயிர 
ஆண்டுகளாகக் கடும் முயற்சி செய்து அடையும் பேரின்ப நிலை 
யைச் சில ஆயிரவாண்டுகளுக்குள் அடையலாகுமென்று கூறப் 
படுகின்றது . அந்தப் பெரும் பாக்கியத்தை அவர் நமக்கு நல்கின் . 


236 


பூரண 


றனர் . அதைப் பயன் படுத்திக்கொள்ளத் தயாராயிருப்பவர் 
யார் ? " என்று அவர்கள் இன்று வினவுகின்றனர் . 

ஆறாம் மூலவகுப்பு - மனுவின் . சேனையில் சேர விரும்பு 
வோருக்கு , முதலாவதாக வேண்டப்படும் அருகதை அப்பெரி - 
யாரிடம் வைக்கப்படும் 

நம்பிக்கையே . 

அவருடைய 
அறிவிலும் ஆற்றலிலும் முழு நம்பிக்கை யில்லா தவர் அவர் 
இடுங் கட்டளைகளை ஐயப்பாடின்றி ஏற்று அவற்றை என்றும் 
எப்பொழுதும் தலைமேற்கொண்டு நடக்கார் . அடுத்ததாகத் , தம் 
தலைவருக்குக் கீழ்ப்படிந்து நடக்கச் சித்தமாக வேண்டும் . மூன்றாவ 
தாக வேண்டப்படுவது தளராத ஊக்கம் . இந்த மூன்றிற்கும் 

டையூறு செய்யக்கூடிய சுயநல இச்சைகள் இம்மியளவு கூட 
இல்லாதிருத்தலே நான்காவதாக வேண்டப்படும் அரியகுணம் . 
தலைவரிடம் நம்பிக்கையும் , கீழ்ப்படிதலும் , தொட்டவேலையில் 
தளரா ஊக்கமும் , அறவே சுயநல மின்மையும் உடைய மக்கள் 
மேற்சொன்ன முனிவர் இருவராலும் தேடி யெடுக்கப்படுவர் . 
அந்த குருநாதர்களை அடைய விரும்புவோர்கள் 

விரும்புவோர்கள் இவற்றை 
அறிந்து ஆயத்தஞ் செய்வாராக . 

காலிபோர்னியாவில் காணப்படும் அரசியல் முறை , கல்வி 
முறை , கைத்தொழில் முறைகளைப் பற்றிய குறிப்புகளும் , அங்கு 
இடம் பெறுதற்கு வேண்டும் தகுதிகளும் , வங்கப்பணி முனிவர் 

க்கண் ஆராய்ச்சியால் எழுதியுள்ள “ மனிதன்- எங்கிருந்து 
எவவாறு , எங்கண் . ( Man , Whence , How , & Whither ) 
என்ற நூலில் 

ஆறாவது மூலவகுப்பு ” என்ற பகுதியில் காணப் 
படும் . 


இதுவரை, உலகத்தின் ஸ்தூல உடம்பாகிய பூமியையும் , 
அதன் ஆதாரங்களாகிய ஏழு கண்டங்களையும் , அங்கு நடை 
பெறும் ஏழு மூலவகுப்புக்களையும் , ஒவ்வொரு வகுப்பின் ஏழு 
கிளைவகுப்புக்களையும் பற்றிச் சுருக்கமாகக் கூறப்பட்டன . இனி 
உலகத்தின் சூட்சும உடம்புகளைக் கவனிப்போம் . ஏனெனில் 
உலகமும் மனிதனைப்போலவே ஏழுடம்புகளை யுடையதா யிருக்- 
கின்றது . அவற்றை அறிகுறியாக விளக்குவனவே 
பிராகாரங்களென்ற ஆவரணங்களாம் . 


ஆலயப் 


பாடம் 24 . 


உலகம் - சப்த உலகங்கள் . 


2 


ஆலயப் படத்தில் நடுவண் உள்ளது பூலோகமென்பது 
துவரை விளக்கப்பட்டது . அதனைச் சுற்றியுள்ள ஆவரணம் 
அல்லது பிராகாரம் புவர்லோகமாகும் . அதனை அடுத்துள்ள 
வெளிப்பிராகாரம் சுவர் - மகர்லோகங்களைக் குறிப்பது . அதற் 
கப்பாலுள்ள தேர் வீதியும் சுற்றுப் புறங்களும் , மிகுந்துள்ள 
நான்குலகங்களைத் தொகுதியாகக் காட்டுவனவாம் . மனிதனுக்கு 
உடம்புகள் ஏழுள்ளன போன்று பூமிதேவிக்கும் ஏழு உடம்புகள் 
உள்ளன . அவை சப்த உலகங்களென்னப்படும் . அவை முறையே , 

1. பூலோகம் , 
2. புவர்லோகம் ,, 
3 . சுவர் - மகர்லோகங்கள் , 
4. ஜனோலோகம் ,, 
5. தபஸ் - சத்யலோகங்கள் , 
6 . வைகுண்டம் , 

7. கைலாயம் , 
என்ற பெயர்களால் மேலே கூறப்பட்டுள்ளன. இனி , அவற்றுள் 
ஒவ்வொரு உலகமும் பூலோகத்தைப் போலவே கட்டிப்பொருள் , 
நீர்ப்பொருள் , வாயு , ஆகாயம் , நுண்ணாகாயம் , திரட்டணு 
அணுப்பொருள் என்ற சப்த தாதுக்களையுடையன வென்றும் , 
அந்த தாதுக்களில் ஒவ்வொன்றுமே இடைவிடாது 

இடைவிடாது தாண்டவ 
நடனமாடிக் கொண்டிருப்பதால் அந்த அலைகளின் காரணமாக 
சப்த உலகங்களிலும் அந்தந்த உலகிற்கான நிறங்கள் , உருவங் 
கள் , பரிமளங்கள் , கானங்கள் , உணர்ச்சிகள் முதலியவை அங்கு 
காணப்படுமென்றும் மேலே கூறப்பட்டுள்ளது . அத்துடன் , 
பூலோகந் தவிர்த்த மற்றவை யாவும் சூட்சும உலகங்களென்றும் , 
அவையும் ஒன்றைவிட ஒன்று கூடுதல் நுண்ணிதாயிருப்பதால் ,, 
சப்த உலகங்களும் வியாபக வியாப்பிய முறையில் அமைந்துள் 
ளனவாய் , மேலுலகம் கீழுலகத்தை வியாபித்து அப்பாலும் 
பரந்து நிற்குமென்றும் அங்கு கூறப்பட்டுள்ளது . 


238 


புவர்லோக , சுவர்லோக , மகர்லோகங்களின் இயற்கை 
வாசிகள் தேவர்களும் தேவகணங்களும் பூதர்களும் , பூதகணங்களு 
மாவர் . பூமியில் , நிலத்தில் வாழ்வன , நீர் வாழ்வன , ஆகாயத்தில் 
வாழ்வனவாகப் பல உயிரினங்களிருப்பது போலவே , சூட்சும 
உலக உயிரினங்களும் தேவ பூதகணங்களும் , பிருதிவிகணங்கள் , 
அப்புகணங்கள் , தேயுகணங்கள் , வாயுகணங்கள் , ஆகாயகணங்க - 
ளெனப் பலபலகோடி வகைகளாக இருக்கின்றனவாம் . இவர்கள் 
யாவரும் சூக்ஷ்ம சரீரிகள் ; அதனால் அந்த சூக்ஷ்ம உலகங்களிலே 
வசிக்க வசதியுள்ளவராவர் . இவர்கள் அனைவரும் இயற்கைத் 
தேவர்களென்றும் தேவகணங்களென்றும் 

அழைக்கப்படுவர் . 
இவர் களை யன்றி , 

பூமியில் வாழும் மக்களும் விலங்குகளும் , 
உறங்குகிற வேளைகளில் தம் சூக்ஷ்ம உடம்புகளிலே அங்கே 
காணப்படுவர் . மற்று , அவர்கள் இறந்தபின் , திரும்பப் பிறக்கும் 
வரையும் அங்கேயே ஸ்திரமாக வசிப்பர் . அப்போது அவர்கள் ,, 
கரும தேவர்கள் என்ற காரணப் பெயரால் அழைக்கப்படுவர் ; 
அதாவது உலகிற் செய்த நல்வினைப் பயனால் அங்கு வந்து தங்கி 
அப்பலன் தீர்ந்ததும் உலகில் பிறப்பவர்கள் . இயற்கைத் தேவர் 
கள் ஸ்தூல உலகில் பிறவார் . அவர்களுடைய விகாசமுறையை 
இந்நூல் 

ரண்டாம் பாகத்திற் காண்க . 


ே 


இனி , மனிதன் ஸ்தூல உடம்பை விட்டு நீங்கும்போது 
அவன் இறந்தானென்று கூறப்படுவான் . அப்போது அவன் 
சூக்ஷ்ம உடம்புகளில் புவர்லோகத்தில் சில காலம் வாழ்வான் . 
உலகில் சுயநலமே உருவாக இருந்திருப்பானானால் , அவன் அங்கு 
ஐம்பது அறுபது வருஷங்கள் வரை தங்கியிருப்பான் ; தன்னலமே 
சிறிதுமில்லாத மகானா யிருந்தால் , இரண்டு மூன்று தினங்கள் 
மாத்திரமே அங்கு தங்க நேரிடும் . இந்த சுயநலத்தடிப்பிற்கேற்ப , 
இறந்த மனிதர் இரண்டு மூன்று 

இரண்டு மூன்று நாள் முதல் ஐம்பதறுபது 
ஆண்டுகள்வரை புவர்லோகத்தில் தங்கி யிருந்தபின் , அவர்கள் 
ளுடைய இச்சையுடம்புகள் கழிந்துபோகும் . அப்போது 
மற்றுள்ள சூக்ஷ்ம உடம்புகளுடன் அவர்கள் சுவர்க்கலோகஞ் 
செல்வர் . அவர்கள் உலகிலிருக்கும் போது செய்த அன்பு வினைகள் 
அங்கு பலன் தரும் . அவ்வினைகளின் கூடுதல் குறைவுகளுக் கேற்ப 
அவர்கள் இரு நூறு முன்னூறு ஆண்டுகள் முதல் ஏறக்குறைய 


239 


இரண்டாயிரம் ஆண்டுகள் வரை அங்கு தங்கிய பின்னர் , அவர்கள் 
ளுடைய உருவமன வுடம்புகளும் கழிந்துபடும் . பின் , காரண 
உடம்பாகிய அருவமன வுடம்பில் அவர் மகர்லோகஞ் செல்வர் . 
இன்றைய ஆன்மாக்களில் பெரும்பாலார் தமது வளர்ச்சிக் குறை 
வால் அங்கு பிரக்ஞை யின்றியே ஓய்வெடுத்துக் கிடப்பர் . 
முத்தான் மாக்களும் அந்த உயர் நிலையை அடுத்துவரும் பக்கு 
வான்மாக்களுமே மகர்லோகத்தில் உணர்ச்சியோடு வாழவும் ,, 
அதற்கு மேலுலகங்களுக்குச் செல்லவும் வல்லவராவர் . மற்றுள்ள 
மனிதர் மிகச்சில ஆண்டுகள் மகர்லோகத்திலேயே உறங்கிக் 
கிடந்துவிட்டுப் பின் பூலோகத்தில் வந்து பிறப்பர் . இந்த இறந்த 
பின்னுள்ள நிலைகள் ஆலயப் பிரதக்ஷண விதிகளில் அறிகுறியாக 
அமைக்கப்பட்டுள்ளன. மறுபிறப்பைப் பற்றிய 

விளக்கக் 
குறிப்புகள் “ மறுபிறப்பு வரலாறுகள் என்ற நூலிற் பரக்கக் 
காணப்படும். 


பாடம் 25 . 


சூரிய மண்டலம் - பிரம்மாம்சம் . 


“ பரம்பொருளொன்றே எச்சிற்படாதது , " என்று அடிக்கடி 
கூறுவர் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் . நித்தியமானவையெனக் 
கூறப்படும் வேதங்களும் வாயினாற்கூறப்பட்டவையே ; மற்று , 
மக்கள் அறிவுக்கெட்டுவனவெல்லாம் அங்ஙனம் கூறப்பட் 
டவையேயாகும் . அதனால் அவையாவும் எச்சிற்பட்டவையெனப் 
படும் . ஆனால் பரம்பொருளைப்பற்றி , “ அது இருக்கின்றது " 
என்பதையன்றி வேறுயாதும் எவரும் சொல்லவல்லவரல்லர் .. 
“ கண்டவர் விண்டாரிலர் , விண்டவர் கண்டாரிலர் என்ற முது 
மொழி அதனாலேயே உண்டாயிற்று . 

எங்கும் நிறைந்து எல்லாமாய் நிற்கும் அப்பரம்பொருளில் 
எண்ணற்ற அண்டங்கள் உள்ளன ; ஒவ்வொரு அண்டத்திலும் 
எண்ணற்ற சூரிய மண்டலங்கள் இருக்கின்றன . ஒவ்வொரு சூரிய 
மண்டலமும் ஒரு மகா புருஷனின் உடம்பாகும் . 

அவனையே 
மக்கள் உலக 

( Logos ) என்றும் , " ஞாயிரிடங் 
கொண்ட நா தன் " ( Solar Deity ) என்றும் , வேறு பல பெயர் - 


நாயகன் 


240 


கின்றனர் . 


களாலும் அழைப்பர் . மக்கள் இறைவனை நினைக்கும்போது ,, 
எத்தகைய சாத் , சித் , ஆனந்தத்தை அவனிடம் சுமத்தக்கூடுமோ , 
எவ்வளவு வரம்பிலா அன்பு அறிவு ஆற்றல்களை அவனிடம் 
உள்ளனவாக அவர்கள் கருதக்கூடுமோ , அவ்வளவும் அதற்குப் 
பலகோடிப் பங்கு அதிகமும் அந்தச் சூரிய மண்டல புருஷ . 
னிடத்தில் அமைந்துள்ளன , அவன் சூரிய மண்டலம் முழுவதை 
யும் வியாபித்து நிற்கின்றான் ; அவனல்லாமலும் அவனையல்லா - 
மலும் அங்கு ஒன்றுமே இல்லையென்று அனுபூதிமான்கள் கூறு 

அவன் சூரிய மண்டலம் முழுவதிலும் நிறைந்து 
நின்று அதற்கப்பாலும் அளவு கடந்து பரந்து நிற்பதாகவும் , 
அந்நிலை நம் அறிவுக்கெட்டாததொன்றென்றும் அவர்கள் கூறு - 
கின்றனர் . சூரிய மண்டலத்தை அதிட்டித்து நிற்கும் அவனுடைய 
கூறு ஒன்றில் , அவன் படைப்புகளில் மிகத்திண்ணிய பாகங்களில் 
ஒரு சிலவற்றையே , மக்கள் தம் பக்குவத்திற்கேற்பக் கூடுத 
லாகவோ குறைவாகவோ இன்று காண்கின்றனர் .. 

அவனை நாம் 
ஊனக்கண்ணாற் காண முடியாவிட்டாலும் அவனுடைய சக்தி 
தொழிற்படுவதை நாம் எவரும் காணலாகும் . நெற்றிக்கண் 
பார்வையுடையான் எவனும் , இறைவனில்லையென்று சொல்ல 
முன்வரமாட்டான் : அவ்வளவு சான்றுகள் , எடுத்துக்காட்டுகள் 
அவன் கண் முன்னே குவிந்து கிடக்கக் காண்பான் . 

ஞாயிறிடங்கொண்ட நாதனைச் ” சைவ சமயத்தில் சதாசிவ 
மூர்த்தி யென்றழைப்பர் . அது இறைவனாகிய பரசிவத்தின் 
அருவுருவத் திருமேனியாகும் . அவ்விறைவன் ஏகனேயாயினும் , 
மட்டுப்பட்ட மானிட அறிவிற்கு , அவன் தொழிலாற்றும் முறை - 
யில் மும்மூர்த்திகளாகக் காணப்படுவன் . 

அதனாலேயே உலக 
மதங்களிற் பலவும் அவனை மும்மூர்த்திகளாக வழிபடுகின்றன .. 
அவன் ஒன்றும் மூன்றுமாக நிற்கும் முறைமையை , “ ஒருவனாய் 
உலகேத்த நின்றநாளோ , ஒருருவே மூவருவமான நாளோ , " 
என்று அப்பர் சுவாமிகள் குறிப்பிட்டனர் . அம்மூன்று மூர்த்தங் 
களும் சூரிய மண்டல விகாசமுறையிலும் , அங்குள்ள மக்கள் 
தேவர் மற்ற உயிரினங்கள் யாவற்றின் வளர்ச்சி முறையிலும் 
சம்பந்தப்பட்டுள்ளன. அண்டத்தின் விகாசமுறை , அல்லது 
பரிணாம முறை யென்னப்படும் இந்த வளர்ச்சி முறையே ( Evolu 
tion ) அவனுடைய சங்கல்பம் , தீர்மானம் ( Will ). அதற்கு 
அவன் வகுத்திருக்கும் வழியே அவனுடைய பாடத்திட்டம் 
( Plan ). 


241 


ஆதியில் என்ன இருந்தது , ஆதியென்பதொன் றுண்டா , 
என்பன நம் அறிவிற்கெட்டாக் கேள்விகள் . அதனால் அவற்றைப் 
பற்றிய அபிப்பிராயங்கள் வெறும் யூகமே யாகும் . 

ஆகவே 
அவைபற்றிய அபிப்பிராயங்களும் பலவா யிருந்து வருகின்றன . 
ஆனால் அனுபூதிமான்கள் தம் அறிவிற்கு எட்டும்வரை பின் - 
னோக்கி நோக்கும்போது , அங்கும் உயிர் - உடம்பு, புருஷன் - 
பிரகிருதி , பரமான்மா - மகாமாயை என இரு கோடிகள் இருந்து 
வருவதைக் காண்பதாகவே அவர்கள் கூறுகின்றனர் . 

அதற் 
கப்பாற் செல்ல அவருக்கும் ஒண்ணாததெனத் தோன்றுகின்றது . 
அந்தப் பரமான்மாவுடன் பிரிப்பின்றி அடங்கிநிற்கும் சக்தியைப் 
பராசக்தியென்றும் , அப்பராசக்தி தொழிற்படும் அவசரத்தில் 
அதனை ஆதிசக்தியென்றும் , அவருட் சிலர் அழைக்கின்றனர் . 
மகாமாயை அல்லது மூலப் பிரகிருதியினுள் இந்த ஆதிசக்தி 
மூலமாக இறைவன் விடும் முதல்மூச்சு நாதம் என்னப்படும் . இந்த 
மூச்சு , கோடு போன்று வெளிப்போந்து மூலப் பிரகிருதியைக் 
கலக்கும் ; அது காரணமாக மூலப்பிரகிருதியில் கடுகினும் பல 
கோடி மடங்கு நுணுகியதான உருண்டைக் குமிழிகள் கொப் . 
புளங்கள் போன்று நிறைந்து பிறக்கும் . இக்குமிழிகள் விந்து 
தத்துவ மென்னப்படும் . இந்த நா தவிந்துக்களே எல்லாத் 
தோற்றங்களுக்கும் அடிப்படையாம் . இந்த நாதம் விந்து 
சேர்ந்ததே “ s என்ற பிள்ளையார் சுழி , பிரணவப் பொருள் , 
குமிழியும் கோடும் . இந்த விந்துவே பரமாணு , அதாவது மேலி 
ருந்து கீழிறங்கி வரும்போது முதல் உலகத்தின் அணுக்கள் , 
சப்த உலகங்களின் தோற்றத்திற்கும் ஆதி காரணமாகவுள்ள 
அணுத்திரள் . 

இனி , சூரிய மண்டலாதிபதி ஒருவர் சூரியமண்டல மொன் - 
றைத் தோற்றுவிக்கத் திருவுளங்கொள்ளும்போது , விந்துவாக 
எங்கும் பரந்திருக்கும் இந்த அணுத்திரளில் , தம் வேலைக்கு 
வேண்டிய விஸ்தீரணத்தை முதலில் வரையறுத்துக் கொள்வர் . 
அது பின்னர் ஆகப்போகும் சூரிய மண்டலத்தைவிடப் பல 
மடங்கு விரிந்த சுற்றளவையுடைய ஒரு மாபெருங் கோளமாக 
விருக்கும் . இந்தக் கோளத்தின் நடுவே அவர் , சூக்குமமான ஒரு 
மேருதண்டத்தை நட்டு ஒரு சுழற்சியைக் கொடுப்பர் . 

அது 
31 


242 


அவ்விஸ் தீரணத்துள்ள விந்துக்களைத் திரட்டி ஒரு மாபெரும் 
பந்துபோலத் தன்னைத்தானே சுழலச் செய்யும் . இம்மாபெரும் 
பந்தினுள்ளே அவர் தம் படைப்புத் தொழிலைத் தொடங்குவர் . 


முதலாவதாக அவர் தம்முடைய பிரம்மாம்சத்திலிருந்து 
ஒரு அலையை அப்பந்துக்குள்ளே அனுப்புவர் . 

அது பந்து 
முழுவதும் பரந்து , அங்குள்ள விந்துக்கள் அல்லது பரமாணுக் . 
களில் ஒரு பாகத்தை ( 7 x 7 ) நாற்பத்தொன்பது விந்துக்கள் 
கொண்ட உருண்டைகளாக இறுகப் பிணைத்து நிற்கும் . இவையே 
இரண்டாவது உலகத்தின் அணுக்களாம் . இந்த உருண்டைகளைத் 
திரும்பவும் விந்துக்களாக்குதல் , அதாவது 49 துண்டுகளாக 
உடைத்தல் எளிய காரியமல்ல . மிகக்கடும் முயற்சியால் ஒரு 
சிலவற்றை - உடைக்கலாகும்போது , அங்கு ஆண்டடக்க. 
வொண்ணாத சக்தியொன்று வெளிப்படுமாம் . ஆயினும் உடனே 
அந்த பிரம்ம அலையின் வேலையால் அவ்வுருண்டை திரும்பவும் 
ஒன்றாகி விடுமாம் . சூரிய மண்டலத்தின் பிரளய காலத்திலேயே 
இந்த உருண்டைகள் யாவும் பொடிபட்டுப் பழைய விந்துக்க 
ளாக மாறுமாம் . இந்த முதல் அலை வெளிப்பட்டு மிக மிக நெடுங் 
காலத்திற்குப்பின் , பிரம்மாம்சத்திலிருந்து இரண்டாவது அலை 
வெளிப்பட்டு பரமாணுக்களின் ஒரு பாகத்தை 49x 49 = 492 = 
2401 விந்துக்களின் தொகுதியாக , அதாவது உருண்டை முதலிய 
வடிவங்களாக மாற்றுகின்றது . இவை மூன்றாவது உலகத்தின் 
அணுக்களாகும் . இவையும் மேற் சொன்னவை போலவே 
எளிதில் பிரிக்கலாகாப் பிணைப்பையுடையன . இதற்குப் பன் 
னெடுங் காலத்திற்குப் பின் , மூன்றாவது பிரம்ம அலை வெளி வந்து 
பரமாணுக்களில் ஒரு பாகத்தை 493 = 49x49x49 = 117649 
விந்துக்கள் கொண்ட உருண்டைகளாகப் படைக்கும் . இவை 
நான்காவது உலகின் அணுக்களாகும் . இவ்விதமே இடையிட்டு 
இடையிட்டு ஆறு அலைகள் தோன்றி 494 , 495, 496 கொண்ட 
விந்துருண்டைகளை உண்டு பண்ணும் . . 496 அதாவது 49x 49x 
49x 493 493 49 விந்துக்களைக் கொண்ட உருண்டைகளே சப்த 
உலகங்களில் ஏழாவதும் நமது ஐம்புலன் களுக்கு அனுபவமாவது 
மாகிய இந்த பூலோகத்தின் அணுக்களாம் . இவை நெற்றிக் 
கண்ணுக்குப் புலனாவதைத் தவிர விஞ்ஞான சாஸ்திரிகளின் 


243 


அணு 


ன 


கருவிகளுக்குப் புலனாவதில்லை. 

ரஸாயனிகள் 

இன்று 
என்று அழைப்பது 496 விந்துக்களில் பல ஒன்று திரண்ட 
உருண்டைகளையே . அங்ஙனம் திரட்டுவது பிரம்ம அலை ஏழாவ 
தால் நடை பெறுகின்றது . அந்த அலையானது மேற்சொன் 
ஏழு உலகங்களின் அணுக்களைப் பலவகைகளாக ஒன்று சேர்த் 
துத் திரட்டி , ஒவ்வொரு உலகத்திலும் கட்டிப் பொருள் , நீர்ப் 
பொருள் , வாயுப்பொருள் , ஆகாயம் , நுண்ணாகாயம் , திரட்டணு 
அணு என்ற ஏழுவகை ( சப்த ) பூதங்களை அந்தந்த உலகிற்கு 
ஏற்றதாக அமைக்கின்றது . 


. 


விந்து 

என்ற 


ஆகவே 

இதுவரை றியவற்றிலிருந்து , 
பரமாணு ஒன்றே பலவிதமாகத் தொகுக்கப்பட்டும் திரட்டப்பட் 
டும் விந்துவின் நிலையிலிருந்து பூலோகத்திலுள்ள கட்டி அல்லது 
பிருதிவி தத்துவம் வரை, ( 7x7 ) = 49 நிலைகளில் நிற்கின்ற தென் - 
பது விளங்கும் . இவற்றுள் மேல் நிலையைவிட அடுத்த கீழ் நிலை 
தடித்ததாக இருக்கு மாகையால் , நீருக்குள் வண்டல் படிவது 
போலத் தடித்த நிலை உள்ளிலும் நுண்ணிய நிலை அதனுள் வியா - 
பித்து அதற்கப்பாலும் சிறிது வெளியே பரந்திருக்கும் . இது 
வண்டலுக்குள்ளும் அதற்குமேலும் நீர் நிற்பது போலவும் , 
வண்டல் , நீர் இரண்டினுள்ளும் வாயு வியாபித்து நின்று அவற்றிற் 
கப்பாலும் அவ்வாயு பரந்திருப்பது போலுமாம் . ஒன்றினுள் 
ஒன்றாக 49 வட்டங்கள் வரைந்து கொள்வோமானால் , அவற்றுள் 
எவ்வேழு வட்டங்கள் ஒவ்வொரு உலகத்தைக் காட்டும் . அங்கு , 
நடுவிலுள்ள வட்டத்தை அதற்கு மேலுள்ள 48 ம் வியாபித்து 
அப்பாலும் பரந்து நிற்கும் . அவ்வாறே , மேலுள்ள ஒவ்வொரு 
வட்டமும் அதன் உள்ளடங்கியுள்ள வட்டங்களில் நிறைந்து 
வியாபித்து , அவற்றைவிட நுண்ணிதா யிருப்பதால் , அவற்றிற்கு 
வெளியிலும் சற்று தூரம் பரந்து நிற்கும் . இந்த 49 வட்டங்களும் 49 
பந்துகளாகும் சப்த உலகங்களாம் . அவை மேலே கூறிய வியாபக 
வியாப்பிய முறையில் நிற்பதால் , உள்ளிருக்கும் பந்தொன்றைப் 
பறித்தெடுத்து விட்டால் , தேங்காய்க் குடுக்கை போல அவ்விடம் 
பொள்ளலா யிருக்காமல் மேற்பந்துகளின் தாதுக்கள் அங்கே 
நெருங்கி நிறைந்திருக்கும் . இந்த சப்த உலகங்களும் முறையே , 


244 


பெயர் . 

அவ்வுலக அணுவில் 

விந்துக்கள் . பரமாணுக்கள் . 
1. கைலாயம் . 

1 

1 
2. வைகுண்டம் , 

49 

49 
3. தபஸ் - சத்தியலோகங்கள் . 492 

2401 
4. ஜனோலோகம் . 

493 

2401x49 
5. சுவர் - மகர்லோகங்கள் . 494 

2401x 2401 
6. புவர்லோகம் . 

2401x2401x 49 
7. பூலோகம் . 

496 

2401x2401 x2401 
என்று இந்து மதத்தில் அழைக்கப்படும் . மற்ற மதங்களில் 
இவ்வுலகங்களுக்கு வெவ்வேறான பெயர்கள் காணப்படும் . இந்த 
ஒவ்வொரு உலகத்தின் அணுக்களும் , பின்னும் தம்முள் கொண்டு 
கூட்டப்படுவதால் , அந்தந்த உலகிற்குரிய சப்த பூதங்கள் ஏற்படு . 


495 


கின்றன . 


இந்த மாபெரும் பந்து பல கற்பகாலம் ஓயாது சுழன்று 
சிறிது சிறிதாக இறுகிக் கட்டிப்பட்டுப் பின் குயவன் சக்கரம் 
போன்று தட்டையாய்க் கனமாய் வட்ட 

வடிவெடுக்கும் . 
இம்மாதிரியான திருப்பாற்கடல் திகிரிகள் பலபலகோடி இன்று 
தொலைநோக்கிகள் ( Telescope ) மூலம் காணப்படுகின்றன . 
அந்தத் திகிரியில் அம் மண்டலத்திறைவன் அதன் ஆதாரங்கள் 
ஏழின் ஸ்தானங்களை நிச்சயித்து , அவற்றில் சிறு மேருதண்டம் 
ஒவ்வொன்றை நட்டுக் கடைந்துவிடவே , குயவன் சக்கரத்தி . 
லுள்ள 49 விதமான தத்துவங்கள் யாவும் அந்த ஏழு இடங்களி 
லும் திரண்டு விடுகின்றன . சக்கரத்தின் மையத்தில் சூரியனுடைய 
வண்ணமும் ஸ்தானமும் , அதிலிருந்து மற்ற கிரகங்களின் தூரங் 
களும் வண்ணங்களும் ஸ்தானங்களும் இறைவனால் நிச்சயிக்கப் 
படுகின்றன . அவ்விதம் திரண்ட ஆதாரங்களாகிய கோளங்களே 
இன்று நாம் ஞாயிறு , திங்கள் , செவ்வாய் , புதன் , வியாழன் , 
வெள்ளி , சனி முதலிய பெயர்களால் அழைக்கும் கிரகங்களாம் , 


இவை ஒவ்வொன்றிலும் சப்த உலக தாதுக்களும் திரண் - 
டிருக்கும் . அதனால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் வெவ்வேறான சப்த 


245 


உலகங்கள் இருக்கின்றன . அக்கிரகங்கள் சூரியனைச்சுற்றி வட்ட . 
மிடும்போது அதன தன் சப்த உலகங்களும் கூடவே செல்லும் . 
இவற்றுள் , ஒரு கிரகத்தின் பூலோக புவர்லோக சுவர்க்க லோகங் 
கள் மற்றொரு கிரகத்தின் திரிலோகங்களைத் தொடும்படியான 
பரப்பை யுடையனவல்ல ; ஆனால் அவற்றிற்கு மேலுள்ள மற்ற 
உலகங்கள் மிகப் பரந்து விரிந்து நிற்றலால் , அவை ஒன்றை 
யொன்று தொட்டு நிற்கும் . அதனால் மகர்லோகத்தில் சஞ்சரிக்க 
வல்லவர் பூமியிலிருந்து செவ்வாய் புதன் சுக்கிரன் முதலியவற் 
றிற்கு எளிதில் செல்லலாகும் . ஜனோ லோகத்திலும் அதற்கு 
மேலுள்ள உலகங்களிலும் சஞ்சரிக்க வல்லவர் சூரிய மண்டலம் 
முழுவதிலுமே சுற்றித்திரிய வல்லவரா யிருப்பர் . நாளடைவில் 
மனிதன் ஒவ்வொருவனுக்குமே ஏற்படும் சக்திகளில் இதுவும் 
ஒன்று . நமது மனோமய கோசம் , விஞ்ஞானமய கோசங்களின் 
வளர்ச்சிக் குறைவாலேயே இன்று நமக்கு இது இயலா திருக் 
கின்றது . சிவராஜயோகியர் யோகப் பயிற்சியால் அவ்வுடம்புகளை 
விரைவில் வளர்த்து விடுகின்றனர் . அதற்குரிய வலிமையும் 
ஆற்றலும் இல்லாத சாதாரண மக்களாகிய நமக்கும் , விகாசமுறை 
( Evolution ) முன்னேறி வரும்போது இந்த வளர்ச்சி அதிக 
முயற்சியின்றித் தானாகவே வந்து சேரும் . அன்றே இவ்வுண்மை - 
களைப் பற்றிய ஐயப்பாடுகள் அனைத்தும் அவரவருக்கு நீங்கும் ; 
அன்றே இவ்வுண்மைகள் அவரவருக்கு அனுபவத்தில் காணப் 

. 
படும் . 


டிகிரி 


பிரம்மாம்சத்தின் ஏழாவது அலை இன்றும் புதிது புதிதான 
உலோகங்களை உண்டுபண்ணும் வேலையில் ஈடுபட்டே நிற்கின் 
றது . நமது பூமியின் உள்ளே 

நடுவில் , பல்லாயிரக் கணக்கான 
சூடுகொண்ட அனற்குழம்பொன்று 

கொந்தளித்துக் 
கொதித்துக் கொண்டிருக்கின்றதாம் . அதுவே இந்த அலையின் 
இன்றைய உலைக்களமாம் . அங்கு யுரேனியம் , ஹீலியம் போன்ற 
புதுப்புது உலோகங்கள் இதுவரை காணப்படாத வல்லமைகளை 
யுடையனவாய் உருவாக்கப் படுகின்றனவாம் . 

அவை தயாரான 
வுடனே பூமியின் மேற்பரப்பிற்குத் தள்ளப்படுமாம் , அம்மாதிரி 
வேலை சூரியனிடத்தும் மற்றக் கிரகங்கள் நடுவிலும் நடந்து 
கொண்டே யிருக்கின்றனவாம் . மேற்சொன்னவையாவும் நடை 


246 


பெறுவதற்கு , அதாவது சூரிய மண்டலம் இன்றைய நிலை எய்து - 
வதற்கு எத்தனையோ கோடானு கோடி யுகங்கள் ஆயிற்றென்று 
அந்த ஞானிகள் கூறுகின்றனர் . 


நின்று 


இனி , இந்த சப்த உலகங்களிலுமுள்ள அணுக்கள் , அவற்றின் 
திரள்களாகிய சப்த பூதங்கள் , தாதுக்கள் , தத்துவங்கள் இவற் 
றின் ஒவ்வொரு துணுக்கிலும் , இந்தப் பிரம்ம சக்தி உள் 

இடைவிடாது தாண்டவமாடிக் கொண்டிருத்தலால் , 
எல்லா உலகங்களிலும் அச்சலனங்கள் காரணமாக அவ்வவற்றிற் 
குரிய நிறங்கள் , ஒலிகள் , மணங்கள் முதலிய எவ்வேழு பலன்கள் 
இவ்வுலகிற் போலவே அங்கும் காணப்படுவனவாம் . அந்தந்த 
உலகத்திற்குரிய மனித உடம்புகள் பக்குவப்படும் போது அவை 
யாவும் அம்மனிதருக்கு நன்கு புலப்படும் என்னப்படுகின்றது . 


பாடம் 26 . 


சூரிய மண்டலம் - விஷ்ணு அம்சம் 


அவை 


றைவனுடைய இதுவரை கூறப்பட்ட பிரம்மாம்ச அலைகள் 
சூரிய மண்டலம் முழுவதிலும் ஏககாலத்தில் ஒரே மாதிரியான 
வேலையைச் செய்யும் . ஆனால் சூரிய மண்டல ஆதாரங்களாகும் 
கிரக கோளங்கள் , சூரியனிடத்திருந்து வெவ்வேறு தூரத்திலும் 
வெவ்வேறு வண்ணத்திலும் அமைந்துள்ளபடியால் 
குளிர்ந்து இறுகிக் கட்டிப்பட்டு வாழ்க்கைக்கு வேண்டிய நிலையை 
ஏககாலத்தில் எய்தவில்லை . அதனால் விஷ்ணு அம்ச அலைகள் 
ஒவ்வொரு கிரகத்திலும் அதன் பக்குவத்தைப் பொறுத்துத் 
தனித் தனியாகவே வேலை தொடங்குகின்றன . ஆகவே இனிக் 
கூறப்போவன பூலோகத்தை மட்டும் குறிப்பனவாகும் . அம்மாதிரி 
நிகழ்ச்சிகள் மற்றக் கிரகங்களிலும் முன்பின்னாக நடைபெறுவன 
வென்று கொள்ளுதல் வேண்டும் . 


இறைவனுடைய விஷ்ணு அம்சத்தின் சிறப்புக்குணம் அதன் 
வசீகர சக்தி . “ விஷ் ” என்பது வியாபகம் என்று பொருள் 
படும் . மகாமாயை , அல்லது மூலப்பிரகிருதியில் பிரம்மாம்ச - 

வேற்றுமையை உண்டுபண்ணி ஒன்றையொன்று 


மானது 


247 


ஒட்டாமல் பிரித்து வைத்திருக்கும் தத்துவங்களை வியாபித்து 
நின்று , அவற்றுள் ஒன்றுக்கொன்று பற்றுதலை உண்டுபண்ணு 
வதே விஷ்ணு சக்தியின் தொழில். உலகில் காணப்படும் காதல் , 
அன்பு , நட்பு முதலிய ஒற்றுமைக் குணங்கள் அத்தொழிலின் 
விளைவுகளாம். பிரம்மாம்சத்தின் படைப்பாகிய 

அணுக்கள் 
ஒன்றையொன்று அண்டா மலுந் தீண்டாமலுந் தலைவிரி கோல 
மாகப் பேயாட்டம் ஆடுவதைப் பற்றித் தற்கால விஞ்ஞானிகளே 
அதிசயிக்கின்றனர் . இந்த அற்புதங்களை அவர்கள் நூல்களிற் 
பரக்கக் காணலாம் . 


பலன் , 


இனி , விஷ்ணு அம்சத்திலிருந்து முதல் அலையானது பூமியை 
நோக்கி வரும்போது , மகர்லோகத்திற்கு மேற்பட்ட உலகங்களில் 
அது செய்யும் வேலை மனித அறிவுக் கப்பாற்பட்டதென்று 
சொல்லப்படுகின்றது . அதனால் அது மகர்லோகத்திற் கிறங்கிய 
பின்னரே அதன் வேலை ஞானிகளால் ஒரு சிறிது விளக்கத்தக்க 
தாயுள்ளது . அங்ஙனம் அந்த அலை மகர்லோகத்தை வியாபித்து , 
அங்கு தங்கிநின்று தொழில் புரியும் அவசரத்தில் அது முதலாந் 
. தாதுவர்க்கம் ( First Elemental Kingdom ) என்று அழைக்கப் 
படுகின்றது . இத் தாதுவர்க்கத்தின் வேலையால் ஏற்படும் ஒரு 

மகர்லோகத்துள்ள அணுக்களும் சப்த தாதுக்களும் 
ஒன்றோடொன்று இணைந்து நின்று மனிதனுக்கு மகர்லோகத்திற் 
குரிய அருவமன உடம்பை நல்குதலாம் . மகர்லோகம் அருவன 
உலகம் என்பதை ஞாபகத்தில் வைக்கவேண்டும் . இந்த முதலாந் 
தா துவர்க்கம் தொழிற் படாதபோது மனிதனுக்கு அருவமன 
உடம்பு உண்டாவதில்லை. அவ்வுடம்பில்லா தபோது அவனுக்கு 
மகர்லோகத்தில் வாழ்க்கையில்லை. அருவமன உடம்பு பெரிய 
முட்டை போன்று 

பிண்டாகாரமாக இருக்குமென்றும் அது 
மனிதனுடைய கருவிகளில் ஒன்றென்றும் மேலே விளக்கப்பட்ட 
டுள்ளது . இந்தத் தாதுவர்க்கத்தின் உயிர் அவ்வுடம்பில் சிறிது 
தளர்ச்சி யடையும்போது , அவ்வுடம்பைக் கலைத்து அதன் பந்தத் 
திலிருந்து விடுபட்டுத் தன் இயற்கை நிலையை அடைவதற்கு 
ஆதிமுதலே இடைவிடாது பாடுபட்டுக் கொண்டிருக்கும் பிரம்ம 
அலையானது , அதன் அணுக்களை விஷ்ணு அலையின் வசீகரக் 
கட்டினின்றும் விடுவித்துப் பழையபடி தனிப்பொருள்களாக்கி 


248 


விடும் . இந்தப் போட்டி இயற்கையில் இடைவிடாது நடந்து 
கொண்டிருப்பதொன்று . இந்த உண்மையே பிரம்ம விஷ்ணுக் 
களின் ஓயாத போர்க்களமாக நம் புராணக் கதைகளில் சித்திரிக் 
கப்பட்டிருப்பது . இது இறைவனுடைய இயற்கை நியதிகளைக் 
கதை மூலமாக விளக்கும் " கிண்டர் கார்டன் முறையாகும் . 

முதலாந் தாதுவர்க்கத்தின் மற்றொரு வேலை அருவ எண் 
ணெங்களை உருவப்படுத்தலாம் . மனிதன் , உண்மை ( Truth ) , 
நன்மை ( Goodness ) , அழகு ( Beauty ), அன்பு ( Love ) , பக்தி 
( Devotion ) , முதலிய அருவ நினைவுகளை உணரும்போது அம் 
மனிதனுடைய அருவமன உடம்பிலிருந்தும் அவனைச் சுற்றியுள்ள 
மகர் லோசத்திலும் விதம் விதமான ஜோதி மயமான நிறங்களில் , 
கோடி சூரியப்பிரகாசத்துடன் , அற்புதமான கோல வடிவங்களும் 
அலைகளும் உண்டாகி , நாற்புறமும் பரவி உலகுக்கு நன்மையையும் 
இன்பத்தையும் சாந்தியையும் அளிக்கும் . இந்த முதலாந் தாது 
வர்க்கம் ஒரு மன்வந்தர காலம்வரை மகர்லோகத்திலேயே தங்கி 
யிருந்து , பின் சுவர்க்கலோகத்திற்கு இறங்கி அவ்வுலகை வியா 
பித்து நிற்கும் . அப்போது அதன் தோற்றம் இரண்டாந் 

ரண்டாந் தாது 
வர்க்கம் ( Second Elemental Kingdom ) என்னப்படும் . 


சுவர்க்கலோகம் உருவமன உலகமென்று மேலே கூறப்பட் 

றது . நாம் வீடு , மரம் , மலை என்று நினைத்தவுடனே 
நமது கண்முன் நெற்றிக்கு நேரே நாம் நினைத்த உருவங்கள் தற் 
சொரூபமாக சூட்சும நிலையில் தோன்றி , சற்றுநேரம் அப்படியே 
நிலைத்து நிற்கும் . சொர்க்கலோகத் தத்துவங்களை ஒன்று கூட்டி 
அவ்விதம் உருவங்களை ஆக்குவதே இரண்டாந் தாது வர்க் 
கத்தின் ஒருவேலை . 
ஒருவேலை . மனிதனுக்கு 

மனிதனுக்கு உருவமன உடம்பை உண்டு 
பண்ணி அவனுடைய இரு பிறவிகளுக் கிடைக்காலம் முழுவதும் 
அதனை நிலைக்க வைப்பதுவும் இவ்வர்க்கத்தின் ஒரு வேலையாகும் . 
இங்கும் பிரம்ம விஷ்ணு அலைகளுக்கிடையே மேற் சொன்ன 
போர் இடை 
டைவிடாது நடந்து 

கொண்டே யிருக்கும் . நாம் 
வீடொன்றை நினைத்தவுடனே விஷ்ணு அலை அவ்வீட்டுருவத்தை 
சுவர்க்கலோகப் பொருள்களால் நம் மனக்கண் முன் 
பண்ணும் . அது நெற்றிக்கண் பார்வையுடையாருக்கு அனுபவ 
மாகக் காணப்படும் . வீட்டைக் கட்டிப் பிடிக்க விஷ்ணு அலையும் 


உண்டு 


பக்கம் 248 


பரிணாம முறை . 


சிவன் 


விஷ்ணு 


அம்சங்கள் 


பிரம்மா 


7 கைலாயம் 


உயிர் 


6 வைகுண்டம் 


ண்ட்லினி 


ஆன்மா 


சத்யலோகம் 
5 
தபோலோகம் 


பா 


4 ஜனோலோகம் 


பகுத்தறிவு 
ச்சை ( C ) செயல் 


1 ம் தாதுவர்க்கம் 


இ 


மகர் லோகம் 
3 . 
ஸுவர்லோகம் 


2 


ஷ 


3 


க்ஷ 


2 புவர்லோகம் 


2 லாக 
வர்க்கம் 


1 பூலோகம் 


மனிதவர்க்கம் 
மிருகவர்க்கம் 


தாவரவர்க்கம் 


249 


அதன் தாதுக்களை நாலா மூலைகளிலு மிருந்து கயிறு கட்டி 
இழுப்பது போல பிரம்ம அலையும் வேலை செய்ய , விஷ்ணு அலை 
தளரும்போது பிரம்ம அலையின் சக்தியால் அந்த வீட்டுருவம் 
உலைந்ந்து போகும் . அப்போது அந்த வீட்டை மனிதன் திரும் 
பவும் நினைப்பானானால் வீட்டுருவம் உடனே பலம் பெற்றுப் 
பின்னும் விளங்கும் . அங்கனம் அந்த உருவத்தை வேண்டிய 
நேரத்திற்கு நிறுத்த வல்லவன் சிவாம்சமாகிய ஆன்மாவாம் . 
அதனையே பிரம்ம விஷ்ணுக்களிடையே ஜோதி யொன்று 
தோன்றிச் சண்டையை ஓய்த்ததாகச் சொல்லும் திருக்கார்த் 
கை தீபமென்று அறியவேண்டும் . இந்தச் சண்டை 

நமது 
உடம்புகள் உள்ளவரை அவை ஒவ்வொன்றிலும் இடைவிடாது 
நடந்து கொண்டே யிருப்பதால் , சிவசக்தியாகிய ஆன்ம சக்தி 
ஒருவனிடம் வலு அற்றபோது , இந்த உடம்புகள் பிரிந்துபோய் 
அவன் இறந்து விடுகின்றான் . இதுவன்றிக் கார்த்திகை தீபத்திற்கு 
வேறு பல உட்பொருள்களும் உள்ளன . 


இந்த இரண்டாந் தாதுவர்க்கமும் ஒரு மன்வந்தரகாலம் 
சுவர்க்க லோகத்தை வியாபித்திருந்தபின் , கீழ்நோக்கி புவர்லோ 
கத்திற் கிறங்கி , அப்போது மூன்றாந் தாதுவர்க்கமென்ற பெயரைப் 
பெறுகின்றது , அது 

அது மனிதனுக்கு இச்சையுடம்புகளை உண்டு 
பண்ணவும் புவர்லோகத்தில் இச்சை அலைகளையும் உருவங்களையும் 
தொழிற்படுத்தவும் செய்யும் . அவ்வாறு ஒரு மன்வந்தர காலம் 
தங்கியிருந்தபின்னர் , அது பூலோகத்திற் கிறங்கி அங்கு உலோக 
வர்க்கம் என்று நாம் அழைக்கும் உயிரலையாக ஒரு மன்வந்தர . 
காலம் இருக்கும் . 


இதற்கிடையில் , மேற் சொன்ன முதல்த் தாதுவர்க்க அலை 
மகர்லோகத்திலிருந்து சுவர்க்கலோகத்திற் கிறங்கும்போது , அதே 
சமயத்தில் விஷ்ணு அம்சத்தின் 2 வது அலையொன்று மகர் 
லோகத்தில் புதிதாக வந்திறங்கும் . அங்கு அது புதிய முதல்த் 
தாது வர்க்கமாக விளங்கும் ; அப்போது முந்திய முதல் அலை 
இரண்டாந் தாதுவர்க்கமாகத் தொழிற்படும் . பின் இது புவர் 
லோகத்திற் கிறங்கி மூன்றாந் தாதுவர்க்க மாகும்போது , மகர் 
லோகத்துள்ள இரண்டாவது அலை சுவர் லோகத்திற் கிறங்கி இரண் 

32 


250 


டாந் தா துவர்க்கமாகும் ; அப்போது புதிய விஷ்ணு அலையொன்று , 
3 வது அலை மகர்லோகத்தில் தோன்றி முதலாந் தாதுவர்க்கமாக 
வேலை செய்யும் . இனி முதல் முதல் சொல்லப்பட்ட விஷ்ணு 
அலை பூமியில் வந்து உலோக வர்க்கமாகும்போது , விஷ்ணு அம்ச 
4 வது புதிய அலை முதல்த் தா துவர்க்கமாகத் தோன்றும் ; மற்ற 
அலைகள் படிப்படியாகக் கீழிறங்கும் . இவ்வாறு இடையீடின்றி 
மூன்று தாதுவர்க்கங்களும் புவர் சுவர் மகர்லோகங்களில் 
சிருஷ்டி காலம் முதல் சம்மார காலம் வரை என்றும் வேலை 
செய்து கொண்டே யிருப்பனவாம் . ( படம் பக்கம் 248 பார்க்க . ) 


உலோக விஷ்ணு அம்ச முதல் அலையானது முதல்த் தாது 
வர்க்கம் 

வர்க்கத்திலிருந்து உலோக வர்க்கமாகப் பரிணமிக்கும் 

வரை மேலே கூறப்பட்டது, அந்த உலோக வர்க்க 
மானது நமது ஊனக்கண்ணுக்குப் புலப்படுவ தொன்றாகையால் , 
அந்த உயிர் அலையின் வேலையை ஒரு சிறிது அறிந்து கொள்ளுதல் 
கூடியதாகின்றது . அது முதல் முதல் பூமிக்கு இறங்கியபோது 
நீரகவாயு ( Hydrogen ) போன்ற மிகக் குறைந்த அணுக்களா 
லாக்கப்பட்ட மூலப்பொருள் களில் ( Elements ) வேலை தொடங் 
கும் . பின்னர் , படிப்படியாகக் கூடுதல் அணுக்களைக்கொண்ட 
உலோகங்களாக மேலேறும் . அப்போது கார்பன் , நைற்ரஜன் , 
ஆக்ஸிஜன் போன்ற மூலப்பொருள்களைத் திரட்டி உடம்பாகக் 
கொண்டு பயின்று , பின் அலுமினியம் , கெந்தகம் , இரும்பு , 
செம்பு , நாகம் எனப்பல மூலப்பொருள்கள் மூலம் மேலுயர்ந்து 
ரேடியம் , தோரியம் , உரேனியம் என்ற இன்றைய உச்ச நிலை 
உலோகங்களிலும் அவற்றின் கலப்புக்களிலும் தங்கிப் 
பயிற்சி பெறும் . கடைசியாக , புவர்லோக சுவர்லோ கங்களுக்கு 
உரித்தான சூட்சும சக்திகளைக் கையாளுவதில் உ.லோக வர்க் 
கத்திலேயே மிக உயர்ந்தனவாக விளங்கும் வைரம் முதலிய 
நவரத்தினங்களில் நெடுங்காலம் தங்கி நின்று பரிணமிக்கும் .. 
உலோக வர்க்கம் குளிர் வெப்பம் முதலியவற்றாலும் அடி மிதி 
முதலியவற்றாலும் பட்டுப்படிப்பது . இந்தப் படிப்பால் அவ்வுயிர் 
பல்வேறு வகைப்பட்ட அலைகளுக்கும் சலனங்களுக்கும் பிரதி 
பலிக்கவும் ( Respond ) , அவற்றில் ஈடுபடவும் , அதன் பலனாகப் 
பின்னர் அவ்வலைகளைத் தாமே ஆக்கவும் வல்லதாகின்றது . அவ் 


பல 


251 


வாறு ஒரு மன்வந்தரகாலம் பரிணமித்த பின்னர் அது தாவர 
வர்க்கத்திற்கு ஏறி வருகின்றது . அப்போது புதிய விஷ்ணு அலை 
யொன்று 5 - வது அலையாகவும் முதல்த் தாதுவர்க்க மாகவும் 
நமது மகர் லோகத்தில் வந்து இறங்கும் . இடையிலுள்ள மற்ற 
அலைகள் ஒவ்வொருபடி கீழிறங்கும் . 


இன்றைய 


இங்கு , உலோக வர்க்கத்தில் பிரம்ம அலையும் விஷ்ணு 
அலையும் செய்யும் வேலைகளின் 

வேறுபாட்டை நன்கறிந்து 
கொள்ளல் வேண்டும் . 

விஞ்ஞான 

சாஸ்திரிகள் 
உலோக வர்க்கத்தில் 83 மூலப் பொருள்களிருப்பதாகக் கணக்கிடு 
கின்றனர் . அவற்றுள் ஒவ்வொன்றும் இத்தனை இத்தனை அணுக் 
களால் ( Atoms ) ஆக்கப்பட்டிருக்கின்றன வென்றும் , அந்தத் - 
தனித்தனி அணுக்கூட்டுகள் க்ஷேத்திர கணிதத்தை யொட்டிய 
பலபல அழகிய சித்திர உருவங்களாக அமைந்திருக்கின்றன 
வென்றும் அவர் கள் கூறுகின்றனர் . இரும்பின் தனித்துகள் 
ஒன்றில் 1008 அணுக்களும் , மாங்கனீஸில் 992 அணுக்களும் , 
குரோமியத்தில் 936 அணுக்களும் , அவ்வாறே மற்ற உலோகங் 
களுக்கும் ரஸாயன நூல்களில் கணக்குக் கொடுக்கப்பட்டிருக் 
கின்றது . இவற்றுள் 1008 அணுக்களைக்கொண்ட இரும்புத் 
தனித்துகளொன்றை மிகக் கடுமையான 

மின்சார சக்தியால் 
தகர்த்தால் , அது தன் 1008 அணுக்களில் சிலவற்றை இழந்து 
992 அணுக்களைக்கொண்ட மாங்கனீஸாகவோ , 936 அணுக்களைக் 
கொண்ட குரோமியமாகவோ மாறிவிடுமேயன்றி , இரும்புத்து . 
களாக இருப்பதில்லை. அப்பொழுதே அது தனித்துகள் என்று 
கூறப்படுவது ; அல்லாது திரும்பவும் இரும்பாகவே இருக்கு - 
மானால் அது இரும்புத்துண்டாம் , துகளல்ல . இந்த இரண்டு 
நிலைகளில் , அணுக்களைக்கொண்டு தனித்துகளை உண்டு பண்ணு 
வது பிரம்ம அலையின் வேலை ; துகள்களைக் கூட்டித் திரட்டித் - 
துண்டுகளாக ஆக்குவது விஷ்ணு அலையின் கவர்ச்சி வேலை . 
இவ்வாறு அந்தந்த உலோகத்தில் பெரிதும் சிறிதுமான கட்டி 
களைத்திரட்டி அமைப்பதோடு , இரும்புக்கும் கரிக்கும் இடையே 
காதலை உண்டு பண்ணி , அவற்றின் கலப்பால் ( எஃகு ) உருக்கை . 
யுண்டுபண்ணுவதும் விஷ்ணு அலையின் வேலையே . அக்கலப்பை 
ரஸாயன முறைப்படி பிரித்தால் திரும்பவும் பழையபடி அங்கு 


252 


இரும்பும் கரியும் உண்டாகும் . ஆனால் 216 அணுக்களைக் 
கொண்ட கரித்துகளொன்றைப் பொடி படுத்தினால் அது சில 
அணுக்களை இழந்து 200 அணுக்களைக்கொண்ட போரன் 
( Boron ) என்ற உலோகமாகுமேயன்றி ( Carbon ) கரியாக 
இருப்பதில்லை . அம்மா திரியே 1139 அணுக்கொண்ட செம்பையும் 
576 அணுக்கொண்ட கெந்தகத்தையும் தனித்தனி ஆக்கிவைப்பது 
பிரம்ம அலை . அவற்றை ஒன்றுக்கொன்று காதலிக்கச்செய்து 
மயில்துத்தம் , துருசு , ( Copper sulphate) என்ற கலப்பை உண்டு 
பண்ணுவது விஷ்ணு அலையின் வேலை . அம்மா திரியே 18 அணுக் 
களைக்கொண்ட 

வாயுவை 290 அணுக்களைக்கொண்ட 
பிராண வாயுவினால் மணம்புரியச்செய்து தண்ணீரைப் படைப் . 
பதுவும் , சோடியத்தையும் குளோ ரீனையும் இரண்டறக் கலக்கச் 
செய்து கறியுப்பை யுண்டுபண்ணுவதும் , இவைபோன்றனவும் 
விஷ்ணு அலையின் வேலைகளாம் . இந்த அற்புதக் கலப்பு மணங் 
களையும் , அவற்றுட் சில கலவைகள் ஒன்றை யொன்று நெருங்கும் 
போது ஒன்றன் காதலி மற்றவற்றின் காதலனைப் பற்றிக் 
கொள்ளும் அதிசயங்களையும் , இன்றைய ரஸாயன நூல்களிற் 
பரக்கக் காணலாம் . அவை , கற்போருக்கு மிகுந்த வியப்பை 
உண்டு பண்ணுவன . 


தாவர இந்த விஷ்ணு அலையின் வேலையாலேயே மலைகள் , 
வர்க்கம் . அருவிகள் , கற்கள் , மண்கள் , பாறைகள் , பூமிகள் , 

சூரிய சந்திரர்கள் யாவும் உருக்கொண்டு நிலைத்திருப் 
பன . அதனாலேயே விஷ்ணுவானவர் காத்தற் கடவுளென்றும் 
ஸ்திதி கர்த்தா வென்றும் அழைக்கப்படுவது . மேற்சொன்ன 
முறைகளில் ஒரு மனுவந்தரகாலம் பயின்றுவந்த உலோக வர்க் 
கம் , அடுத்த மனுவந்தரத்தில் தாவர வர்க்கமாகப் பரிணமித்துப் 
படித்துவரும் . அப்போது 5 வது விஷ்ணு அலை புதிய முதல்த் 
தாது வர்க்கமாகவும் , மற்றவை அடுத்த படிகளிலும் வளர்ந்து 
நிற்கும் . தாவர வர்க்கத்தில் வந்துசேர்ந்த விஷ்ணு அம்ச அலை , 
புல் பூண்டு செடி கொடிகளாகத் தொடங்கி உயிர் வாழ ஆரம் 
பித்து , கடைசியில் கான் மரங்களாகிய தேக்கு , தோதகத்தி , 
சந்தனம் , தேவ தாரு , மா , பலா முதலிய பெரும் மரங்களாக மிக 
நெடுங்காலமாகிய ஒரு மனு வந்தரம் வாழ்ந்திருந்து , பின் விலங் 


253 


கின மாகும் பிராணி வர்க்கத்திற்கு ஏறிவரும் . அப்போது 6 வது 
விஷ்ணு அலை யொன்று முதலாந் தாதுவர்க்கமாகப் புதிதாக 
வந்து பிறக்கும் . 


பிராணி விலங்கினமாக மாறிய விஷ்ணு அலை முதலில் நீர் - 
வர்க்கம் . வாழ் பிராணிகளாக வாழும் .. 

அது விஷ்ணுவின் 
மச்சாவதாரமாகப் புராணங்களில் கூறப்படுவது . பின் , 
நீர்வாழ் பிராணிகள் நீரிலும் நிலத்திலும் வாழவல்லனவாகும் . 
அதுவே விஷ்ணுவின் கூர்மாவதாரம் . மச்சம் இன்றும் நீரில் 
மாத்திரமே வாழவல்லது ; ஆமை நீரிலும் நிலத்திலும் வாழ 
வல்லது . பின் விலங்கினங்களிற் சில நிலத்தில் மாத்திரமே வாழ - 
வல்ல தாய் , நடக்கவும் ஓடவும் பறக்கவும் வல்ல பிராணிகளாகக் 
கணக்கற்ற இனங்களாகப் பரிணமிக்கும் . அப்போது விஷ்ணு 
அலை வராகாவதாரத்திலுள்ள தென்னப்படும் . அந்த அலையின் 
முடிவான உச்சவாழ்க்கை நிலை , அறிவிலும் அன்பிலும் ஆற்ற 
லிலும் மனிதனை நெருங்கி நிற்பதான யானை , குதிரை, நாய் , 

பூனை , 
குரங்கு , ஒட்டகை போன்ற விலங்கினங்களாம் . நன்மை தீமை 
பகுத்தறி வொன்றையன்றி மற்றுப் பல குணாதிசயங்களில் அவை 
மிக அற்புதமாக மனிதனை ஒத்துநிற்பது இன்று நாம் நன்கறிவது .. 
இந்த உச்ச நிலையை அடைந்ததும் விஷ்ணு அலையின் வேலை மேற் 
செல்ல மாட்டாது தடைபட்டு நின்றுவிடும் அப்போது சிவாம்ச 
மாக ஆன்மா வந்திறங்கி , விஷ்ணு அலையின் வேலையைத் தனக் 
குரிய தனு 

கரணங்களாகவும் , பிரம்ம அலையின் வேலையைப் 
புவனங்களாகவும் போக பூமிகளாகவும் கொண்டு , தான் உதித்த 
இடமாகிய இறைவன் திருவடியை நோக்கி மனித உடம்போடு 
பயணம் புறப்படுகின்றது . இத்தொடக்க நிலையை , 


நீக்கி முன்னெனைத் தன்னொடு நிலாவகை குரம்பையிற் 
புகப்பெய்து ” , என்றும் , ஆன்மாவின் முடிவு நிலையை , “ நிரந்தர 
மாய் நின்ற ஆதி ஆண்டு தன் அடியரிற் கூட்டிய அதிசயங்கண் - 
டாமே. ” என்றும் மணிவாசகப் பெருமான் திருவாசகத்தில் 
கூறியுள்ளனர் . 


பாடம் 27 . 


சூரியமண்டலம் - சிவாம்சம் . 


பிரம்ம அலையானது சூரிய மண்டலம் முழுவதிலும் ஒருப் - 
போல ஏகமாகப் பரவுமென்று மேலே கூறப்பட்டது . அதன் 
பின்னர்த் தோன்றும் விஷ்ணு அலையானது அவ்வாறு தொழிற் 
படாமல் , ஞாயிறு , திங்கள் , செவ்வாய் , புதன் , வியாழன் , வெள்ளி 
சனி , ஆகிய கிரகங்களின் பக்குவா பக்குவத்தைப் பொறுத்து 
ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்தனியாகவும் , அதனால் முன்பின் - 
னாகவுமே இறங்குமென்றுங் கூறப்பட்டது . இனி மூன்றாவதாக 
வெளிவரும் சிவாம்சமோ , அவ்வாறு மன்றி ஒவ்வொரு மிருகத் 
திற்கு மாத்திரமே தனித்தனியாக இறங்கிவரும் . அது அந்தந்த 
மிருகத்தின் பக்குவத்தையும் வளர்ச்சி நிலையையும் பொறுத்து 
நடைபெறும் ஒரு அற்புதமாம் . 
மானிட நாட்டு மிருகங்களே இதற்குரிய பக்குவத்தைப் 
வர்க்கம் . பெறவல்லன ; காட்டு மிருகங்கள் அத்தகுதியைப் 

பெறுவதில்லை . நாட்டு மிருகங்களிலும் , மனிதனோடு 
நெருங்கிய தொடர் புடையனவே இத்தகுதியை எளிதில் பெறும் . 
மகான்களுடைய கூட்டுறவால் எப்படி மனிதன் ஜீவன் முத்தியை 
நோக்கி வேகமாய்ச் செல்வானோ, அவ்வாறே மனிதனோடு நெருங் 
கிய தொடர்புடைய மிருகங்கள் மனிதருடைய அன்பு வசப் 
பட்டுத் திரும்ப அவர்களிடம் அன்பும் நன்றியும் உணரத் 
தொடங்கும் . அந்த அன்பு காரணமாக அவர்கள் இட்ட ஏவலை 
அறிந்து கொள்ளவும் அதனைச் செய்யவும் முயலும் . அவ்வாறு 
அதன் அறிவும் அன்பும் ஒரு பக்குவ நிலைக்கு வரும்போது , அது 
சிவாம்சத்தை ஏற்கத் தயாராகின்றது . ஆகவே அது தனிப்பட்ட 
விலங்கின் வேலையாவ தன்றி விலங்கினம் முழுவதும் சேர்ந்து 
படிக்கக் கூடிய பாடமன்று . மனிதனுக்கு உபயோகமாகும் 
மிருகங்களிலும் , அன்போ அறிவோ துலங்குதற்குரிய பக்குவ 
மில்லாத ஆடுமாடுகள் , பன்றிகள் , எருமைகள் போன்றவை இந்த 
உயரிய பக்குவத்தைப் பெறுவதில்லை . மகான்களை அண்டிய 
எல்லா மக்களும் முத்திநிலையை அடையாதது போன்றது அது . 
அதனால் யானை , குதிரை , நாய் , பூனை , குரங்கு போன்றவையே 


255 


விலங்கினத்தின் உயர் தரக் கல்விக்கு உகந்தவையாக 

இன்று 
காணப்படுகின்றன. 


- 


இவ்விதம் சிவாம்சமாகத் தோன்றிய மனிதன் , திரும்ப எக் 
காரணத்தையிட்டும் மிருகமாகப் பிறப்பதில்லை . அவனிடம் மிருக 
குணங்கள் தலையெடுத்து நிற்கும் வரை , அவற்றிற் கேற்றதான நர 
மாமிச பக்ஷணிகள் , நிகிரோவர் , காட்டு மிராண்டிகள் முதலிய 
மக்களிடையே பிறந்து அடியும் மிதியும் பட்டு வளருவான் . அவ 
னிடம் நற்குணங்களும் நற்செயல்களும் மேலோங்க மேலோங்க , 
அவன் மனித வர்க்கத்தில் நாகரிக மக்களிடம் வந்து பிறந்து 
முன்னேற்ற மடைவான் . அவனுக்காக அமைக்கப் படுபவையே 
ஏழு கண்டங்களாக நடைபெறும் மானிடப் 

பண்ணைகளும் 
பள்ளிகளும் . அவற்றுள் ஐந்தாவது கண்டமே இன்று நடை 
பெறும் பிரதான வகுப்பு . கீழ்வகுப்புகளும் சில அங்கங்கே 
நடந்து வருகின்றனவாயினும் , பெரும்பாலார் இன்று நான்கா - 
வது வகுப்பிலும் , இன்றைய உன்னத ஆதிக்கத்தைக் கைப்பற்றி 
நிற்கும் வெள்ளைக்காரர் ஐந்தாவது வகுப்பிலும் இருந்து வருகின் 
றனர் . பூமியின் ஆறாவது ஏழாவது மூலவகுப்புகள் இனி வர 
விருக்கின்றன . அன்றைய மக்களினம் அன்பிலும் அறிவிலும் 
ஆற்றலிலும் அளவு கடந்து ஒளிவீசி நிற்கும் . அப்போது பூலோ - 
கத்திலேயே சொர்க்கலோகந் திகழுமாம் . 

உலோக வர்க்கத்திற்கும் தாவர வர்க்கத்திற்கும் அன்ன மய 
பிராணமய உடம்புகளும் இச்சையுடம்பும் மாத்திரமே உள்ளன . 
அதனால் அவை புவர்லோகத்தை எட்டவல்லன . மிருக வர்க்கத் 
திற்கு மேற் சொன்னவற்றுடன் உருவமன உடம்புகளும் 
உள்ளன ; அதனால் அவை இறந்த பின்னர் சுவர்க்கலோகத்திற்கும் 
செல்லவல்லன . மனிதனுக்கே மேற்சொன்ன நான்கு உடம்பு - 
ளோடு அருவமன உடம்பும் விஞ்ஞானமய கோசமும் ஆனந்தமய 
கோசமும் உள்ளன . அதனால் அவனே பேரின்பத்தையும் ஜீவன் 
முத்தி நிலையையும் அடைய உரியவனாக இருக்கின்றான் . மனிதன் 
வினை இயற்றும் முறையும் , பலன் பெறும் முறையும் , பட்டுப் 
படிக்கும் வகையும் , கேட்டுப் படிக்கும் வகையும் , மறுபிறப் 
பெடுக்கும் விதங்களும் , “ மறுபிறப்பு வரலாறுகள் ” என்ற நூலில் 
பரக்கக் காணலாகும் . 


256 


ஆதியில் , மன்வந்தரத் தொடக்கத்தில் , மனிதவர்க்கம் - 
தோன்றிய காலத்தில் , அவன் 25 , 30 அடி உயரமுள்ளவனாக 
இருந்தான் . அக்காலத்துக் குரங்குகளும் அளவில் மிகப் பெரியன 
வாகவே இருந்தன . அம் மனிதரில் மிகத் தாழ்ந்தவருக்கும் 
அக்குரங்குகளுக்கும் ஏற்பட்ட கலப்பின் விளைவே இன்றுள்ள 
கோரில்லா , உராங் உட்டாங் , சிம்பான்லி முதலிய மனிதக் 
குரங்கினங்களென்று கூறப்படுகின்றது . 


துவரை கூறியவற்றிலிருந்து நாம் ஒவ்வொருவரிடத்தும் 
மனிதன் என்ற ஆன்மாவும் , உடம்பு என்ற விலங்கும் , அதற்கு 
மூலப்பொருளாக சடப்பொருளாகும் 

உலோக வகைகளும் 
இருந்து வருகின்றன வென்பது விளங்கும் . அவற்றுள் , ஆன்மா 
சிவாம்சமும் , உடப்பு விஷ்ணு அம்சமும் , மூலப்பொருள் கள் 
பிரம்மாம்சமும் ஆகும் . பிரம்மாம்சத்தை விஷ்ணு அலை கட்டிப் 
பிடிப்பதால் அங்கு இன்ப துன்ப உணர்ச்சிகள் ஏற்படுகின்றன . 
விஷ்ணு அம்சத்தில் சிவாம்சம் இறங்குவதால் அங்கு பேரின்ப 
அவா பிறக்கின்றது . அந்த ஆன்மாவும் , யான் எனதென்ற செருக் - 
கற்று இறைவனால் பூரணமாக இயக்கப் படும்போது அங்கு 
பேரின்ப நிலை எய்துகின்றது . பிரம்ம அலையை விஷ்ணு அலை 
கவர்ச்சியால் கட்டிப்பிடித்து இழுக்கின்றது . இதனையே விஷ்ணு 
ன்வி தொப்புள் நாளத்தில் பிரம்மா இணைக்கப்பட்டிருப்பதாகப் 
புராணங்கள் கூறுவது . தொப்புள் ஆதாரம் ( மணிபூரகம் ) காதல் 
இச்சையின் இருப்பிடம் . விஷ்ணு அலையை சிவாம்சம் தன் ஆற்ற 
லால் அடக்கியாளும் . அதனால் சிவபெருமான் “ மால் விடை 
யோன் என்றும் , விஷ்ணுவை வாகனமாகக் கொண்டோன் என் 
றும் புராணங்களில் கூறப்படுவன் . அரியலால் தேவியில்லை , 
என்று கூறப்படுவதும் இதனையே . 


“ கனமஞ் சினமால் விடையான் விரும்புங் கருகாவூர் ” 
என்பது சம்பந்தர் க்ஷேத்திரக் கோவைப்பதிகம் . 

பாயுமால் 
விடை மேலொரு பாகனே ” என்பது அப்பெருமானுடைய 
திருக்கச்சி யேகம்பப் பதிகம் . இக்கருத்து திருமுறைகளில் வேறு 
பல விடங்களிலும் காணக்கிடப்பது . இந்த விஷ்ணு மாயை - 
யாகிய உடம்புகளை முற்றிலும் வெல்லமாட்டா தவன் , அவற்றை 


257 


வாகனமாகக் கொள்ள மாட்டாதவன் , சிவமாகிய பேரின்ப நிலை 
யைப் பெறவல்லவனாகான் , என்பதே இதன் உட்பொருள் . 

இந்த இயற்கை உண்மைகளை அறியாத சாதாரண மக்கள் 
ஒரே இறைவனைத் துண்டு துண்டாக்கி , அவருள் ஒரு துணுக்கைத் 
தம்முடைய உரிமைப் பொருளாக்கி , அந்தத் தம் தம் சுடவுள் 
ரைப் பிறர் இழிவு படுத்தியதாகக் கருதி ஓயாத சைவ வைஷ்ண 
வப்பூசல்களை இன்றும் புரிந்து வருகின்றனர் . இருவரும் ஒரு - 
வரேயென்பதைப் புரிந்து கொள்ள மாட்டாத அம்மக்கள் நடத்தி 
வரும் இழிவான சொற் போர்களை , ஸ்ரீராமகிருஷ்ணர் , “ சிவனும் 
விஷ்ணுவும் சண்டையிட்டுப் பின் சமாதான மாயினர் . ஆனாலும் 
அவருடைய அடியார் குழாங்களாகிய குரங்குகளும் பூத பைசா 
சங்களும் தொடுத்த சண்டையை விடுவதேயில்லை " என வேடிக் 
கையாகக் 

கூறியுள்ளனர் . இக்காலத்திற்கு , பிரம்ம விஷ்ணு 
சிவாம்சங்கள் என்பதை விடுத்து இறைவனுடைய முதலாவது 
இரண்டாவது மூன்றாவது முகூர்த்தங்கள் 

எனக் 

கூறுவது 
பொருத்தமாக விருக்கலாம் . அது இறைவனுடைய ஏகமாந்தன் 
மையை மறவாதிருக்க உதவலாம் . 

இனி , இந்த சிவாம்சமாகிய ஆன்மாவையே இறைவன் தன் 
வா கனமாக ஏற்று அதனைத் தன் அருட் கருவியாக்கும்போது 
அது ( ஆ ) நந்தியாகின்றது . அனுபூதியால் அறியப்படவேண்டிய 
இந்த 

உண்மைகளை நம்போன்ற குழந்தை . ஆன்மாக்களுக்கு 
எளிதில் விளக்க முடியாத காரணத்தால் , அவற்றைப் புராணங் 
களில் உருவகமாகக் கதைகளாகவும் , சமயக் கிண்டர்கார்டனாகிய 
நமது ஆலயங்களில் உருவகமாக விக்கிரகங்களாகவும் நம் நாட்டுப் 
பண்டைப் பெரியோர் அமைத்து வைத்திருப்பதாக அறிஞர் 
கூறுகின்றனர் . இப்பெருமை மற்ற மதங்களிலோ மற்ற நாட்டு 
ஆலயங்களிலோ இன்று காணப்படாத தொன்றாம் .. 

பூமண்டலத்தில் 
இறை அலைகள் இன்று நிற்கும் நிலைகள் . 

1. பிரம்ம அலை 
முதல் அலை வைகுண்டம் . 

சத்ய - தபோலோகங்கள் , 


|| 


2 வது 


33 


258 


29 


|| 


3 வது 
4 வது 
5 வது 
6 வது 
7 வது 


ஜனோலோகம் . 
மகர் --- சுவர்லோகங்கள் . 
புவர்லோகம் . 
பூலோகம் . 
மூலப்பொருள்களைப்படைத்துக் 

கொண்டிருப்பது . 


--- 


முதல் அலை 


| 
| 


2 வது 
வேன் 
4 வது 
5 வது 
6 வது 


II . விஷ்ணு அலை 
பூலோகம் 

பிராணிவர்க்கம் . 
தாவரவர்க்கம் 

உலோகவர்க்கம் . 
புவர்லோகம் 

3 ந் தா துவர்க்கம் . 
சுவர்லோகம் 2 ந் தா துவர்க்கம் , 
மகர்லோகம் 1 ந் தா துவர்க்கம் . 


|| 
| 
| 


|| 


|| 


பாடம் 28 . 


புராணங்கள் : பாற்கடல் கடைதல் . 


யது . 


பாற்கடல் என்பது பொதுப்பெயர் . ஏனெனில் , அண்டத்தி 
லுள்ளது பிண்டத்திலாகையால் பாற்கடல் என்ற பெயர் அண் 
டத்தில் மகாமாயையையும் , அதற்குக் கீழ்ப்பட்ட பிண்டங்களில் 
சுத்தமாயை , சுத்தா சுத்தமாயை , அசுத்தமாயை , மனிதனுடைய 
மூலா தாரம் என சந்தர்ப்பத்திற்கேற்றவாறு பொருள்படக் கூடி 

அந்த அண்டபிண்டங்களில் , அவ்வவற்றிற்குரிய மேரு 
தண்டத்தை அவற்றிலிட்டுக் கடையும்போது , பலதரப்பட்ட 
மாயைகளில் அவ்வவற்றிற்கேற்ற புவனங்களும் , மனிதனுடைய 
மூலா தாரத்தில் குண்டலினியும் வெளிவரும் . 

இனி நம் புராண வரலாற்றுக் குறிப்புகளை நோக்குவோம் . 
எங்கும் பிரளயம் . 

அது முடிவடையுங்காலம் வந்தபோது , புதிய 
சிருஷ்டியின் பொருட்டு பிரம்மபுத்திரர்களாகிய தேவர்களும் அசு 
ரர்களும் திருப்பாற்கடலைக் கடையத் தொடங்கினர் . ஆனால் விஷ் 
ணுவோ நீரின் மேலாகப் பள்ளிகொண்டு துயில்கின்றனர் . அதனால் 
பாற்கடல் நீர்த்திவலைகள் 

அரிசியும் 

மணலும் கலந்தமாதிரி 


259 


* 


- 


ளன . 


ஒன்றையொன்று ஒட்டாமல் நிற்கின்றனவேயன்றி , அவர்கள் 
எதிர் பார்த்த பலன் அங்கு ஒன்றும் உண்டாகவில்லை. ஆகவே 
அவர்கள் விஷ்ணு விடம் சென்று , திருப்பாற்கடலை வியாபித்து 
அங்கு அவருடைய 

வசீகர சக்தியைப் பரப்பும்படி அவரை 
வேண்டுகின்றனர் . அவர் கூர்மாவதாரமெடுத்துக் கடலின் அடி 
வரைசென்று வியா பிக்கவே , அங்கு பலபல விஷ்ணு அம்சங்கள் 
வெளிவருகின்றன . உலோகங்களின் உச்சநிலையாகிய நவரத்தி 
னங்கள் , செடிகொடிகளின் உச்சநிலையாகிய பாரிஜாதம் , விலங்கு 
களின் உச்சநிலையாகிய பசு குதிரை யானை , விஷ்ணுவின் சக்தி - 
யாகிய லக்ஷமிதேவி , விஷ்ணுவின் குட்டி . அவதாரமாகிய தன் . 
வந்திரி என , மனிதனைத்தவிர மற்றெல்லா இனங்களும் தோன்று 
கின்றன .. தோன்றியவை யாவும் விஷ்ணு அம்சங்களாகவேயுள் 

பின் , விஷ்ணு மோகினி உருவெடுக்க அங்கு சிவாம்சம் 
புகுந்த பின்னரே மனிதனுக்கு அமைக்கப்பட்ட பூரண அச்சு 
( Archetype ) ஆகும் அரிகரபுத்திரர் என்ற ஐயனார் பிறக்கின்ற 

பின்னர் மானிடவர்க்கம் தழைத்தோங்கி அரிகரபுத்திர 
நிலைக்குப் பரிணமிக்கின்றது . ஆழ்ந்த தத்துவ உண்மைகளைச் 
சிறுவரும் விரும்பிக் கேட்கும்படி இவ்விதம் எழுதிவைத்தனர் 
நம் பண்டைப் பெருமக்கள் . இறைவனுடைய சங்கல்பத்தில் , 
அந்தந்த கல்பத்திற்கு ஒவ்வொரு வர்க்கத்திற்கும் உச்சநிலை அல் - 

கடைந்தெடுத்த முடிவு நிலையாகத் திட்டமிடப்பட்டிருக்கும் 
பூரண உருக்களை , பிளேற்றோ ( Plato ) என்ற கிரேக்க ஞானியார் 
ஆர்க்கிற்றைப் ( Archetype) , பூரண உருவக்கரு என்கின்றனர் . அந் - 
தந்த நிலைகளை எய்தும்வரை அந்தந்த வர்க்கங்கள் பரிணமித்து 
வருமென்னப்படுகின்றது . அப்பூரண உருக்களே திருப்பாற்கட 
லில் 

முதலாவதாகக் கடைந்தெடுக்கப்படுகின்றன . 
நூல்களில் அபரஜாதி வர்க்கங்கள் என்னப்படுகின்றன . 


னர் . 


லது 


அவை நம் 


ஜலந் . 


மற்றொரு கதை : சமுத்திரத்திற் பிறந்தவன் 
தரன் ; அதாவது திருப்பாற் கடலாகிய மாயையில் ஒருபாகம் 
படைப்பின் பொருட்டு வரையறுக்கப்படுகின்றது . ஜலந்தரன் 
மனைவி பிருந்தை ; அது மாயையின் சக்தி . பிரம்மா , பிருந்தை , 

என்பன ஒரே மூலப்பொருளைக் கொண்டன . 
என்ற மூலம் ஒடுங்குதலையும் மறைதலையும் , பிர் 


மாயை 


மா 


13 


31 என்ற 


260 


பிர்மா : 


மூலங்கள் தோன்று தலையும் விரிதலையும் குறிப்பிடுவன. 
தோற்றம் ஒடுக்கங்களைச் செய்பவர் ; மாயா : மறைதல் விரித . 
லுடையது . இந்த பிருந்தையானவள் மகாரூபவதி ; அது 
மனத்தை மயக்கும் மாயையின் இயற்றைக்குணம் ; நாம் யாவரும் 
நன்கறிவது . அம்மாயா ரூபவதியைக்கண்டு மகாவிஷ்ணு மோகிக் 
கின்றனர் : அப்பெருமானுடைய கலப்பின்றித் தனுகரணங்களும் 
அவற்றாலாகும் போகங்களும் , அவற்றைக் கருவிகளாகக்கொண்ட 
பரிணாமமுறையும் பிறவா ஆகையால் . ஜலந்தரன் தன் சுயா 
தீனத்தைவிட்டு மற்றொருவருக்குக் கட்டுப்பட்டு நிற்கச் சம்மதி . 
யாமையால் , விஷ்ணு ஒன்றுஞ் செய்யக்கூடவில்லை ; ஆயினும் 
காதலை விடவும் இல்லை. இதுவே இடைவிடாது நடைபெறும் 
பிரம்மவிஷ்ணு வழக்கு . இதைக்கண்டு ஜலந்தரனைச் சிவபிரான் 
கொன்று விடவே , பதிவிரதையும் என்றும் கன்னிப்பெண்ணு - 
மாகிய மாயாசக்தி பிருந்தை விஷ்ணுவின் கைபட்டமையால் தீக் 
கிறையாகிச் சாம்பலாகின்றாள் . விஷ்ணுவானவர் மோகத்தால் 
அச்சாம்பலிற்கிடந்து புரளவே , அங்கு துளசி உண்டாயிற்று . 
அதனால் துளசி விஷ்ணுவுக்கு உகந்த அணி ஆயிற்று . 
வியாபித்தும் மாயையின் வேறாகியும் நிற்கும் நிலைமையை சாம்ப 
லிற்கிடந்து புரண்டாரென்று உருவகப்படுத்தியிருப்பது மிக அழ 
கான வர்ணனையாகும் . சாம்பலும் துளசியும் உலோகவர்க்கத் 
தயும் தாவரவர்க்கத்தையும் குறிக்கும் . கன்னி மரியாளிடம் ( மரி , 
மாரி , மாயை ஒரு பொருட் சொற்கள் ) விஷ்ணு அம்சமாகிய 
கிறிஸ்துநாதர் பிறந்ததும் இக்கருத்துடையதே . இந்தப் புராண 
வரலாறுகளை இன்றைய நவநாகரீக மக்கள் எங்ஙனம் பொருள் 
கொள்ளுகின் றனர் ? 


மாயையை 


முதற்கோணல் முற்றுங்கோணல் என்பது அனுபவ உண்மை . 
எந்த நற்செய்தியும் செயலும் கோணல் மனத்தோடும் குறுகிய 
மனப்பான்மையோடும் ஆராயப்படும்போது அவை ஆபாசச் 
செய்தியும் செயலுமாகவே விளங்கும் . இறைவன் மீது மனிதத் 
தன்மையை ஏற்றி அவனுடைய அருட்செயல்களை மருட்செயல் 
களாகக் கருதி மயங்குவோர் அரைகுறை அறிவுடைய சாதாரண 
மக்கள் . மனிதனிடத்துள்ள இறை தன்மையை உணர்ந்து எல் . 
லாம் இறைவனுடைய லீலையாகவும் திருவிளையாட்டாகவும் கண்டு 


261 


களிப்பவர் அசாதரண மக்களாகும் ஜீவன்முத்தராகிய பூரண 
அறிவுடையோர். புராணங்கள் தோன்றிய காலம் முதல் நேற்று 
வரை இந்துக்கள் தமது பக்திவளர்ச்சிக்கும் நல்லறிவிற்கும் ஒழுக் 
கத்திற்கும் சாதனமாக ஏற்றுவந்த அப்புராண வரலாறுகள் , 
இன்றைய மக்களுக்கு ஆபாசக்களஞ்சியங்களாகக் காணப்படுவது 
அவர்களுடைய 

மனப்பான்மையேயாம் . துரதிர்ஷ்டவசமாக , 
அவற்றை விஞ்ஞானமுறையில் விளக்கவல்ல பௌராணிகர்களும் 
இன்று காணப்படுகின்றிலர் . இக்காலத்திய அறிவு நிலையில் 
அத்தகைய புராணக் கல்விமுறை பொருத்தமற்றது போலும் . 


5 


பாடம் 29 . 


பூமண்டலத் தொடர் . 
ஆன்மப்பள்ளியின் முடிவு , மானிடவர்க்கம் முழுவதுமே 
பேரின்பத்திலழுந்தி உலகிலுள்ள மக்கள் 

அனை வருடைய 
ஆனந்தமய கோசங்களும் பூரணமலர்ச்சியுற்று அவர்கள் யாவரும் 
ஜீவன்முத்தராய்த் திகழவேண்டுமென்பதே . ஜீவன் முத்தியிலக் 
கணத்தை ஒரு எள்ளளவேனும் அறிந்தோர்கள் இன்றைய 
கோடானுகோடி மக்களில் எத்தனைபேரை அந்த அரிய நிலைக்கு 

தியுடையோரெனக் கருதுவர் ? அத்தகுதியுடையோர் 
தொகையை விரல்விட்டு எண்ணவேண்டுமே தவிர வேறு விதமாக 
எண்ணத்தேவையிராது . ஆனால் உலகம் தோன்றியோ கோடானு 
கோடி வருஷங்கள் ஆய்விட்டன . ஆன்மப்பள்ளியின் ஐந்தாவது 
வகுப்பும் முடிவை நெருங்கி வருகின்றது . இதுவரை நத்தை . 
போல் ஊர்ந்துவந்துள்ள மனிதஇனம் இன்னும் இரண்டு வகுப்பு 
களில் மாத்திரம் கற்றவுடன் நாமெல்லோரும் தேறிவிடுவோ - 
மென்பது நடைபெறாத காரியமாகும் . அதனால் அதற்கு வேண் 
டுவதான நீண்டகாலப் பயிற்சிக்கு ஏற்றதாக இறைவன் நமது 
பூ லோகத்தோடு வேறு ஆறு கோளங்களை இணைத்து , இந்த ஏழு 
கோளங்களிலும் ஒன்றன் பின்னொன்றாக எவ்வேழு வகுப்புகளை 
நடத்திவருவதாகக் கூறப்படுகின்றது . இந்த ஏழு கோளங்களின் 
இணைப்பு பூமண்டலத்தொடர் என்றழைக்கப்படுகின்றது . 

இவை 
சப்த தீவுகள் , சப்தசாகரங்கள் எனக்கூகமாக நம் புராணங்களில் 


263 


கூறப்பட்டுள்ளன . இவற்றைப்பற்றிய விரிவான விளக்கங்கள் , 
திவ்ய ஞான சபைப் பெரியார் சிலர் நெற்றிக்கண்ணால் ஆராய்ச்சி 
செய்து எழுதியுள்ள “ மனிதன் எங்கிருந்து , எவ்வா . 

" , , எங்கண் 
( Man whence , how & whither ) என்ற நூலில் கிடைக்கின்றன , 
அதன்படி ஏழு கோளங்களும் கீழே காட்டப்பட்டுள்ளன . 


பூமண்டலத்தொடர். 


சுவர்லோகம் 


1 


7 


புவர்லோகம் 


2 


6 


பூலோகம் 


5 


3 
செவ்வாய் 


புதன் 


4 


பூமி 


பூமண்டலத் தொடரிலுள்ள இந்த ஏழு கோளங்களில் , 3 , 4 , 
5 , ஸ்தூல கோளங்கள் ; மற்றவை நான்கும் சூட்சும கோளங்கள் . 
1 - ம் , 7- ம் சுவர்க்கலோகப் பொருள்களால் ஆக்கப்பட்டிருக்கும் ; 
2 - ம் 6 - ம் புவர்லோகப்பொருள்களால் ஆக்கப்பட்டவை ; 3 , 4 , 5 
இன்று செவ்வாய் , பூமி ( திங்கள் ) , புதன் என்றழைக்கப்படும் 
கிரகங்கள் . எல்லா உயிர்வர்க்கங்களும் முதற்கோளத்தில் பாடம் 
தொடங்கும் . அதில் 7 மூலவகுப்புக்களும் ஒவ்வொன்றிலும் 7 
கிளைவகுப்புகளும் முடிந்தவுடன் , உயிர் கெளெல்லாம் இரண்டாவது 
கோளத்திற்கு இறங்கும் . அங்கும் அம்மா திரியே தங்கியிருந்து , 
அப்புறம் அவை 3 - வது கோளமாகிய செவ்வாயில் வந்துசேரும் . 

பெரும்பாலான ஆன்மாக்கள் , தம் சூட்சும உடம்புகளின் 
வளர்ச்சிக்குறைவால் முதற்கோளத்தில் பிரக்ஞை அதிகமின்றியே 
வாழ்ந்து வரும் ; சூட்சும சரீரிகளாகிய தேவகணங்களே அங்கு 
அதிகமும் முன்னேற்றம் பெறுவன . இரண்டாவது கோளத் 
தில் உயிர்கள் கொஞ்சம் கூடுதலான உணர்வோடு நடமாடும் . 
ஆயினும் செவ்வாய் கிரகத்திற்கு வந்தபின்னரே , அவற்றிற்கு 


263 


அன்ன உடம்பு பிராண உடம்புகள் ஏற்பட்டுப் பூரண உணர்வும் 
செயலும் உண்டாகும் . மற்றக்கோளங்களில் வாழ்க்கை பெரும் 
பாலர்க்கு நமது உறக்ககால வாழ்க்கை போலவும் இறந்த பின் 
னுள்ள வாழ்க்கை போலவும் சொப்பனவாழ்வாகவே இருக்கும் . 
ஆனால் சூட்சுமகோளங்கள் 1 , 2,6,7- ல் உணவு , உறக்கம் , உடை , 
வீடு , வாசல் ஒன்றும் அவசியமில்லையா தலால் அவற்றிற்காகப் 
பாடுபடவேண்டியதும் நோய் முதலியவற்றால் துன்பப்படவேண் - 
டியதும் அங்கு இல்லையாகும் . " யா தனின் யா தனின் நீங்கி 
யான் , நோதல் அதனின் அதனின் இலன் , " என்ற முதுமொழிப் 
படி இந்த ஆவசியமின்மையே அனே கருக்கு ஒருவித சாந்தி 
கொடுக்கக்கூடியதாயிருக்கும் ; ஆயினும் அந்த சாந்தி மரண 
சாந்தியேயாம் . 


மூன்றாவது கோளமாகிய செவ்வாயில் ஏழு வழுப்புகளும் ஏழு 
கண்டங்களும் முடிவுபெறும்போது மக்கள் பூமிக்கு வருவர் . 
அப்போது செவ்வாய் இளைப்பாறுமாம் . பின் , பூமியில் , முன்னே 
விளக்கியுள்ளபடி 7 கண்டங்களும் 7 வகுப்புகளும் முற்றுப் 
பெறும்போது நாம் எல்லோரும் புதன் என்னும் கிரகத்திற்குச் 
செல்வோ மாம் . அப்போது பூமிதேவி இளைப்பாறுவாள் . புதனி 
லும் ஏழு மூலவகுப்புகள் ஆனவுடனே முறையே கோளங்கள் 
6 - க்கும் , 7- க்கும் உயிரினங்கள் யாவும் செல்லும் . ஏழாவது 
கோளத்தில் வகுப்புகள் முடிவுறும்போது 

உயிர்வர்க்கங்கள் 
யாவும் பூமண்டலத்தொடரில் ஒரு வளையம் சுற்றித் தீர்ந்து 
அடுத்த வளை யந்தொடங்கும் . இவ்விதம் ஏழு வளையங்களாக 
உயிர்வர்க்கங்கள் பாடம் படிக்கும் . ஏழாவது வளையம் முடிவுக்கு 
வரும்போது , இந்தப் பூமண்டலத்தொடரின் ஏழு கோளங்களும் 
பிரளயத்தால் முடிவுறும் . நம் ஆலயங்களில் நடைபெறும் தெப் 
பத்திருவிழாக்களை நம்மவர் யாவரும் அறிவர் . அங்கு தெப்பம் 
ஏழு வளையங்கள் வருவது இந்த ஏழு வளையங்களைக் காட்டுவதே . 
கோளங்கள் யாவும் திருப்பாற்கடலாகிய மூலப்பிரகிருதியில் மிதப் 
பனவாம் . அவ்வாறே ஆலயத்தெப்பமும் குளத்து நீரில் மிதப் 

இந்த பூமண்டலத்தொடரில் நாம் மும்முறை சுற்றி வந்து 
இன்று நான்காவது வளையத்தின் நடுப்பாகம் வந்திருக்கின்றோம் 
அதனை அறிகுறியாகக்காட்டுவதே அனந்தசயனத்தில் ஆதிசேஷ - 


264 


னுடைய 


மூன்றரை வளைய மடிப்புக்கொண்ட உடப்பாகும் . 
இன்று நாமிருக்கும் பூமியின் ஏழு வகுப்புகளில் நான்கு வகுப்பு - 
கள் சென்றாகிவிட்டன . இன்னும் மூன்று வகுப்புகள் இங்கு 
முடிந்தபின் , உயிர்கள் புதனுக்கும் அங்கிருந்து மற்றக் கோளங் - 
களுக்கும் சென்று நான்காவது வளையம் முற்றுப்பெறும் , பின் 
னர் நாம் மேலும் மூன்று வளையங்கள் சுற்றவேண்டியவராகின் - 
றோம் , எப்போ தீருமோ அவை ? ஆனால் வீடுபெற்றோர் யாவரும் 
வளையங்களை விட்டு உடனே வெளியேறிவிடுவர் என்பதை ஞாப 
கத்தில் வைக்கவேண்டும் . 


இன்றைய 


இப்போது - நடைபெறும் நான்காவது வளையத்தில் , மக்கள் 
பூமிக்கு வருமுன் செவ்வாயில் 

வாழ்ந்திருந்தபோது அங்கு 
தோண்டிய கால்வாய்கள் 

வானசாஸ்திரிகளுக்குப் 
பெரும்புதிராக இருந்துவருகின்றன . அவருட் சிலர் செவ்வாயில் 
மக்கள் வசிப்பதாக அபிப்பிராயப்படுகின்றனர் ; மற்றவர் அதனை 
மறுக்கமுடியாமலும் நம்பமாட்டாமலும் ஐயுறுகின்றனர் . ஆனால் 
தொலைப்பார்வைக் கண்ணாடியிலும் புகைப்படக் கண்ணாடியிலும் 
குறுக்கும் நெடுக்குமாகக் காணப்படும் கோடுகள் கால்வாய்க 
ளல்லவாம் : அவற்றின் இருகரைகளிலும் வளர்ந்திருக்கும் விசால 
மான பசும்பயிர்ப் பரப்பென்று நெற்றிக்கண் ஆராய்ச்சியாளரால் 
அறிவிக்கப்படுகிறது . 


ஆலயத்துள்ள ஏழு ஆதாரஸ்தானங்களும் அவற்றிலுள்ள 
விக்கிரகங்களும் முந்திய பாடங்களில் கூறப்பட்டவைகளை அறி 
வுறுத்துவதோடு , இந்த பூமண்டலத்தொடரின் ஏழு கோளங்களை - 
யும் அறிகுறியாகக் காட்டுவனவாம் . இவற்றுள் ஒவ்வொரு 
கோளமும் அததற்குரிய சூட்சுமகோளங்களைக் கொண்டுள்ளது . 
செவ்வாய் , பூமி , புதன் மூன்றும் தனித்தனியே சப்த உலகங்களை 
யுடையன . 2 - வது , 6 - வது கோளங்கள் புவர்லோக பூமிகளாகை 
யால் இவை ஆறுலோகங்களையே கொண்டுள்ளன . 1 - வது , 7 - வது 
கோளங்கள் சுவர்க்கலோக பூமிகளாகையால் ஐந்து லோகங்களை - 
மாத்திரமே கொண்டனவாம் . இந்த சூட்சுமலோகங்களும் 
ஆலயப்பிரகாரங்களால் அறிகுறியாக உணர்த்தப்படும் . அப் 
போது ஆலயம் முழுவதையும் இந்த பூமண்டலத்தொண்டராகக் 


265 


கொண்டு பொருள் கொள்ளல் வேண்டும் . இத்தொடரில் பூமி 
யைத் தவிர்த்த மற்ற ஆறு கோளங்களிலும் , அதிலும் முக்கிய - 
மாகச் செவ்வாயிலும் புதனிலும் மக்கள் வாழ்ந்து வந்த வகை 
களைப்பற்றி , வங்கப்பணி முனிவர் ஆராய்ந்தெழுதியுள்ள திவ்ய 
ஞான நூல்களிற் காணலாகும் . 


பாடம் 30 . 


புராணங்களிற் கால அளவு . 


நூல்கள் 


புராணம் என்பது பழங்கதை என்பர் இன்று சிலர் ; பழைய 
வரலாறு என்பர் வேறு சிலர் . புராணம் என்ற சொல் " பழையது 
ஆயினும் புதியது , " அதாவது பண்டுபோல இன்றும் நடந்து 
கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை வர்ணிப்பது என்று பொருள் 
படும் . 

இறைவனுடைய சங்கற்பம் அல்லது திட்டமாகிய விகாச 
முறைக்கு ( Evolutionary Plan ) ஏற்பட்ட இயற்கை நியதி 
களையும் ஒழுங்குகளையும் எடுத்துக்காட்டும் நூல்களே புராண 
நூல்களாம் . அந்த இயற்கை ஒழுங்குகள் பண்டும் இன்றும் 
ஒருப்போலவே நடந்து கொண்டிருப்பன வாகையால் , அவற்றை 
விளக்கும் புராணங்களைப் “ பழங்கதையும் புதுக்கதையும் " 
என்று கூறுதல் குற்றமாகாது . இனி, அப்புராண 
காலத்தைப்பற்றிக் கூறுவனவற்றைக் கவனிப்போம் . 
இரவும் பகலும்கொண்ட ஒருநாள் = 60 நா 

60 நாழிகை ( 24 மணிநேரம் ) 
ஒரு வருஷம் 

( 365P ) 360 நாள்கள் . 
ஒரு கலியுகம் 

432,000 வருஷங்கள் . 
ஒரு மகாயுகம் ( 10 கலியுகங்கள் ) 10x 432,000 வருஷங்கள் . 
ஒரு மன்வந்தரம் ( 71 மகாயுகங்கள் ) 71 x10x 432,000 வருஷங்கள் . 

14 மன்வந்தரங்களும் 
ஒரு 6 சந்தி மகாயுகங்களும் = 

1000 x 101432,000 ஷ . 
கல்பம் 

1000 மகாயுகங்கள் 
இந்த ஒரு கல்பம் , அதாவது நமது கணக்கின்படி 432 கோடி 
வருஷங்கள் நமது பிரம்மாவிற்கு ஒரு பகலாம் . அவ்வாறே ஒரு 
இரவும் சேர்க்க , அது அவருக்கு ஒரு நாளாம் . நமது பிரம்மா 

34 


}100 


266 


என்பது நம் சூரிய மண்டலத்திற்கு அதிபதியா யிருப்பவர் . மற்ற 
சூரிய மண்டலங்களைப்பற்றி இப்போது நமக்கு அக்கரையில்லை. 
இங்ஙனம் 360 தரம் பிரம்மாவின் இரவு பகல்களாகிய ( 2x432 ) , 
864 கோடி வருஷங்கள் செல்லும்போது நமது பிரம்மாவிற்கு 
ஒரு வருஷமாம் . அதாவது , 


பிரம்மாவிற்கு ஒரு பகல் . 


ஒரு நாள் . 


1 , 


432 கோடி வருஷங்கள் 
(2x432 ) = 864 
360x864 
100 பிரம்மா வருஷங்கள் 
360x100 
100 விஷ்ணு வருஷங்கள் 
360 x 100 


ஒரு வருஷம் . 
விஷ்ணுவிற்கு ஒரு நாள் . 

ஒரு வருஷம் , 
சிவபிரானுக்கு ஒரு . நாள் . 

ஒரு வருஷம் , 


அதற்கப்பால் இறைவனுக்கே வெளிச்சம் . சிவபிரானுடைய ஒரு 
வருஷத்தை நமது வருஷக்கணக்கில் பெருக்கிக் கணக்கிட்டாலே 
நமக்கு மூளைக்கோளாறு வந்துவிடும் . அதனால் அதற்கப்பா 
லுள்ளதை நாம் கருதவேண்டுவதில்லை. இவ்வாறு நெட்டோட் . 
டத்தில் செல்லும் நம்நாட்டுக் காலக்கணக்கைக் கண்டு மேனாட் 
டார் நம்மை ஒரு காலத்தில் ஏளனஞ் செய்ததுண்டு ; இந்த 
பூலோகம் ஆக்கப்பட்டு இன்று ஐயாயிரத்து நாற்பத்தொன்பது 
( 5049 ) வருஷங்களே ஆயின என்று மிகத் துள்ளிபமாக அவர்கள் 
கூறிவந்த காலம் இருந்தது . அது அவர்கள் வேத புஸ்தகத்தி - 
லுள்ள படைப்புக்காலக் கணக்கென்றும் அவ் வேதவாக்குப் . 
பொய்யாகாதென்றும் பிறமத வேதவாக்குகள் யாவும் சைத்தா . 
னுடைய ஏமாற்றுக் கற்பனை களென்றும் அவர்கள் சமீபகாலம் . 
வரை சொல்லிவந்தனர் . ஆனால் அக்காலம் இப்போது அனேக 
மாக மலையேறி விட்டதென்னலாம் . தற்கால பூத பௌதிக 
சாஸ்திரங் கற்றோர் எவரும் அங்கனம் கூறுவதில்லை. மற்று , 
உலகம் தோன்றிப் பலகோடி வருஷங்களாயின என்று அவர் - 
களே தங்கள் விஞ்ஞான சாஸ்திர முறைப்படி நிரூபிக்கவும் 
தயாராயிருக்கின்றனர் . முடிவில் , காலமும் படைப்பும் அனாதி 
என்பது அவர்களுக்கும் நமக்கும் இன்று ஒப்பமுடிந்ததொன்றாம் , 


பாடம் 31 . 


.. 


புராணங்களில் விகாச முறை . 
432 கோடி வருஷங்கள் ஒரு கல்பமென்றும் அது நமது 
பிரம்மாவிற்கு ஒரு பகலென்றும் மேலே கூறப்பட்டது . அந்தப் 
பகலில் 14 மன்வந்தரங்கள் நடைபெறுமாம் . ஒவ்வொரு மன் 
வந்தரத்தில் ஒவ்வொரு மனு நம் பூமண்டலத் தொடரை நடத்தி 
வைப்பாராம் . அவருள் எழுவர் மூல மனுக்களாம் . அதாவது 
அவர் காலத்தில் உலகத்தொடரும் அதன் ஏழு கோளங்களும் 
அங்குள்ள உயிர் வர்க்கங்களும் தொழிற்படுமாம் . மற்ற ஏ 

ஏழு 
மனுக்களும் பீஜ மனுக்களாம் ; அக்காலத்தில் பிரளயம் ஏற்பட்டு 
மேற்சொன்னவை யாவும் பீஜமனுவின் உடம்பிற்குள் தஞ்செய 
லற்று ஒடுங்கிக் கிடக்குமாம் . அப்போது உயிர்கள் யாவும் 
அவருடைய உடம்பிலுள்ள அணுக்கிருமிகள் ( Cells ) போன் 
அவராலேயே பரிணாமமுறையில் போஷிக்கப்படுமாம் . ஜீவன் 
முத்தியடைந்தோர் மாத்திரம் பிரளயத்துள் லயப்படாமல் சூரிய 
மண்டலம் முழுவதிலும் சுவா தந்திரியத்தோடு சுற்றித் திரிவராம் . 
நமது பிரம்மாவிற்கு ஐம்பது வயது முடிந்து இன்று ஐம்பத் - 
தோராவது வயதில் முதல் நாள் நடக்கிறதாம் . அதற்குப் பெயர் 
சுவே தவராக கல்பமென்றும் அந்தக் கல்பத்திற்கான 14 மனுக் . 
களும் இன்னின்னாரென்றும் அப் புராணங்களே கூறுகின்றன . 


மனு 


மனுக்களின் பெயர்கள். 
மூலமனுக்கள் . 

பீஜமனுக்கள் . 
1. சுவாயம்புவ 

2. சுவாரோச்சிஷ 
3. உத்தம 

4. தாமஸ 

6. சாக்ஷஸ 
7. வைவஸ்வத 

8. ஸாவர்ணி 
9. தக்ஷஸாவர்ணி 

10. பிரம்மஸாவர்ணி 
11. தர்மஸாவர்ணி 

12. ருத்ரஸாவர்ணி 
13. ரௌச்சிய 

14. பௌட்டிய 


5. ரைவத 


இன்று 


என அப்பெயர்கள் 

கூறப்பட்டுள்ளன . இவருள் 
அதிகாரஞ் செலுத்தி நிற்பவர் ஏழாவதாகும் வைவஸ்வ தமனு 


268 


ஆவர் . அதனால் பிரம்மாவினுடைய நாளில் இன்று நடுப்பகல் 
நடைபெறுகின்ற தென்னலாம் . வைவஸ்வத மனுவின் 71 மகா - 
யுகங்களில் இன்று நடந்து கொண்டிருப்பது 28 வது மகாயுகத்தில் 
கலியுக வருஷம் 5054 என்னப்படுகின்றது . 

இந்த மனுவந்தரங்கள் தோறும் பஞ்சபூதங்களின் (இந் 
நூலின்படி சப்த பூதங்களின் ) சலனங்கள் அல்லது தன்மாத் - 
திரைகள் சோபானுக் கிரமமாக ஒவ்வோர் சப்தசுரம் மேலுயரு 
மாம் , இந்தப் பலதிறப்பட்ட தன்மாத்திரைகளையன்றி வேறு 
பூதங்களென்று ஒன்றுமில்லை யென்பது இன்றைய மேனாட் 
விஞ்ஞான சாஸ்திர மேதையரின் முடிபு . அதனால் நம்முன்னோர் 
மாயை , என்ற பொருளின் கருத்தை இன்று அவரும் ஆராய்ச்சி 
மூலமாக ஒப்புக்கொள்கின்றன ரென்னலாம் . சிறு பிள்ளைகள் 
திருக்கார்த்திகையன்று கிறுகிறு வாணம் சுழற்றுவதைப் பலர் 
அறிவர் . அது கரியும் உப்பும் கலந்து கட்டப்பட்ட ஒரு பந்தமே - 
யாம் . ஆனால் அதில் நெருப்புப் பற்றவைத்து அதனைக் கிறுகிறு 
வென்று குழந்தைகள் சுற்றும்போது , அது ஒரு நெருப்புச் 
சக்கரமாகவே பார்ப்போருக்குத் தோன்றும் , அம்மா திரியே , 
மாயையில் 

ஏற்படும் சலனங்களின் வேறுபாடு காரணமாகவே 
ஒரே மாயையானது பல பல பூதங்களாக நமக்குத் தோன்றுவது 
என அறிஞர் கூறுகின்றனர் . “ தன்மாத்திரை , " 

என்பது 
அதனதன் சலன அளவு " என்று பொருள்படும் . 
அதன தன் , “ மாத்திரை ” = சலன அளவு . ஒரு சன்னக்கம்பியை 
இருமுனைகளிலும் இழுத்துக்கட்டி நடுவில் மெதுவாகச் சுண்டினால் 
அது மேலுங் கீழுமாக மிகமெல்ல அசைந்தாடும் . அந்த அசை 
வைக் கூட்டுதற்காக வேகம் வேகமாக அக்கம்பியைச் சுண்டிக் 
கொண்டே போனால் , கம்பியும் கூடுதல் கூடுதலாக அசைந்து 
கொண்டே போய்க் கடைசியில் வேகம் மட்டுக்கு மிஞ்சும்போது 
நடுவிலோ முனையிலோ அது அறுந்து போகும் . அவ்விதம் மிகத் 
தாழ்ந்த அசைவுமுதல் அறுந்து போகாத அற்றம் வரையுள்ள 
சலனத்தின் அளவே , அதாவது சலனத்தின் கீழ்மேல் மட்டே ,, 
அக்கம்பியின் தன்மாத்திரை யெனப்படுவது . 


தத் 


இத்தன்மாத்திரைகளின் ஏற்றத்தின் காரணத்தால் , பஞ்ச 
( சப்த ) பூதங்களாலாகும் மனித உடம்புகளும் மனுவந்தரங்கள் 


269 , 


தோறும் சோபானுக் கிரமமாக வேறுபட்டுயர்ந்து , மக்கள் 
உருவிலும் குணத்திலும் முன்னேறி வருவர் . முன்னிருந்த 
மனுவின் காலத்தில் மக்கள் நம்மினும் உருவக்கட்டு , நரம்புக்கட்டு , 
குணம் இவற்றில் குறைந் தவரா யிருப்பர் . இனிவரும் மனுவினது 
காலத்தில் மக்கள் நம்மினுஞ் சிறந்தோராவர் . இவைகளும் இவை 
போன்ற பிறவும் நம் புராணங்களிற் காணப்படும் கதைகள் 
அல்லது வரலாறுகள் . 


இனி , உலகத்தின் பூர்வ நிலைகளைத் தம் நெற்றிக்கண்பார்வை 
யால் ஆராய்ந்த மேனாட்டா ராகிய திவ்யஞான சங்கத்துப் பெரி 
யார் சிலர் , நம் புராணங்கள் கூறுபவை வெறுங் கட்டுக்கதை 
களல்ல வென்றும் , அவை புதைபொருள்களை யுடைய உண்மை 
வரலாறுகளே யென்றும் கூறுவதோடு , பதினான்கு மனுக்கள் 
வேலைசெய்யும் முறைகளையும் அவருடைய வேலையின் குறிக் 
கோள்களையும் சற்று விரிவாகவும் விளக்குகின்றனர் . அது 
“ விகாச முறை ” ( Evolution ), என்றழைக்கப்பட்டுப் பொது . 
வாக அவருடைய எல்லா நூல்களிலும் , சிறப்பாக “ மனிதன் , 
எங்கிருந்து , எவ்வாறு , எங்கண் , " என்ற நூலிலும் எடுத்துரைக் 
கப் பட்டிருக்கின்றது . 


விகாசமுறை , வளர்ச்சி முறை , மலர்ச்சிமுறை என்று இன்று 
கூறப்படுவது பண்டு பரிணாமமுறை என்று அழைக்கப்பட்டுள்ளது . 
அது சாங்கிய மதத்தின் பிரதானக் கொள்கையாகும் . விகாச 
முறையானது உலகம் , உயிரினங்கள் , ஆன்மாக்கள் , இவையாவும் 
படிப்படியாக முன்னேறும் நியதிகளை விளக்குவது , அதன்படி 
பூமிதேவியானவள் பிரம்மாவினுடைய ஒருநாளில் ஏழு பிறவிகளை 
எடுப்பாளாம் . அதன் படம் கீழே காட்டப்பட்டுள்ளது . அங்கு 
ஒவ்வொரு தொடரும் ஒரு மூல மனுவின் காலம் ; இடையிடையே 
பீஜமனுவின் பிரளயகால மெனத் தெரிந்து கொள்க . ( படம் 
பக்கம் 270 பார்க்க .) 


(படம்பக்கம்270.) பூமண்டலத்தொடர்:7பிறப்புகள். 


7 . 


1 OO 


7 OO 


1 


தபலோகம் 


* 


6 


2 OO 


ஜனோலோகம் 


OO 


OO 


OO 


3 


OO 


மகர்லோகம் 


O.O 


OO 


O 


O 


O 


OO 


4 


OO 


OO 


OO 


OO 


O 
O 


சுவர்லோகம் 
O 

முதல்மனு 


OO 
13 
வது 
மனு 


புவர்லோகம் 


OO 


OO 


OO 


OO 
3 
வது 
மனு 


O 
11 
வது 
மனு 


சந்திரன்செவ்வாய்புதன் 


பூலோகம் 


5 
வது 
மனு 


9 
வது 
மனு 


பூமி 


| 


7 
வது 
மனு 


271 


பூமிதேவியின் முதற் பிறப்பில் ஏழு கோளங்களும் சூட்சும 
உலகங்களில் சூட்சும கோளங்களாகவே இருக்கும் . அது முதல் 
மன்வந்தரம் . அங்கு விஷ்ணு அலையிலிருந்து முதலாந்தாது 
வர்க்கம் வந்திறங்கும் . மற்ற இரண்டாவது மூன்றாவது தாது 
வர்க்கங்களும் , உலோக வர்க்கம் , தாவர வர்க்கம் , மிருக வர்க்கம் , 
மனித வர்க்கம் என்ற ஆறு வர்க்கங்களும் பிரம்மாவின் முந்தின 
தினப்பிரளயத்தினின்றும் இறங்கி வரும் . நம் உலகில் இன்று 
மனிதராயிருப்பவர் அங்கு அன்று உலோக வர்க்கமாக வந்தவ . 
ராம் . அவ்வாறு ஏழு வர்க்கங்களும் அங்கு தொழிற்பட்டு, 
யாவும் மேலே கூறியபடி ஏழு வளையங்கள் வரும் . ஏழாம் வளை 
யத்தின் மனித வர்க்கத்தில் , பக்குவம் வாய்ந்தோர் ஜீவன்முத்த . 
ராய் விடுதலை பெறுவர் . அங்ஙனம் விடுதலை யடையாதோரும் 
மற்ற ஆறு வர்க்கங்களும் பீஜ மனுவிற்குள் லயப்பட்டு நிற்பர் . 
அவர்கள் வாழ்ந்து வந்த ஏழு கோளங்களும் அப்போது அழிந்து 
சிதறிப்போகும் . அப்பிரளயம் ஒரு மன்வந்தர காலம் நிலைத் 
திருந்து இரண்டாவது மன்வந்தரமெனப் பெயர் பெறும் , 


வெகு வெகு நீண்டகால அளவிற்குப்பின் அந்தப் பிரளயம் 
முடிவுக்கு வரும்போது , மூன்றாவது மன்வந்தரந் தொடங்கி பூமி - 
தேவியின் இரண்டாவது பிறப்பு ஏற்படும் . அங்கும் அதன் ஏழு 
ஆதார ஸ்தானங்களாகிய ஏழு கோளங்களும் சூட்சும கோளங்க . 
ளாகவே இருக்கும் . ஆயினும் , அவை ஏழும் படத்தில் காட்டி . 
யுள்ளது போன்று ஸ்தூல உலகத்தை நோக்கி முன்னை விட ஒரு 
படி கீழிறங்கி வருவதாயிருக்கும் . பிரளயத்தில் ஒடுங்கிக் கிடக்கும் 
உயிர் வர்க்கங்கள் முன்னினும் ஒருபடி முன்னேறி இங்கு வந்து 
முதற் கோளத்திற் பிறக்கும் ; அதாவது முதலாந்தாது வர்க்கம் 
இரண்டாந் தாதுவர்க்கமாகவும் , இரண்டாவது மூன்றாவதாகவும் , 
மூன்றாவது உலோக வர்க்கமாகவும் , உலோக வர்க்கம் தாவரங்க 
ளாகவும் , தாவரங்கள் விலங்கின மா கவும் , விலங்குகளும் முத்தி 
பெறத்தவறிய மானிடரும் மனிதராகவும் வந்து தோன்றுவர்.. 
மறுபடியும் முன்போலப் புதிய விஷ்ணு அலை யொன்று முதலார் 
தாது வர்க்கமாக வந்து பிறக்கும் . உலகில் இன்று மனிதரா யிருப் 
பவர் அங்கு அன்று தாவர வர்க்கமாக வந்திறங்கியவரே . இவ் 
வாறே பூமிதேவியின் ஏழு பிறப்புகளுக்கும் கண்டு கொள்க . பூமி 


272 


தேவியின் முதற் பிறப்பில் தோன்றிய முதலாந் தா துவர்க்கம் 
அவளுடைய ஒவ்வொரு பிறப்பிலும் ஒரு வர்க்கம் முன்னேறி , 
ஏழாவது பிறப்பில் மனித வர்க்கமாகி ஏழு வளையங்கள் வரும் ; 
அந்த ஏழு வளையங்களிற் சுற்றி வரும்போது அம்மனிதருட் 
பக்குவப்பட்டவர் முன்பின்னாக முத்தியும் பெறுவர் . 


இவற்றுள் , பூமிதேவியின் 1 , 2 , 6 , 7 வது பிறப்புக்களில் , 
ஒவ்வொன்றின் ஆதார ஸ்தானங்களாகும் ஏழு கோளங்களும் 
சூட்சும கோளங்களாகவே இருக்கும் . மூன்றாவது ஐந்தாவது 
பிறப்புக்களில் , நடுவிலுள்ள ஒரு கோளம் மாத்திரம் ஸ்தூல 
உருண்டையாக இருக்கும் . பூமிதேவியின் மூன்றாவது பிறப்பில் ,, 
அதாவது இன்றைய மக்கள் அன்று மிருக வர்க்கமாகக் குடி . 
யிருந்த ஸ்தூலகோளமே இன்று நமக்குச் சந்திரனாயிருப்பது , 
அது அன்று பூமியை விடப் பெரிதாயிருந்து , பிரளயகாலத்து 
உடைந்து சிதற , அந்த உதிரிப் பொருள்களாலேயே நமது பூமி 
பெரும்பாலும் ஆக்கப்பட்டிருப்பதாகச் சொல்லப்படுகின்றது . 
சந்திரன் நாளுக்கு நாள் வண்ணத்தில் 

குறைந்துகொண்டே 
வருவதாக இன்றைய வான சாஸ்திரிகள் கணக்கிடுகின்றனர் . 
நமது தெப்பம் இவ்வளையம் முடிந்து அடுத்த வளையம் வருவதற் 
குள் நமது சந்திரன் முழுவதும் பொடிந்து போமென்று யோகக் 
காட்சியுடையோர் கூறுகின்றனர் . சந்திரன் பூமியிலிருந்து 
வெடித்துப் போன தாக மேனாட்டு வான சாஸ்திரிகள் அபிப் 
பிராயப் படுகின்றனர் . அது வெறும் யூகமேயன்றி நெற்றிக்கண் 
ஆராய்ச்சிக்குப் பொருந்துவதல்ல . 


இனி , நான்காவது பிறப்பே ஒரு தொடரின் நடுப்பிறப்பாம் . 
அதில் மூன்று ஸ்தூல கோளங்களும் நான்கு சூக்ஷ்ம கோளங் 
களும் இருக்கும் . அந்த மூன்றும் நமது பூமண்டலத் தொடரில் 
இன்று செவ்வாய் , பூமி , புதன் எனப்படுவன . ஒவ்வொரு தொட 
ரிலும் முதலாந் தா துவர்க்கம் முதல் மனிதவர்க்கம் முடிய ஏழு 
உயிர் வர்க்கங்கள் படிப்படியாக ஒன்றற்கொன்று உயர்ந்தனவாய் 
வளர்ந்து கொண்டிருக்கும் . அவையாவும் இன்றும் நம்மைச் 
சுற்றிலும் அவ்வாறே வளர்ந்து கொண்டிருக்கின்றன ; அந்த 
வளர்ச்சியில் அவை ஒன்றுக்கொன்று ஆதாரமாகவும் இருந்து 


273 


வருகின்றன . இன்றைய இறைவன்- திட்டத்தில் , அவற்றுள் 
எதுவும் ஒன்றையன்றி மற்றவை உயிர் வாழ்வதில்லை. மனிதன் 
தொழிற் படுவதற்கும் , அதன் மூலம் அவனுடைய கலை , வித்தை , 
அராகம் முதிர்ச்சி யடைவதற்கும் , அப்பக்குவ முதிர்ச்சியின் 
மூலம் அவன் ஆணவம் , கன்மம் , மாயை என்ற மும்மலங்களி 
னின்றும் விடுபட்டுப் பேரின்பத்தைப் பெறுதற்கும் , இன்றி - 
யமையாதனவாகிய தனு கரண புவன போகங்கள் யாவுமே மற்ற 
ஆறு உயிர் வர்க்கங்களாலேயே ஆகும்படி இறைவனுடைய 
இன்றையத் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது . அவ்வாறே மனித . 
னன்றிய மற்ற உயிர் வர்க்கங்களின் நிலைமையுமாம் . 


போன்ற 


சூக்ஷ்ம கோளங்களில் உயிரினங்கள் வாழும்போது அவற் 
றின் உடம்புகள் யாவும் சூக்ஷ்ம உடம்புகளாகவே இருக்கும் . 
அதனால் அவருக்குப் பசி , தாகம் , பிணி , உறக்கம் , சூடு , குளிர் 
முதலியனவும் , அவற்றைப் போக்குதற்கு வேண்டிய அரும்பாடு - 
களும் அங்கு இல்லா தனவாகும் . மனிதனுக்குத் தார்க்கம்பு 

இத் தூண்டுகோல்களில்லாமையால் , அங்கு மனித 
முயற்சியும் முன்னேற்றமும் மந்தமாகவே நடைபெறும் . எதிர்ப் 
புள்ள இடத்திலேயே ஆன்ம ஊக்கமும் ஆற்றலும் வீறிட்டெழு - 
வது இயற்கையாக இருந்து வருகின்றது . அதனால் 
வளர்ச்சி வேகமாக நடைபெறுவது ஸ்தூல உலகத்திலேயாம் ; 
அதுவும் முறுகி வேலை செய்வது கலிகாலத்திலேயே 
சொல்லப்படுகின்றது . இன்றைய அனுபவமும் அதுவேயாம் . 
மனிதர் இறந்து புவர் , சுவர்லோகங்களில் வாழும்போது , அவை 
அனேகமாய்ப் போக பூமிகளாக இருந்து வருகின்றனவே தவிர 
முயற்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரும்பாலாருக்கு அங்கு 
ன்று பக்குவமில்லை யென்பது அனுபூதிமான்கள் வாக்கு . 


மனித 


என்று 


பூமண்டலத் தொடர் பிறப்பெடுக்க எடுக்க , அதன் சப்த 
உலகங்கள் ஒவ்வொன்றிலுமுள்ள சப்த பூதங்களும் , அதாவது 
மொத்தத்தில் ( 7x 7) = 49 பூதங்களும் , தன் மாத்திரைகளில் 
உயர்ந்துயர்ந்து வருமென்றும் அதனால் மனித உடம்புகளும் 
குணங்களும் மேன்மை பெற்றுக்கொண்டே வருமென்றும் மேலே 
உரைக்கப்பட்டது . அதனால் 7 வது தொடரில் மனிதன் முத்தி - 

35 


274 


யடைவது இன்று அடைவதைவிட எளிதாயிருக்கும் . அவ்விதம் 
புறவுலகின் வளர்ச்சியை யொட்டித் தானும் மிக மிகச் சாவதான 
மாக முன்னேறுவதே விகாசமுறையின் ஒரு பகுதி . மனிதன் 
முழுச் சோம்பேறியாய் , இரவும் பகலும் ஒரு உழைப்புமின்றி 
உறங்கிக் கிடந்தாலுங்கூட , ஆற்று வெள்ளம் அகப்பட்டதை 
யெல்லாம் அடித்துக்கொண்டு 

போவதுபோல , விகாசமுறை 
அவனை உந்திக்கொண்டே சென்று அவனை யறியாமலே முத்தியிற் 
புகுத்திவிடும் . இது இறைவனுடைய கட்டாயக் கல்விமுறை . 
அதனால் , (சில மதத்தவர் அறியாமற் கூறுகிறபடி ) , எந்த மனி 
தனும் தன் அந்திய நிலைமையைப்பற்றி ஒருவிதத்திலும் ஐயமோ 
அச்சமோ படவேண்டியதில்லை. 


2 


ஆனால் மக்களிற் சிலர் , ஒரு பருவநிலைக்கு வந்தபோது 
பிறவித் துன்பத்திற் காற்றாது , தமது 

கல்வியைச் 

சுருக்க 
முறையில் வேகமாக முடித்துவிட விரும்புவோரும் இருக்கின் - 
றனர் . சிலர் நீருக்குள் அமிழ்ந்தவன் மூச்சுவிடத் திணறுவது 
போலத் துடிக்கவுஞ் செய்கின்றனர் . அவர்களுக்கு அமைக்கப் 
பட்டுள்ளது அகவளர்ச்சி முறை . அதாவது , ஒருவன் சங்கீத 
வித்வானாக விரும்பினால் , அவனாகப் பிரியப்பட்ட வேளைகளில் 
ரேடியோ , திரைப்படம் , பாட்டுக்கச்சேரி முதலியவற்றை 
அடிக்கடி கேட்டுக் கேட்டுச் சிறிது சிறிதாகக் கற்று , கடவுள் 
அவனுக்குப் போதிய ஆயுளை மாத்திரம் கொடுப்பாரானால் , 
என்றைக்காவது ஒரு நாள் அவன் வித்வானாகலாம் . இது புற 
அனுபவ வளர்ச்சி . மற்றது , அவனே 

ஆசிரியரை 
யடைந்து , அவர் ஓதும் முறைகளைக் கைக்கொண்டு , இரவு 
பகலாகக் கடும் முயற்சி செய்து இசைவல்லமையைச் சுருங்கிய 
கால அளவிற்குள் பெற்றுக்கொள்வது . இது அகமுறை வளர்ச்சி . 
இந்த இரண்டு முறைகளில் , முன்னது மலையைச் சுற்றிச்சுற்றியேறி 
உச்சியிலுள்ள ஆலயத்தை அடைவது போன்றது ; பின்னது 
செங்குத்தாக ஏறி ஆலயத்தைச் சென்று சேர்வதை யொக்கும் . 
ஆயினும் , இந்த இரு முறைகளில் ஆதிமுதல் அந்தம் வரை ஒன்றை 
மாத்திரமே பின்பற்றுகின்ற ஆன்மாக்கள் எவருமே 
எல்லா ஆன்மாக்களுமே சிறிது ஊக்கமோ துன்பமோ ஏற்படும் . 
போது சுருக்க முறையிலும் , சிறிது தளர்ச்சியோ இன்பமோ 


தானாக 


இரார் . 


275 


ஆண்டவன் 


ஏற்படும்போது சுற்று முறையிலும் நடந்து படிப்பது இயற்கை 
அனுபவமாக இருந்து வருகின்றது . 

துவரை இங்கு சுருக்கமாகக் கூறப்பட்டுள்ளது மனிதனைப் 
பற்றிய விகாசமுறையே . இதனையன்றி வேறு முறைகளும் இந்த 
உலகிலேயே நடந்து வருகின்றனவாம் . அவற்றுள் ஒன்று தேவா . 
சுர விகாசமுறை . அது பூமியை யொட்டிய புவர் சுவர் லோகங் 
களில் நடைபெறுவது . இனி இந்தப் பூமிக்குள்ளேயே வேறொரு 
பயங்கரமான உயிர்வர்க்கம் வளர்ந்து வருவதாகவும் சொல்லப் 
படுகிறது . நாம் தரையில் எவ்வளவு எளிதாய் நடமாடுகிறோமோ , 
அதேமாதிரியாக அவர்கள் பூமிக்குள் சஞ்சரிக்கிறார்களாம் . 
நமக்கும் தேவகணங்களுக்கும் சிறிது தொடர்பாவது உண்டு . 
இவர்க்கும் நமக்கும் யாதொரு தொடர்பும் 

தொடர்பும் கிடையாதாம். 
தொடர்புண்டாகுமானால் அது அம் மானிடரின் கேடு காலத் 
திற்கேயாம் . 

லீலைகளுக்கும் 

திருவிளையாடல் 
களுக்கும் அளவே யில்லா திருப்பினும் , மிகச் சுருங்கிய சமயக் 
கிண்டர்கார்டன் ஆலயங்களுக்குள்ளும் அவையாவும் புதை 
பொருளாக அமைக்கப்பட்டிருக்கின்றனவென்றும் , அவற்றைப் 
பூரண ஞானிகள் விளக்க வல்லவரென்றும் கூறப்படுகின்றது . 

இதுவரை கூறிய பூமண்டலத் தொடரைப்போன்று இன்னும் 
ஆறு தொடர்கள் சூரியனைச் சுற்றிவருகின்றனவாம் . ஆலயங்கள் 
சூரிய மண்டலத்தைக் குறிக்கும்போது ஆலயத்துள்ள 
ஆதார ஸ்தானங்களும் அங்குள்ள மூர்த்திகளும் இந்த ஏழு 
தொடர்களையும் குறிப்பனவாம் . அவையாவும் மேற்கூறிய 
முறைகளையே பின்பற்றி நடைபெறுவதால் அவற்றைத் திரும் 
பவும் விளக்குவது தேவையற்றது . அங்கும் இந்த ஏழு பிறப்புக் - 
களும் , ஒவ்வொன்றிலும் எவ்வேழு கோளங்களும் எவ்வேழு 
விகாச முறைகளும் , அவற்றின் மூன்றாவது ஐந்தாவது பிறப்புக் 
களில் ஒவ்வொரு ஸ்தூல கோளமும் , நடுப் பிறப்பாகிய நான் - 
காவது பிறப்பில் மூன்று ஸ்தூல கோளங்களும் , இடையிடையே 
பிரளயங்களும் , எல்லாம் பூமண்டலத் தொடரைப் போன்றே 
நடைபெறுகின்றனவாம் , விரிவை விரும்புவோர் மேலே சொல் 
லப்பட்ட “ மனிதன் எங்கிருந்து ... என்ற ஆங்கில நூலில் கண்டு 
கொள்க . 


ஏழு 


பாடம் 82 . 


சூரிய மண்டலம் . 


சூரிய மண்டலத்தின் ஏழு ஆதா ரஸ்தானத் தொடர்கள் அல் 
லது விகாச முறைகளுக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கும் பெயர் - 


களாவன : 


மண்டலத்தொடர் . 


பிறப்பு . 


தொடரில் ஸ்தூல கிரகங்கள் . 


3 வது 
5 வது 


ஒன்று 
ஒன்று 


4 வது 


மூன்று 


1. வல்கன் 
2. சுக்கிரன் 
3. பூமி ( திங்கள் ) 
செவ்வாய் 
புதன் 
4. வியாழன் 
5. சனி 
6. உரானஸ் 
7. நெப்ற்றியூன் 
வேறு இரண்டு 
கிரகங்களும் 


3 வது 
3 வது 
3 வது 


ஒன்று 
ஒன்று 
ஒன்று 


4 வது 


மூன்று 


நெப்ற்றியூனைச் சேர்ந்த மற்ற இரண்டு கிரகங்களும் இதுவரை 
தூரதிருஷ்டிக் கண்ணாடிக்கு அடைபடவில்லை . ஆயினும் நெற்றி 
யூனுடைய சுற்றுப் பிரயாணத்திற் காணப்படும் சில வேறுபாடு 
களிலிருந்து அவற்றின் இருப்பு வான சாஸ்திரிகளால் ஒப்புக் 
கொள்ளப் படுகின்றது . வல்கன் சூரியனை மிக நெருங்கி யிருக் 
கின்றபடியால் அது எளிதில் காணப்படுவதற்கில்லை. சிறிது 
காலத்திற்கு முன்பு அப்பேர்ப்பட்ட சிறிய கிரகமொன்றை 
வான சாஸ்திரிகள் கண்டு பிடித்து அதற்கு ப்ளுட்டோ ( Pluto ) 
என்ற பேர் கொடுத்தனர் . அது திரும்பவும் காணப்படுதற்கில்லை. 


மேற் சொன்ன ஏழு தொடர்களையன்றி வேறு மூன்று 
சூக்ஷ்மத் தொடர்கள் , மனித வர்க்கத்தைவிட மிக மிக உயர்ந்த 
உயிர் வர்க்கங்களுக்கு விகாச முறைகளாக சூரிய மண்டலத்தி 
லேயே நடைபெறுவதாகவும் கூறப்படுகின்றது . இந்தப் பத்து 


277 


மண்டலத்தொடர்கள் ஒவ்வொன்றிலும் எவ்வேழு உயிர் வர்க் 
கங்கள் வாழ்ந்து வளர்ந்து வருகின்றன . அங்குள்ள உடம்பு 
வகைகள் கிரகங்களின் தட்ப வெப்பத்தைப் பொறுத்து வேறு 
பட்டிருக்கும் . இவற்றுள் சுக்கிரன் 5 வது பிறப்பிலிருப்பதால் 
அங்குள்ள மக்களே சூரிய மண்டலத்தில் இன்று அன்பு அறிவு 
ஆற்றலில் முதன்மையாக நிற்பவர் . அவர்களில் அநேகர் விஞ் 
ஞானமய ஆனந்தமய கோசங்களில் விவகரிக்க வல்லவராதலால் 
அவர்கள் ஒரு விகாச முறையிலிருந்து மற்றொரு விகாசமுறைக்கு 
வேண்டும் போதெல்லாம் செல்ல வல்லவராவர் . 


பங்கு 


அதனால் 


என் 


ஒவ்வொரு விகாச முறையையும் அதிட்டித்து 

அதிட்டித்து நிற்பவர் 
பிரஜாபதி எனப்படுவர் . அவர் இறைவனோடு ஒன்றாகியும் 
வேறாகியும் நிற்பவர் . இது முத்தான் மாக்கள் அறியக்கூடிய ஒரு 
நிலை . நாம் இறைவனைப்பற்றிக் கருதுவனவும் அதற்குக் கோடிப் 

அதிகமானவையும் சூரியமண்டலத் திறைவனிடத்து 
அமைந்துள்ளனவாம் . 

நாம் சூரிய மண்டலத்திறை - 
வனையே சிவன் என்று வணங்குவதும் , நாராயணன் று 
போற்றுவதும் , பிரம்மா என்று பேசுவதும் . அந்த சூரிய மண்ட 
லாதிபதியைப் பற்றியே நாம் ஒரு கடுகளவு கூட அறியமுடியா 
திருக்கும்போது , அதற்கப்பாலுள்ள அண்டத்தையும் அண்டத் 
தலைவனையும்பற்றி எண்ணுவதெல்லாம் வெறும் ஆகாயக் கோட் 
டையே தவிர வேறில்லை . இறைவனோடு ஒன்றாகியும் வேறாகியும் 
நின்று பத்துப் பிரஜாபதிகளும் விகாசமுறைகளை நடத்திவைப்பர் . 
அவர் ஒவ்வொருவரின் கீழ் ஏழு மூலமனுக்கள் , ஏழு பீஜமனுக் 
கள் , சப்தரிஷிகள் , வேறு பல அதிகார புருஷர்கள் , தேவர்கள் , 
முனிவர்கள் , சித்தர்கள் , முத்தர்கள் எனப் பலர்கூடி ஓயாது 
உழைத்து மனித வர்க்கத்தையும் மற்ற வர்க்கங்களையும் பால் 
நினைந்தூட்டும் தாயினுஞ்சாலப் பரிந்துபேணி வளர்த்து வரு 
கின்றனர் . இது விகாச முறையின் ஒரு பகுதி .. 


ஆலயப்படம் 1. 1. 2. 2. எண்ணிட்ட பாகம் சூரியமண்ட 
லத்தையும் அதன் ஏழு ஆதாரத் தொடர்களையும் குறிப்பதாகும் . 
அதன் பிராகாரங்கள் சூரிய மண்டலத்தின் சப்த உலகங்களாம் . 
தொடர்களின் கோளங்கள் ஒவ்வொன்றிற்கும் புவர் , சுவர் , மகர் 


278 


லோகங்கள் தனித்தனியாக விருக்கும் . ஜனோலோகம் முதல் 
மேற்பட்ட உலகங்கள் யாவும் மிகப் பரந்திருப்பதால் , அவை 
ஒவ்வொரு கோளத்திற்கும் தனித்தனியாக இருப்பினும் ஒன்றை 
யொன்று 

தொட்டு , சூரியமண்டலம் முழுவதும் ஏகமாய் 
இருக்கும் ; ஆயினும் சூரியனைச்சுற்றி வட்டமிடும்போது 
அந்தந்த மேரு தண்டத்தின் கவர்ச்சி காரணமாக அதன தன் 
தனிப்பரப்பு அதனதனுடனேயே சுழன் றுவரும் . 

பிரம்மாவின் தினப்பிரளயத்தின் போது அசுத்தமாயா உல 
கங்களாகிய பூ , புவர் , சுவர்லோ கங்கள் சூரிய மண்டல முழுவதிலும் 
அழிந்துவிடுமாம் . இம்மூன்று லோகங்களும் திரிலோகங்கள் 
என்னப்படும் ; இந்த தினப்பிரளயம் நமக்கு நைமித்திகம் 
என்றழைக்கப்படும் . இனி பிரம்மாவுக்கு 100 வயசு ஆகும் 
போது சத்யலோகம்வரை அழிந்து விடுமாம் . அப்பிரளயம் 
பிராகிருதம் என்னப்படும் . 


பாடம் 33 . 


சூரிய மண்டலம் - நைமித்திகப் பிரளயம் . 


இது நம் ஆலயங்களில் தைப்பூசத் திருவிழாவாகக் கொண் 
டாடப்படுகிறது . அது பற்றிய புராணக்கதை வருமாறு : -- 


மாயை என்ற அசுர மங்கைக்கு ஆணவம் , கன்மம் , மாயா 
மலங்களின் உருவமாகவும் , சத்வ , ரஜோ , தமோ குணங்களின் 
சாரமாகவும் , பத்மாசுரன் , சிங்கமுகாசுரன் , யானை முகாசுரன் 
என்ற மூவர் பிறந்து , அருந்தவம் புரிந்து , மிகுந்த பராக்கிரம 
சாலிகளாய் திரிலோகங்களையும் அடக்கியாண்டு , தமது முடிவு 
காலம் வரவே முருகப்பெருமானால் ஐப்பசி மாசத்து ஷஷ்டியன்று 
சங்காரஞ்செய்யப்பட்டனர் . அவருள் , மாயையின் மாயா மலமும் 
தமோ குணமுமாகிய யானைமுகாசுரன் என்ற தாரகாசுரனுக்கு , 
மேற்கூறிய மும்மலங்கள் - முக்குணங்களின் அவதாரமாய் மூன்று 
புதல்வர்கள் இருந்தனர் . அப்புதல்வர்களான தாரகாக்ஷன் , 
கமலாக்ஷன் , வித்யுன்மாலி என்ற மூவரும் , திரிலோகங்களையும் 


279 


அழிக்க 


வெல்ல விரும்பினவர்களாய் மேருமலையை யடைந்து இந்திரியங் 
களை அடக்கிக் கடுந்தவம் புரிந்தனர் . அப்போது பிரமதேவர் 
பிரசன்னமாகி அவர்களை நோக்கி , “ நீங்கள் யாது கருதித் தவஞ் 
செய்கின்றீர்கள் " என்று வினவினர் . அவ்வசுரர் மூவரும் 
அவரைப்பணிந்து , “ ஐயனே , எங்களுக்கு இறவாவரத்தை அளிக்க 
வேண்டும் , " என்று பிரார்த்தித்தனர் . அதற்குப் பிரமதேவர் , 
" அது இயற்கையில் இல்லாததொன்று , பிறப்பு உண்டேல் இறப் . 
புமுண்டு . அதனால் அதனையன்றி வேறு வரம் யாதாமொன்றைக் 
கேளுங்கள் , " என்றனர் . அசுரர்கள் ஆலோசித்து, “ அண்ணலே , 
அடியேங்களுக்குப் பகைவர்களால் வெல்லவொண்ணாதனவும் , 
தேவர் , மனிதர் முதலியோரால் 

முடியாதனவும் , 
எண்ணிய இடத்திற்கு எளிதிற்செல்லும் வலிமையுடைபனவு 
மான பொன் , வெள்ளி , இரும்புகளாலாகிய மூன்று பட்டணங்கள் 
வேண்டும் . அம்முப்புரங்களும் , பூமி அந்தரம் சுவர்க்கமென்னுந் 
திரிலோகங்களிலும் சஞ்சரித்து ஆயிர வருடத்திற்கு ஒரு முறை 
ஒன்று சேர்வதும் , மீண்டும் விரும்பிய இடத்திற்குச் செல்வதுமா 
யிருத்தல் வேண்டும் . அவ்வாறு அம்மூன்றும் ஒன்று கூடியிருக் 
குஞ்சமயத்தில் அம்மூன்றையும் ஒரே அம்பினால் அழிக்கவல்ல 
சுத்தவீரன் ஒருவனிருந்தால் , அவனால் மழைகாலத்தில் சந்திரன் 
புஷ்ய நட்சத்திரத்துடன் கூடியிருக்கும் முகூர்த்தத்தில் ( தைப் 
பூசத்தன்று ) அம்முப்புரங்களும் அழிவையடையவும் , அதனால் 
நாங்கள் மூவரும் இறக்கவும் , வேறொருவராலும் இறவாதிருக்கவும் 
வரந்தர வேண்டும் . என்று பிரார்த்தித்தனர் . 

பிரம்மதேவர் , 
“ அவ்வண்ணமேயாகுக ”, என்று வரங்கொடுத்து மறைந்தனர் . 
பிறகு மயனென்னும் அசுரத்தச்சன் காஞ்சனபுரி , இரஜிதபுரி , 

யசபுரி என மூன்று பட்டணங்கனை நிருமித்து , அவற்றுள் 
காஞ்சனபுரியைச் சுவர்க்கத்திலும் , இரஜிதபுரியை மத்தியத்திலும் , 
ஆயசபுரியைப் பூமியிலும் சஞ்சரிக்கத்தக்கதாகச் சூத்திரம் 
வைத்து , அவற்றை முறையே தாரகாக்ஷன் முதலிய மூவருக்கும் 
கொடுத்தான் . 


ஆய 


தாரகாக்ஷன் முதலாயினோர் தாங்கள் பெற்ற அருந்தவச் 
செல்வத்தினால் இறுமாப்படைந்து தெய்வத்தை மறந்து நன் -- 
னெறியினின்றும் வழுவினவர்களாகி , அளவிறந்த அவுணச்சேனை 


280 


யுடன் வைகுண்டம் முதலிய தேவநகரங்களையும் பூலோகத்துள்ள 
பல பட்டணங்களையும் சிதைத்து , திரிலோகங்களிலுமுள்ள உயிர் - 
களையெல்லாம் துன்புறுத்திவந்தார்கள் . அதனைப் பொறுக்காத 
தேவர்கள் சிவபெருமானிடஞ்சென்று , “ இறைவனே , திரிபுர 
வாசிகள் இறக்குந் தன்மையுள்ள எவராலும் எப்பிராணியாலும் 
இறவாதிருக்க வரம்பெற்றிருத்தலின் , அவர்களை அழிக்கும் ஆற் . 
றல் தேவரீருக்கன்றி வேறெவர்க்கும் இல்லையாதலால் , தேவரீரே 
அவர்களை அழித்து அடியேங்களைக் காத்தருளவேண்டும் . என்று 
பிரார்த்தித்தனர் . பரம கருணாநிதியாகிய சிவபெருமான் அவர் - 
களது வேண்டுகோளை அங்கீகரிக்கவே , அவருடைய ஆக்கினையின் - 
படி விசுவகர்மா என்னும் தேவ தச்சன் பதினான்கு உலகங்களை 
யும் ஒரு திவ்ய ரதமாய் நிருமித்தான் . சூரிய சந்திரர்கள் அந்த 
ரதத்தின் சக்கரங்களாயினர் . பிரமதேவர் சாரதியானார் . வேதங் 

நான்கும் நான்கு குதிரைகளாயின . பிரணவ மந்திரம் 
குதிரை செலுத்துங்கோலாயிற்று . அதில் சிவபெருமான் ஏற 
வும் , மேருபலை வில்லாகவும் வாசுகி என்னும் பாம்பு அதற்கு 
நாணாகவும் அவருடைய இடக்கரத்தில் அமர்ந்தன . விஷ்ணு 
வானவர் அக்கினிதேவரைக் கூராகவும் வாயுதேவரை ஈர்க்க வுங் 
கொண்ட அம்பாக அவருடைய வலக்கரத்தில் 

வலக்கரத்தில் அமர்ந்தார் . 
தேரானது . திரிபுரத்தைச் சமீபித்தலும் சிவபிரான் வில்லை 
வளைத்தனர் . அப்பொழுது திரிபுரங்கள் 

மூன்றும் ஒன்று 
சேர்ந்த சரற்காலத்துச் சந்திர புஷ்ய நட்சத்திரமாயிருந்தது . சிவ 
பெருமான் தமது கையிலிருந்த ஓரம்பைப் பிரயோகிக்கச் சித்த 
மானபொழுது , போர்க்கருவிகளாக அமைந்திருந்த ஒவ்வொரு 
வரும் தம்மாலேயே திரிபுர தகனம் நிகழ்வதாக இறுமாப்படை - 
தனர் . அதனையுணர்ந்த சிவபெருமான் பாணத்தைப் பிரயோகி 
யாது புன்னகை செய்தார் . அப்போது அவர் வாயினின்றும் 
வெளிவந்த அக்கினியினால் முப்புரங்களும் எரிந்து சாம்பராயின . 


க 


இதுவே புராணக்கதை . ஆலயங்களில் பிரமோற்சவகாலத் 
தில் நடைபெறும் இரதோற்சவம் ( தேரோட்டம் ) இந்த ஐதிகத் 
தினையே குறிக்கும் . இப்புராணக்கதைக்கு ஒரு திறவுகோல் " ஆயிர 
வருடத்திற் கொருமுறை மூன்று புரங்களும் ( கோட்டைகளும் ) 
ஒன்று சேரும் . " என்ற கருத்தில் உள்ளது . அதனைப் பின்னர் 
நோக்குவோம் , 


281 


இந்த முப்புரங்களுக்குப் பல புதைபொருள்கள் உள்ளன . 
அவற்றுள் ஒன்று அவை திரிலோகங்களை அறிகுறியாகக் குறிப் 
பிடுவது . அப்போது இரும்புக் கோட்டை யென்பது சூரிய - 
மண்டலத்துள்ள பூலோகங்களாகிய ஸ்தூல உலகத் தொகுதி 
யாகும் ; வெள்ளிக்கோட்டை அங்குள்ள புவர்லோகத்தொகுதி 
யும் , பொன்கோட்டை சுவர்க்கலோகத் தொகுதியும் ஆம் . இம் 
மூன்று கோட்டைகளும் எண்ணிய எண்ணியாங்கு சூரியமண்ட 
லம் முழுவதும் சுற்றித்திரியும் என்றதனால் , அவை சூரியமண்ட . 
லத்துள்ள ஏழு தொடர்களின் திரிலோகங்களையும் தொகுதி - 
யாகக் குறிப்பிடுமெனக் கொள்ளல் வேண்டும் . இக்கருத்து வேறு 
பல இடங்களிலும் காணப்படுகின்றது . இறைவன் ஐந்தொழி . 
லாம் ஆனந்தத்தாண்டவம் புரியும்போது பூலோக அரங்கத்தின் 
ஸ்தூலபாகம் ( நிலம் , நீர் , தீ , காற்று ) சித்திர சபையென்றும் 
சூட்சும பாகம் ( ஆகாயம் ) தாம்பிரசபை யென்றும் கூறப்பட்டுள் - 

அவை முறையே தெற்கே திருக்குற்றாலத்திலும் திருநெல் 
வேலிச் செப்பறையிலும் உள்ளன . அவன் புவர்லோக அரங்கத் . 
தில் ஆடும்போது அது மதுரையில் ரஜிதசபை , வெள்ளியம்பல 
மாக இருக்கின்றது . அவன் சுவர்க்கலோக அரங்கில் ஆடுவது 
கனகசபை , பொன்னம்பலம் என்ற சிதம்பரத்தேயுள்ளது . வான - 
வர் நாட்டுக்குப் பொன்னாடு என்றும் இந்திரனுக்குப் பொன்னி- 
நாடன் என்றும் பெயர்கள் உள்ளன . புவர்லோகத்திற்கு கிரேக்க 
நாட்டுப் பண்டைய ஞானியர் தம் நெற்றிக்கண் பார்வைக்குத் 
துலங்கியபடி நட்சத்திர ( வெள்ளி ) ஒளி உலகம் ( Astral World ) 
என்று பெயரிட்டுள்ளனர் . ஆதலால் பூலோகம் இரும்பு நகரம் ,, 
புவர்லோகம் வெள்ளி நகரம் , சுவர்லோகம் பொன்னகரம் என்ற 
கருத்துக்கள் புதிய கற்பனைகளல்லவென்பது விளங்கும் . 


ளன . 


உள்ளது 


வான 


இனி , " ஆயிரம் ஆண்டுகளுக் கொருமுறை அவை ஒன்று 
சேரும் , " என்ற கணக்கை ஆராய்வோம் . நம் நாட்டுச் சோதி - 
டத்திற்கு ( Astrology ) அடிப்படையாக 
சாஸ்திரத்தின் ( Astronomy ) கணிதமுறை , வான சாஸ்திரத்தின் 
கணக்குத் துள்ளிபமாயில்லாதபோது சொல்லப்படும் ஜோஸ்யம் 
தவறிவிடும் , தவறிவிடுகின்றது . " ப்ருகத் ஜாதகம் " 
நூலில் சூரிய மண்டலத்துள்ள கிரகங்களெல்லாம் ஒன்று சேரும் 

36 


என்ற 


282 


நாள் , அதாவது ஒரே கோட்டில் நிற்கும் நாள் ஒரு கல்பம் 
என்றும் , அது பிரம்மாவிற்கு ஒரு நாளாகுமென்றும் கூறப்பட் 
டுள்ளது . அந்நாள் 432 கோடி வருஷங்கள் என்று புராணங் 
கள் கூறுவதை முன்னமே கண்டோம் . இனி ஜோதிட கணிதத் 
தின்படி கிரகங்கள் சூரியனைச்சுற்றிவரும் நாட்கள் கீழே தரப் . 
படுகின்றன : 


புதன் 


||| 


சுக்கிரன் 
பூமி 
செவ்வாய் 
வியாழன் 
சனி 
சந்திரன் 


83.9693 நாட்கள் 
224.7008 
365.2564 
686.9795 
4332.5848 
10759.2200 

27.3333 


= 


21 


இவை யாவற்றிற்கும் கீழ்ப் பொது எண் ( L. C. M. ) 
4,320,000,000 வருஷங்களென்று கணக்கிட்டறிந்து கொள்ள 
லாம் . அதாவது 432 கோடி வருஷங்களுக்கொருமுறை அவை 
யாவும் அவற்றின் திரிலோகங்களும் ஒரே கோட்டில் நிற்குமென்று 
அது உணர்த்துகின்றது . அது ஒரு பிரளய காலமென்றும் அறி 
விக்கப்படுகின்றது . இவ்வுண்மை புராணக் கதையாகக் கற்பனை 
செய்யப்பட்டுள்ளது ; ஆலயங்களில் அறிகுறியாய்த் தைப்பூசத் 
திருநாளன்று தேரோட்டமாகக் கொண்டாடப்படுவது . இதனை 
யன்றித் திரிபுரங்களுக்கு வேறு பல ஆழ்ந்த பொருள்களும் உள்- 
ளன . ஆலயத்திருவிழாக்கள் யாவுமே இவ்விதப் புதைபொருள் 
களைக் கொண்டனவாம் . இத்திருவிழாக்களின் போது அவற்றின் 
உட்கருத்துக்களைச் சிறுவர்களுக்கும் கல்வியறிவில்லாதவர்களுக் 
கும் சமயக் கிண்டர்கார்டனாக விளக்க வேண்டுவது கற்றறிந்தார் 
கடமையாகும் . இவ்வித சமய போதனைகளில்லாமையால் பல - 
ருக்கும் நம் சமயத்தில் இன்று நம்பிக்கை நீங்கி வருகின்றது . 
இவ்விழாக்கள் இப்போது வெறுந் தமாஷாக மாத்திரமே நடை . 
பெறுவது மிகவும் வருந்தத் தக்கது . புராணக் கதைகளெல்லாம் 
எவ்வேழு உட்பொருள்களைக் கொண்டன வென்றும் , அவை 
ஸ்தூலபரமாகத் தொடங்கி ஞானபரம்வரை அவரவர் அறிவின் 


283 


பக்குவாபக்குவத்திற்கேற்பப் படிப்படியாக விளக்கி வெளிடப் . 
படுமென்றும் , அப்பொருள்கள் யாவும் பண்டும் இன்றும் என் - 
றும் நடைபெறுவனவாகிய இயற்கை நியதிகளே யென்றும் 
அனுபூதிப்பெரியார் கூறுகின்றனர் . அத்தகைய பௌராணிகர் 
இன்று எங்கு சென்று மறைந்தனர் ? 


பாடம் 34 . 


ஆலய விக்கிரகங்கள் . 


ஒரு பள்ளிக்கூடத்திலுள்ள பிள்ளைகள் யாவரும் ஒரே 
வகுப்பில் படிப்பவரல்லர் . அவர்கள் வயதிலும் அறிவிலும் பல 
தரமா யிருப்பதுபோலவே அவர்கள் படிக்கும் வகுப்புகளும் 
பலவாயிருக்கும் ; அதனால் அவருக்கேற்பட்டுள்ள பாடத்திட்டங் 
களும் போதனா முறைகளும் பலதரப்பட்டவையாகவே இருக்கும் . 
அவருள் ஆரம்ப வகுப்பினருக்கு ஏற்பட்டுள்ள போதனா முறை - 
யானது கிண்டர் கார்டன் முறையென்று இன்று அழைக்கப்படு- 


கின்றது . 


இதுபோன்றே இறைவன் விதித்திருக்கும் ஆன்மப் பள்ளி - 
யாகிய உலகப்பள்ளியும் நடைபெறுகின்றதென்னலாம் . அங்கும் 
மக்கள் அறிவிலும் ஆன்ம வளர்ச்சியிலும் பலபல தரமாக இருக் 
கின்றனர் . ஆயினும் அவரைப் 

ஆயினும் அவரைப் பொதுவாக முதல் , இடை , 
கடைசி வகுப்பென மூன்று பிரிவாகப் பிரிக்கலாகும் . அவருள் 
கடைசி வகுப்புக்கு ஆன்றோர் அமைத்துள்ளதே சமயக் கிண்டர் 
கார்டன் என்று இந்நூலிற் கூறப்பட்டுள்ள நமது ஆலயங்கள் . 


யது , " 


" கடவுள் , என்ற சொல் " கடந்து நிற்பதாக உள்ளது , " 
அதாவது , “ எல்லாத் தத்துவங்களையும் கடந்து நிற்றலையுடை . 

எனப்பொருள்படும் ; தத்துவங்கள் - ஸ்தூலமாயினும் 
சூக்ஷ்மமாயினுஞ் 

சரியே , 

அவையாவற்றிற்கும் அப்பாற் 
பட்டதே கடவுள் என்பதே நம்முன்னோர் கொள்கை . அதனால் 
தத்துவங்களாலாகிய நம் மனம் மொழி மெய்களைக்கொண்டு 
அவர் அறியப்படுபவரல்லர் என்பது பெறப்படும் . அத்தகைய 
பரம்பொருளுக்குக் கடவுள் என்ற பெயரை இட்ட அப்பெரி - 


284 


என்று 


காத 


யோரே , “ கடவுள் அறியப்படாதவர் , ஆயினும் முறுகி விரும்பு 
வோரால் அடையப்படுபவருமாவர் , " என்றுங் கூறியுள்ளனர் . 
அந்தத் தீவிர பக்தியுடைய மக்களுக்கேற்பட்ட போதனா 
முறையை , 
“ உரையற்ற தொன்றை உரைசெய்யும் ஊமர்காள் ! 
கரையற்ற தொன்றைக் கரைகாண லாகுமோ ! 
திரையற்ற நீர் போல் சிந்தை தெளிவார்க்குப் 
புரையற் றிருந்தான் புரிசடை யோனே . 

திருமூலர் அருளியிருக்கின்றனர் .. உரையுணர் 
விறந்ததோர் பெரும்பொருளே கடவுளாதலால் , அப்பொருளை 
உரையும் உணர்வும் அற்ற நிலையினரே அடையவல்லவர் . 
லருக்கிடையே நிகழும் சிற்றின்ப உணர்ச்சி உரையுணர்வு கடந்து 
நிற்பது போலவே , கடவுளையடையும்போ துண்டாம் பேரின்ப 
வுணர்ச்சியும் உரையுணர்வு கடந்து நிற்கும் . உரையுணர்வற்ற 
அந்தப் பேரின்ப நிலையே , மனமும் வாக்கும் இறந்த நிலையெனவும் , 
பரமஞான நிலையெனவும் , மோன நிலையெனவும் பலவாறாகக் 
கூறப்படுவது . " மோனமென்பது 

ஞானவரம்பு , " 

என்ற 
இடத்தும் , 

" எத்தொழிலைச் செய்தாலும் ஏதவத்தைப் பட்டாலும் 

முத்தர் மனமிருக்கும் மோனத்தே ... 
என்ற இடத்தும் உள்ள மோனம் என்ற சொல் , அந்தத் திரை 
யற்ற நீர் போன்ற சிந்தையைக் குறிப்பதாம் . தத்துவ சோதனை - 
யால் மெய்ப்பொருள் இது , பொய்ப்பொருள் இதுவெனக்கண் - 
டுணர்ந்த பெரியோர்கள் , ஆன்மபாவனை யற்று என்றும் மெய்ப் 
பொருளுடன் இரண்டற விளங்கும் உயரிய நிலையுடையவரா -- 
யிருப்பர் . இவரே முதல் வகுப்பு மக்களாவர் .. 
இனி , “ அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன் , 

இன்றும் திருவுருவம் காண்கிலேன் , - என்றுந்தான் 
எவ்வுருவோ நும்பிரான் என்போர்கட் கென்னுரைக்கேன் , 
எவ்வுருவோ நின்னுருவ மேது ? ” 


இரங்கி 


என்று மனமிரங்கும் காரைக்காலம்மையாரோடு 
பழுவோர் , இடைவகுப்பு மக்களாவாரென்னலாம் . இவருடைய 


285 


ஐயப்பாட்டை நீக்குவதே அப்பர் சுவாமிகள் அருட் போதனையில் 
ஒரு பாட்டு . சரியா மார்க்கமாகும் தாசமார்க்கத்தின் எல்லை - 
யைக்காட்ட அவதரித்த திருநாவுக்கரசு சுவாமிகள் அம்மக்களுக் 
குரிய பாட முறையை வகுத்துள்ள பாசுரமாவது , 
“ மைப்படிந்த கண்ணாளுந் தானுங்கச்சி மயானத்தான் , 

வார்சடையான் , என்னினல்லான் , 
ஒப்புடைய னல்லன் , ஒருவனல்லன் , ஒருரனல்லன் , 

ஒருவமனில்லி ,, 
அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் 

அவனருளே கண்ணாகக் காணின் அல்லால் , 
இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் 

இவனிறைவன் என்றெழுதிக் காட்டொணாதே . " 
என்பதாம் . 

. இந்நெறியில் இன்றியமையாதனவான மனத் 
தாழ்மையும் தன்னலமற்ற இறையன்பும் இறைவன் ஈகுவதெல்லாம் 
தமது நன்மைக்கே யென்ற பூரண நம்பிக்கையும் இல்லாதவர் 
கடைசி வகுப்பு மக்களாவர் . அவர்கள் இறைவனுடைய முற் 
றறிவில் ஐயுற்றுத் தமக்கு வேண்டுவனவற்றை , அதுவும் பொது 
வாக உலக இன்பங்களை , அவரைத் தூண்டிக் கேட்டு நிற்பர் . 
அவற்றிற்காக ஆராதனை அபிஷேகம் முதலிய கட்டணங்களுஞ் 
செலுத்துவர் . அவர்களுக்கேற்ற போதனா முறையே ஆலயங் 
களும் அங்குள்ள விக்கிரகங்களுமாம் . 


காணப்படும் பொருள்களிலிருந்து காணப்படா தவற்றை - 
யும் , தெரிந்த பொருளிலிருந்து தெரியாதவற்றையும் வருவித் - 
துக் கற்பிப்பதே இன்றைய கிண்டர்கார்டன் போ தனா முறை - 
யின் அடிப்படைக்கொள்கை . இம்முறை நம் நாட்டில் பண்டே 
“ தூலாருந்ததி நியாயம் ” என்ற பெயரால் நடைபெற்று வந்த 
தொன்று . 


60 


தாலத்தின் மரங்கள் காட்டித் தனிப்பிறை காட்டுவார்போல் , 
ஆலத்தின் உடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார்போல் , 
தூலத்தை முன்பு காட்டிச் சூக்கும் 

சொரூபமான 
மூலத்தை முன்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே , 


286 


என்ற பாட்டு , தற்காலக் கிண்டர் கார்டன் முறைக்குப் 
பன்னெடுங் காலத்திற்கு முன்னரே நம்மிடையே யுள்ள தாகும் . 
அதாவது , எப்படி வானத்திலுள்ள மிக மெலிந்த பிறைச்சந்திர - 
னையும் மிக நுண்ணிய அருந்ததி நக்ஷத்திரத்தையும் காட்டுதற்கு , 
முறையே அவற்றிற்கு அணிமையிலுள்ள மரக்கிளையையும் பெரிய 
நக்ஷத்திரத்தையும் காட்டி அறிவிப்பாரோ , அவ்வாறே சூக்குமப் 
பொருளை விளக்குவதற்குத் தூலத்திலிருந்து ஆசிரியர் தொடங் 
கினர் , என்பது அப்பாட்டுக் கூறுவதாகும் . ஆகவே நம் ஆலயங் 
களைச் 

சமயக் கிண்டர்கார்டன் முறையென்றது , அவற்றின் 
பழைய கருத்தைத் தற்காலப் பெயர் கொண்டு இந் நூலில் 
அழைத்ததைத் தவிரப் புதிய கற்பனை யொன்றுமில்லை யென்பது 
அறியத்தக்கது . 


இனி , விக்கிரகம் என்பது வி : " விசேஷ, “ கிரகம் : " இடம் , 
அதாவது கடவுள் விசேஷமாக விளங்கும் இடம் என்று பொருள் 
படும் . அண்டம் முழுவதிலும் இறைவன் பொதுவாகவும் , ஆலய 
விக்கிரகங்களில் அவன் சிறப்பாகவும் விளங்குவன் என்று சமய 
நூல்கள் கூறுகின்றன . அதனால் அங்குள்ள சிலைகள் , சிறுவர் 
சிறுமியர் கற்பித்து விளையாடும் வெறும் பாவைகள் போலல் 
லா மல் , இறைவனுடைய குணாதிசயங்களை விளக்கும் வண்ணம் 
உரிய சின்னங்களோடு பெரியோரால் 

வகுக்கப்பட்டுள்ளவை 
யென்று அறிதல்வேண்டும் . அந்த உருவங்கள் பல பல தோற் 
றங்களை யுடையனவாயினும் , அவை அனைவற்றிற்கும் அடிப்படை 
ஏகமான இறைவன் ஒருவனேயாம் . குற்றாலத்திலே இடி 
பிடித்தால் கோயம்புத்தூர் விளக்கணையும் , என்ற நகைச்சுவை 
மிகுந்த திரைப்படப் பாட்டொன்று தமிழ் நாட்டில் இன்று 
அநேகர் கேட்டிருப்பர் . 

மிகவும் உண்மையென்றும் 
அதற்குக் காரணம் இன்னதென்பதையும் இன்று சிறுவரும் 
அறிவர் . குற்றாலத்திலிருந்து கோயம்புத்தூர் வரையுள்ள 
விளக்குகள் யாவும் ஒரே மின்சாரத்தால் இயக்கப்படுகின்றன 
வென்பதும் , அம்மின்சாரமும் தாம்பிரவர்ணி நதிக்கரையில் 
அகத்தியர் வாழும் பொதியமலையிலுள்ள மின்சார நிலையம் ஒன்றி 
லிருந்தே வெளியாகின்ற தென்பதும் அச்சிறுவர்களே விளக்குவர் . 
ஆனால் இவ்வளவு பரந்த பிரதேசத்திலுள்ள விளக்குகளோ , யாவும் 


ள 


287 


பலபல 


ஒரே மாதிரியாயிராமல் உருவத்திலும் நிறத்திலும் ஒளியிலும் 
சக்தியிலும் அவை எண்ணற்ற வேறுபாடுகளுடையனவாக உள் 
ளன . ஆயினும் அவை ஒவ்வொன்றினுள்ளும் தனித்தனி மின்சாரம் 
இருப்பதாக நாம் கருதுவதில்லை. அவ்வாறே நான்கு பட்டங் . 
கொண்ட ராந்தல் ஒன்றில் ஒவ்வொரு பக்கத்தில் ஒவ்வொரு 
மூர்த்தியின் படத்தை ஒட்டி , உள்ளே விளக்கை யேற்றினால் 
தனித்தனிப் படங்கள் அங்கே காணப்படுமாயினும் அவற்றிற்கு 
ஒளிகொடுப்பது ஒரே விளக்காயிருப்பது போலவே ஆலயத் 
துள்ள பல்வேறு விக்கிரகங்களைக் கண்டு அதனால் தெய்வங்கள் 

வெனக் கொள்ளாது , அவையாவும் , அவற்றுள் ஒவ் 
வொன்றும் , ஏகனான ஒரே இறைவனுடைய பல பல அம்சங் 
களைக் காட்டும் உருவங்களே யெனக்கொள்ளல் வேண்டும் . இவ் 
விக்கிரகங்களின் சின்னங்கள் சில பொதுவாகவிருக்கும் . இறைவ 
னுடைய சர்வ வல்லமையைக் காட்டும் பொருட்டு இரண்டுக்கு 
மேற்பட்ட திருக்கரங்களை உடையனவாகவும் , அவனுடைய 
படைத்தல் , காத்தல் , அழித்தல் மறைத்தல் , அருளல் என்ற 
ஐந்தொழில்களைக் காட்டும் பொருட்டு அபயவரதங்களையும் பல் 
வேறு ஆயுதங்களையும் உடையனவாகவும் அப்பொதுச் சின்னங் 
கள் அமைந்திருக்கும் . இது ஒரு பகுதி . 

இரண்டாவதாக , சில உருவங்கள் சிறப்புச் சின்னங்களை 
யுடையனவாக இருக்கும் . முக்திநெறிகள் யாவும் அனைவருக்கும் 
உரியன வாயினும் , பக்தி நெறியும் , ஞானநெறியும் அகநோக்கி 
களுக்கு ( Introverts ) உகந்தவையாம் . அதனால் அகநோக்கி . 
களின் தலைவராகும் யானைத்தலைப் பிள்ளை யாரும் , பொதுவாக 
எல்லா நெறிகளுக்கும் , சிறப்பாக ஞானதெறிக்கும் பக்தி 
நெறிக்கும் அதிகாரியாவர் . அதனால் ஞான முடிவாகிய நாத 
ப்ரம்மத்தின் பிரணவ வடிவமே அவருக்குக் கொடுக்கப்பட்டிருக் 
கின்றது . அவருக்கு ஓம்கார உருவன் என்றும் பிரணவ மூர்த்தி 
யென்றும் பெயர்களும் உள்ளன . ஓம் " என்ற எழுத்துகளில் 
ஓகாரத்தின் கொம்பிலுள்ள இரண்டு சுழிகளும் யானை முகத்தின் 
இரு காதுகளிலும் , அதன் இடையிலுள்ள பாட்டுக்கோடு இடது 
புறம் நீட்டிய துதிக்கையிலும் , ஓகாரத்தின் தொங்கு சுழி நாபி . 
யிலும் அமைந்திருப்பது எளிதில் அறியலாகும் . “ ம் ” என்ற 
மெய்யை உணர்த்தும் சின்னம் - 0 - இடக்கையில் கொண் . 


288 


டிருக்கும் மா துளங்கனியால் குறிக்கப்படும் . இயற்கை யானைக் 
குத் தொந்திவயிறு இருப்பதில்லை . ஆனால் சகல அண்டங்களும் 
சராசரங்களும் பிரணவத்துள் அடங்குதலால் , யானைப் பிள்ளை - 
யாருக்குத் தாழி வயிறு அமைந்திருப்பது இயல்பாகின்றது . 
அண்டங்கள் கோழிமுட்டை உருவுடையன ; முட்டைக்கும் 
அண்டமென்பதே பெயர் ; மாதுளை அரிசி ஒவ்வொன்றும் சிறு 
முட்டை வடிவான தனித்தனி அண்டமாகவும் , ஆயிரக்கணக்கான 
அவ்வரிசி - அண்டங்களைக்கொண்ட மாதுளங்கனி ஒவ்வொன்றும் 
அகிலாண்டமாகவும் உருவகப்படுத்தப் பட்டிருப்பதும் அறியத் 
தக்கது . 


அம்மா திரியே புறநோக்கிகளின் ( Extroverts ) தலைவராகும் 
முருகப்பெருமான் ஆறு தலைகளை யுடையவனாவன் . புறநோக்கி 
களுக்கு விரைவில் முக்தியளிக்கவல்லவை யோகநெறியும் கர்ம 
நெறியுமாம் . அதனால் அவற்றிற்குச் சிறப்பதிகாரியாகவும் மற்ற 
நெறிகளுக்குப் பொது அதிகாரியாகவும் முருகன் உருவகப் 
படுத்தப்பட்டிருக்கின்றனன் . முருகன் யோகநெறித் தலைவன் 
என்பது அவனுடைய காவடியால் விளங்கும் . 


ஏதாவது 


அருளவேண்டு 


பார்வதி பரமேசுவரர் திருமணத்தின் போது பூமியின் வட 
திசை தாழ்ந்து தென் திசை உயரவும் , வடக்கே இமயத்திருந்த 
அகத்திய முனிவரைத் தெற்கே பொதியஞ் செல்லும்படி 
சிவபெருமான் ஆக்ஞா பித்தனர் . அப்போது அகத்தியர் சிவ . 
பெருமான் திருமணத்தைத் தெற்கே தரிசிக்க வேண்டுமென்றும் , 
இமயமலையின் ஞாபகச் சின்னமாக 
மென்றும் இறைவனை வேண்டினர் . இறைவன் அடுத்திருந்த 
சிவகிரி , சக்திகிரி என்ற இரு குன்றுகளைக் காட்டி அவற்றைக் 
கொண்டு செல்லும்படி கூறினர் . அகத்தியர் தமது மாணாக்க 
னாகிய இடும்பனை அவற்றை யெடுத்து வரும்படி கட்டளையிட ,, 
அரக்கர் குல குருவாயிருந்த அவன் ஏழு கணுக்கள் கொண்ட 
கல்மூங்கிலொன்றைக் காட்டிலிருந்து வெட்டி , அதன் நுனிகளில் 
இரு குன்றங்களையும் கட்டித் தூக்கிக்கொண்டுவந்து பழனியில் 
இறக்கி இளைப்பாறும் போது அங்கு சிவகிரியின் மீது பாலமுருக 
னாம் பழனியாண்டவன் தெரிசனம் பெற்றுப் பேரின்ப நிலையை 
எய்தினன் . இதுவே இன்று முருகனடியார் சுமந்து சென்று 


பக்கம் 288 


SEPz4 % 


U 


சிவ 


RAM 


டக்கால் தூக்கிய அணு 

ஆண் அணு 


தாண்டவமூர்த்தி 


* 


வலக்கால் தூக்கிய அணு 

பெண் அணு 


ஆருத்த தாண்டவ நக்ஷத்திரம் 

( ஓரையன் ) 


289 


செலுத்தும் காவடி பற்றிய ஐதீகம் . பழனி , யோகப் பழம் பழுத்த 
இடம் . 


மாகிய 


காட்சி 


இக்கதையில் வரும் அகத்தியர் சித்த புருஷருள் தலைசிறந்த 
பெரியார் என்பது கர்ண பரம்பரை . அரக்கன் என்பவன் சுய . 
நலங்கருதி உழைக்கும் பிரவர்த்தி மார்க்கத்தான் . அரக்கர் 
குலகுரு எனப்படுபவன் அம்மார்க்கத்தில் தலைமையுற்று , “ யோக 
மென்பது வேலைத்திறமை என்ற கீதா வாக்கியத்தின்படி , 
யோக நெறிப் பயிற்சிக்குப் பக்குவம் பெற்ற மனம் , மொழி , 
மெய்களை யுடையவன் . அவன் ஆன்மப்பேற்றை விரும்பி 
நிவர்த்தி மார்க்கத்திலிறங்கி சிவராஜயோகியும் வித்தகச் சித்தரு - 
அகத்தியரை 

அடைகின்றான் . அவர் அவனுடைய 
முதுகின் அடியில் மூலாதாரத்துள்ள சக்தி கிரியையும் குண்ட 
லினியையும் , தலையுச்சியில் சகஸ்ராரத்திலுள்ள சிவகிரியையும் 
பரசிவத்தையும் , பிரமதண்டமென்று கூறப்படும் ஏழு முடிப் 
புள்ள முதுகுத் தண்டாலும் நடுவே ஓடும் சுழுமுனா நாடியாலும் 
இணைத்து , எழிலே உருக்கொண்ட இளங்குமரனை உச்சிமேற் 

கொடுத்து இடும்பனை உய்தி பெறச் செய்கின்றார் . 
அத்தனை வளங்கொண்ட அருங்காவடி இன்று வெறும் அன்னக் 
காவடிகளாய் 

கிடக்கின்றது . என்னே மாயையின் 
வல்லமை ! 

காவடி , சரண் புகுந்தோரைக் காக்கும் சேவடி ; காட்டு 
மூங்கிலுமாம் . இன்றும் ஊன்றுகோல் வடி ” யென்றே மலையா 
ளத்தில் வழங்கப்படுகிறது ; அது பண்டு கணுவுள்ள மலைப்பிரம் 
பாக இருந்திருத்தல் கூடும் . 

சிவராஜயோகத் தலைவனாகிய முருகக் கடவுளின் ஆறுமுகங் 
கள் , மனிதனுடைய ஆறாதாரங்களிலும் வரிசைக் கிரமமாகத் 
தனித்தனியே வைத்து தியானிக்கப்படும் அவனுடைய ஆறு 
வடிவங்களும் சக்திகளுமாம் . அவனுடைய ஆறெழுத்து மந்திரமும் 
அம்முகங்களையும் சக்திகளையும் குறிப்பதுவே . தெய்வப்புலமை 
மகாவித்வான் மீனாக்ஷிசுந்தரம்பிள்ளை இயற்றியுள்ள திருவிடைக் 
கழி முருகன் பிள்ளைத் தமிழில் , 
ஆட்டுஞ்சமயம் ஆறினுக்கும் , ஆதாரங்கள் ஆறினுக்கும் , 
அத்துவா ஓராறினுக்கும் , அமையும் தானே முதலென்று 
37 


மலிந்து 


290 


தீட்டும்படி யாவருந்தெளியத் தெளித்தாங்கு ஆறுமுகந்திகழச் 

செல்வமலியும் இடைக்கழிவாழ் சேயைப்பரிந்து காக்கவே ” 
என்ற பாட்டு இக்கருத்தை உணர்த்தும் . 


வந்து 


வினாயகர் , முருகப்பிரான் இருவருடைய இயற்கைகளை 
விளக்கும் கதையொன்று தமிழ் நாட்டில் வழங்கி வருகிறது . 
இறைவனும் இறைவியும் கைலையில் இருக்கின்றனர் . இறைவன் 
கையில் ஒரு மாங்கனி இருக்கின்றது . அது பேரின்பப்பழம் . 
அவர் தம் மக்கள் இருவரையும் அழைத்து , 

அண்டங்கள் 
யாவற்றையும் யார் முன்னதாகச் சுற்றி வருகின்றாரோ அவருக்கு 
இக்கனி உரியது , " என்று உரைக்கின்றனர் . அது செவியிற்படு- 
முன்னரே புறநோக்குடைய முருகப் பெருமான் ஒரே பாய்ச்ச 
லாக மயில்மீது தாவி , முன்பின் யோ சியாமலே வாயுவேகம் 
மனோவேகமாக ஆகாயத்தில் கிளம்பி விடுகின்றார் . தொப்பை 
( பொத்தை ) ப் பிள்ளையார் சிறிது புன்னகை பூத்து , தம்பி தலை 
மறையும் வரை காத்திருந்துவிட்டு , தன் தோளிற்கிடந்த உத்தரி - 
யத்தை யெடுத்து இடுப்பில் இறுகக் கட்டிக்கொண்டு , இறை 
வனையும் இறைவியையும் ஒருமுறை வலம் 

முன்னே 
விழுந்து வணங்கி , பழத்தைத் தாருமென்று கையை நீட்டினார் .. 
“ அப்பா நீ இருந்த இடத்தைவிட்டு நகரவேயில்லையே , எந்த 
அண்டத்தைச் சுற்றிவந் தாய் , " என்று இறைவன் குறுஞ்சிரிப் 
போடு வினவினார் . “ அம்மையப்பரே , இன்றுள்ள அண்டங்கள் 
மாத்திரமேயன்றி , பண்டு இருந்து அழிந்துபோன அண்டங்களும் , 
இனி வரவிருக்கும் அண்டங்களும் அன்னையார் அடிவயிற்றில் 
ஒரு மூலையில் அடங்கிக் கிடப்பன . 

அன்னை பராசக்தியோ 
உம்மிடம் அடங்கியுள்ளவள் . நான் உங்களிருவரையும் வலம் 
வந்ததனால் , இறந்தகால நிகழ்கால எதிர்கால அண்டங்கள் 
அனைவற்றையும் , அவற்றிற் கப்பா லுள்ளவற்றையும் சுற்றியவனா 
வேன் , ” என்று பதிலளித்தனர் . இறைவன் மகனுடைய ஞானத் 
தைக்கண்டு மெச்சி , அவனுக்குக் கனியை ஈந்துவிட்டனர் 
உடம்பெங்கும் வியர்த்து விறு விறுக்க அண்டம் முழுவதையும் 
ஒடோடிச் சுற்றிவிட்டு வெகுநேரஞ்சென்று திரும்பிவந்த இளங் 
குமரன் , அண்ணன் கனியைத் தின்றுகொண்டிருப்பதைக்கண்டு 
மனமுடைந்து போயினன் . இறைவன் அவனை அருகணைத்து , 


291 


“ நீ கண்டு ஒழித்தன வற்றையெல்லாம் உன் அண்ணன் கண்ட 
வனே யல்லன் . அதனால் நீயும் பேரின்பக்கனிக்கு உரியவனே . ” 
என்று கூறி வேறொரு கனியை அவனுக்குங் கொடுத்தனர் , 
என்பது கதை . இது புராண வரலாறோ அத்தை பாட்டி கதை 
தானோ அறிவதற்கில்லை ; ஆயினும் அது மக்களினத்துள்ள இரு 
வகை நோக்குகளைப் பற்றிய ஆழ்ந்த உண்மையைக் கொண்ட 
தென்பதற்கு ஐயப்பாடில்லை. இத்தகைய உயரிய கருத்துக்கள் 
கொண்ட பல எளிய கதைகள் இன்று மறைந்தொழிந்து விட்டது 
நமது துர்ப்பாக்கியமேயாம் . 


நமது ஆலயங்களில் நித்தியம் , நைமித்திகம் என்ற இருவகை 
வழிபாடுகள் நடைபெறுகின்றன . அவற்றுள் நித்தியம் , பக்தி 
ஞான வகையைச் சேர்ந்ததாகும் ; குண்டலினியைக் கிளப்பிக் 
கொடியேற்றி நடைபெறும் நைமித்திகங்களாகிய திருவிழாக்கள் 
யாவும் , கர்ம யோக நெறிகளாம் . சாதாரண காலங்களில் 
அடியார்கள் ஆலயஞ்சென்று இறைவனை வழிபட வேண்டியிருக்க , 
கர்மநெறி காட்டும் உற்சவ மூர்த்தியானவர் திருவிழாக் காலங் 
களில் காலைமாலை தவறாமல் தெருத்தெருவாய் அலைந்து நம் வீடு 
தேடி வந்து கதவைத்தட்டி அருள் புரிவது கவனிக்கத்தக்கது . 
நாம் அடியா ராயினும் அல்லா ராயினும் , கற்றாராயினும் மற்றா 
ராயினும் , பக்தராயினும் பாவிகளாயினும் பொருட் படுத்தாமல் , 
அனைவர் வீட்டு வாயிலிலும் வந்து நின்று மேளத்தை ஒலித்து 
தரிசனங் கொடுக்கக் காத்து நிற்பது கர்ம நெறியின் மிக முக்கிய 
மான அம்சமாம் . அவ்வாறு விருப்பு வெறுப்பின்றி உயிரினங்கள் 
யாவற்றிற்குமே அன்புத்தொண்டு செய்து நிற்பதே கர்மநெறியின் 


உயிர் நாடி . 


இதுவரை 

அமைப்பில் ஏற்பட்டுள்ள இரண்டு 
முறைகள் கூறப்பட்டன . இனி மூன்றாவது வகை விக்கிரகங்கள் 
இயற்கைத் தோற்றங்களை அடிப்படையாகக் கொண்டனவாம் .. 
சிவாலயங்களில் அவை சிவலிங்கமும் நடராஜ உருவமும் ஆகும் . 


பாடம் 35 . 


ஆலய விக்கிரகங்கள் ( தொடர்ச்சி ) . 


வரு 


எழுதப்படுவது ( 16-12-1948 ) சர்வதாரி 
மார்கழிமாதத் திருவாதிரைத் திங்களாகிய வியாழக்கிழமை 
யாகும் . இப்போது பத்து நாளாக , இவ்வூரை அடுத்துள் 
ளதும் பஞ்சஸ் தலங்களுள் ஒன்றாகியதுமான திருக்குற்றா 
லத்தில் திருவாதிரைத் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது . 
இன்று இரவு முழுவதும் நடராஜப் பெருமானுக்கு விசேஷ 
அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறுவதோடு நாளைப் 
பொழுது புலருமுன் அங்குள்ள சித்திர சபையில் ஆருத்ரா 
தெரிசனமும் நடைபெறும் . ஆனந்தத் தாண்டவருடைய 
கம்பீரத்தோற்றமும் 

அவருடைய அபய கரத்தின் அருட் . 
பொழிவும் அவர் நடனத்தின் காரணமாக 

காரணமாக எழும் நாதத்தின் 
பலனாகிய ஐம்பத்தொரு அக்ஷரங்களையும் மூன்று கார்வைக் 
காலத்தில் முழங்கும் மேள ஒலியும் அதற்கேற்ப ஆடும் கண்டா - 
மணி ஓசையும் இவற்றை ஒத்து நடைபெறும் தாண்டவ தீபா 
ராதனையும் அடியார்களுடைய அரகரவென்ற கோஷமும் கல் 
நெஞ்சையுங்கரைத்து ஆனந்த பரவசப் படுத்துந் தன்மையன . 

பண்டைய பட்டிக்காட்டு முறையென்று பழிக்கப்படும் 
அண்ணாவி பள்ளிக்கூடங்களிலும் திண்ணைப் பள்ளிக்கூடங் 
களிலும் படித்துவந்த நம் முன்னோர் யாவரும் பஞ்சாங்கத்துள்ள 
27 நக்ஷத்திரங்களைச் சுட்டிக்காட்டவும் அவற்றின் இருப்பைக் 
கொண்டு காலங்கணிக்கவும் கற்றிருந்தனர் . இன்று 
பெறும் நவநாகரிக முறையில் அந்த நக்ஷத்திரங்களின் பேரைக் 
கூடப் பிள்ளைகள் ஒப்புவிக்க முடிவதில்லை ; பெரியோரிற் பலரும் 
அவற்றை வரிசையாகச் சொல்ல முடியாதவரா யிருக்கின்றனர் . 
அந்த விண் மீன்களை விளக்கும் அண்ணாவி பாட்டில் “ ஆதிரை ஒரு 
மீன் செந்தீப்போல , " என்பது திருவாதிரைக்குரிய வரி . அங்கு 

என்பது திருவா திரையானது அசுபதி , பரணி , கார்த் 
திகை , ரோகிணி போன்று கூட்ட நக்ஷத்திரங்களாயின்றி ஒரு 
தனியான விண் மீனென்றும் , சிறந்த அல்லது மிகப்பெரிய விண் 
மீனென்றும் பொருள்படும் . திருவாதிரை நமது சூரியனைப் 


நடை 


ஒரு 


293 


போல ஒரு லக்ஷம் சூரியர்களை விழுங்கி உள்ளடக்க வல்லதென் 
பது இன்றைய வான சாஸ்திரிகளின் ஆராய்ச்சி முடிவு . 

ஆலயத் திருவிழாக்களில் அனேகம் பௌர்ணிமை தினத்தி - 
லேயே முடிவு பெறுவன ; அதனையொத்து இந்த ஆருத்ரா தெரி 

- 
சனத்தன்று பூரண சந்திரன் திருவாதிரை ஓரையில் இருக்கும் . 
அதனால் அன்றிரவு திறந்த வெளியில் நின்றுகொண்டு வானத்தை 
ஏறிட்டுப் பார்ப்போமானால் அந்தச் செந்தீ நக்ஷத்திரம் வெண் 
ணிலாவை யடுத்துக் காணப்படும் ; அதற்கு நேர் மேற்கில் ஒரு 
வெள்ளிய விண்மீன் இருக்கும் ; இரண்டுக்கும் இடையே சற்று 
வடக்காக மிருகசீரளம் துலங்கும் . இந்த மிருக சீரளம் பூரண 
நிலவின் போது வெறுங் 

றுங் கண்ணிற்குப் புலப்படுவதில்லை . சிறு 
பைனாக்குலர் மூலம் அதனைத் தெளிவாய்க் காணலாகும் , ஆனால் 
மற்ற இருட்டுக் காலங்களில் அது வெறுங்கண்ணிற்கு நன்கு 
விளங்கும் . 

“ சீரளம் மூன்றும் தேங்காய்க் கண்போல் ” என்பது 
அதற்குரிய அண்ணாவிப்பாட்டு . இப்போது செந்தீயை ஆனந்தக் 
கூத்தனுடைய ஒரு திருக்கரத்துள்ள செந்தீயாகவும் ,, மற்ற 
வெள்ளை மீனை மற்றத்திருக்கரத்துள்ள ( டமருகம் ) உடுக்காகவும் 
கருதுவோமானால் , இரண்டிற்கும் நடுவே முகம்போ லுயர்ந்துள்ள 
மிருக சீரளம் முக்கண்ணனாகிய சிவபெருமானுடைய முகத்தைக் 
குறிப்பிடும் . இனிச் சற்று கீழே நோக்குவோமானால் , அங்கு 
வீசிய காலும் ஊன்றிய திருவடியும் , அதன் அடியில் முயலகனும் 
படம் பிடித்ததுபோல விளங்கும் . முயலகனுடைய முகம் மிக்க் 
ஒளி வீசும் ரைகல் ( Rigel ) என்ற நக்ஷத்திரமாகும் . திருவா - 
திரை பீற்றல் க்யூஸ் ( Betelgeuse ) என்றழைக்கப்படுகின்றது . 
இந்த நக்ஷத்திரத் தொகுதி முழுவதும் மேனாட்டாரால் ஒரையன் 
( Orion ) என்ற கிரேக்க புராண சம்பந்தமான வேடன் என்றும் , 
நம்மவரால் ஆ - ருத்ரதாண்டவ நக்ஷத்திரமென்றும் அழைக்கப் 
படும் . காலடிக்கீழுள்ள முயலகன் உருவம் மேனாட்டாராலும் 
முயல் ( The Hare ) என்றே அழைக்கப்படுகின்றது . 

பார்க்கு 
மிடமெங்கும் பரமன் காணம்மானே என்ற இன்னாட்டவர் 
மனப்பான்மைக்கும் , " அண்டமுழுவதும் மனிதனுக்குக் கொல் 
லவும் தின்னவுமே படைக்கப் பட்டுள்ளன , என்ற மேனாட்டார் 
மனப்பான்மைக்கும் , இந்த நக்ஷத்திரத் தொகுதிக்கு இரு நாட் 


294 


டாரும் கொடுத்துள்ள பெயரே ஒரு நல்ல சான்றாகும் . படத்தி 
லிருந்து ( படம் பக்கம் 288 ) ஒரையனுக்கும் நடராஜ உருவத்திற்கு 
முள்ள பொருத்தம் எளிதில் விளங்கும் . உற்று நோக்குவோருக்கு 
நடராஜர் பிரபை முதல் பதஞ்சலி, வியாக்கிரபாதர்வரை விருப்ப 
மானபடியெல்லாம் வானத்திலாக்கிக் கொள்ளலாகும் . வானத்தை 
நோக்குவோர் வடக்கு நோக்கி நின்று நடராஜரைப்போல அம் 

பிநயம் 
பிடிப்பாராயின் ஆருத்ரதாண்டவன் இடது கால் தூக்கி ஆடுவது 
விளங்கும் ; தெற்கு நோக்கி நிற்பின் தாண்டவமூர்த்தி வலது 
காலைத் தூக்கிநின்று தென்மதுரைச் சொக்கராலயத்தில் கால் 
மாறியாடும் வித்தையைக் காணலாகும் . 


அணுவின் 


இனி , இறைவனோ அண்டத்திற் கண்டமாயும் அணுவிணுக் 
கணுவாயும் நிற்பவன் . அந்த அணுக்களும் ஓயாத தாண்ட 
வத்தில் ஈடுபட்டு நிற்கின்றனவென்பது இன்று 

மேனாட்டு 
விஞ்ஞானிகளும் ஒப்புக்கொள்ளும் உண்மை . ஆயினும் அவர்கள் 
உருவத்தை இதுவரை 

கண்டவரல்லர் . ஆனால் 
அணுக்கள் என்ற பொருள்கள் சப்த உலகங்களுக்கும் தனித்தனி - 
யுள்ளன என்பதை இதுவரை கூறியவற்றைக் கற்றவர் அறிவார் - 
கள் . பரமாணு என்பது விந்துவாகும் . அவ்விந்துவின் பலவகைப் 
பட்ட தொகுதிகள் சப்த உலகங்களுக்கும் தனித்தனி அமைந் 
அணுக்களாம் . மேல் நாட்டார் சப்த உலகங்களை ஒப்புக் 
கொள்ளாத முறையில் 

கருதுவது 

இப்பூலோக 
அணுவேயாம் . 

496 அதாவது ( 1400 கோடி ) விந்துக் 
களால் கட்டப்பட்டுள்ள ஒரு கூடு என்று மேலே கூறப்பட்டுள்ளது . 
அதன் வடிவத்தை யோகசித்தர்களாகும் அன்னை வசந்தம்மை . 
யாரும் வங்கப்பணி முனிவரும் ( Mrs. Annie Besant and Bishop 
Leadbeater ) நெற்றிக்கண் 

கொண்டு பார்த்தெழுதியுள்ள 
ரஸாயன மறைநூல் ” ( Occult Chemistry ) என்ற புஸ்தகத்தில் 

வரைந்து தந்துள்ளனர் . (படம் பக்கம் 288 ) அந்த 
அணுப்படத்தின் தலையில் ஒரு காலணாவை வைப்போமானால் ,, 
அதற்கும் நடராஜ உருவத்திற்கும் உள்ள மிகப்பெரும் ஒற்றுமை 
எளிதில் புலப்படும் . படத்தில் காட்டப்பட்டுள்ள அணுக்களில் 
நெருங்கிக் காணப்படும் புள்ளிகள் யாவும் தனிப்பட்ட விந்துக்க . 
ளாகும் ; கனத்த கோடுகள் மூன்றும் அந்த விந்துக்களை அணு 


அவர்கள் 
அது 496 


படமாக 


295 


உருவத்தில் கட்டிப் பிடித்து ஆட்டி இயக்கிக் கொண்டிருக்கும் 
பிரம்ம விஷ்ணு சிவாம்ச சக்திகள் ஒடும் பாதைகள் .. அவை 
வலப்புறமிருந்து கீழ்நோக்கி ஓடும்போது 

பெண்ணணுவும் , 

, 
இடப்புறமிருந்து அங்ஙனம் ஓடும்போது ஆணணுவும் அமை - 
கின்றன . அவற்றின் சேர்க்கையாலேயே இந்த ஸ்தூல உலகப் . 
பொருள்கள் யாவும் உருவெடுக்கின்றன. அணுக்களில் ஒடும் 
அம்மூன்று சக்திகளும் , இடை , பிங்கலை , சுழுமுனை நாடிகளில் 
ஓடும் குண்டலியின் பிரிவுகள் போன்று சிவப்பு , பொன்மை ; நீல 
நிறங்களைக் கொண்டனவாயிருக்கும் . இந்த அணுவுருவம் சிறி - 
தளவு யோகப் பயிற்சியாலேயே எளிதில் காணக்கூடிய தொன்று . 
மேல்நாட்டு பௌதிக சாஸ்திரிகளில் ஒழுக்கத்தாலும் சாத்துவ 
ஆகாரத்தாலும் மனக்கூர்மையாலும் வேகமாய் முன்னேறிவரும் 
ஒரு சிலர் , இன்னும் சிறிது காலத்தில் இந்த பூலோக அணு 
களைக் காண வல்லவராவரென்று அறிஞராற் கூறப்படுகின்றது . 
அன்றே நம் முன்னோருடைய விஞ்ஞான அறிவின் ஏற்றம் 
மேனாட்டாருக்கும் , அவர் மூலம் நம்மவருக்கும் வெளிப்படும் . 


நடராஜ பிம்பத்திற்கு மேலே சொல்லப்பட்டுள்ள காரணம் 
வேறு எங்கும் கூறப்பட்டிருப்பதாகத் தோன்றவில்லை யா தலால் , 
இங்கு கூறப்பட்டவை வலிந்து , அதாவது இழுத்துப் பறித்துப் 
பொருள் கொண்டுள்ளதாகத் தோன்றுவது இயல்பு . ஆனால் 
நடிகை மாதொருத்தி இரவும் பகலும் , நாள்தோறும் வாரம் . 
தோறும் , மாதம் முழுவதும் ஆண்டு முழுவதும் , ஆண்டாண்டு 
களாவும் , ஒரே அபிநயம் பிடித்து ஆடிக்கொண்டிருப்பாளானால் , 
அவள் அழகில் மோகினியா யிருப்பினும் , கலையில் சரஸ்வதியா 
யிருப்பினும் , பார்ப்போருக்கு அவள் ஆட்டத்தில் அலுப்புத் 
தட்டி விடுவது திண்ணம் . அங்ஙனமிருக்க , நடனத்திற்கே 
ராஜனாயுள்ளவர் , அந்நடனத்திற்கு ஆதிகா ரண ராயுமுள்ளவர் , 
இந்தியாவிலுள்ள யிரக்கணக்கான சிவா லயங்களில் 

சிவாலயங்களில் ஆயிரக் 
கணக்கான அபிநயங்களில் ஆடுவதை விட்டு, அன்றும் இன்றும் 
என்றும் , ஆலய மூர்த்தியாக வணங்கப்படும் எங்கும் , ஒரேவித 
ஆட்டமே ஆடிக்கொண்டிருப்பாரானால் அதற்கு ஆழ்ந்த காரண 
மொன்று இருக்கவேண்டு மென்பது உறுதி . அந்த ஆட்டம் இந்த 
பிரம்ம கல்பத்திற் கேற்பட்ட அணுவினுடைய ஏகமான அபிநய 


296 


மென்று கொள்ளுதல் , நம் முன்னோர் அறிவையும் ஆற்றலையும் 
யோகக் காக்ஷியையும் வியந்து போற்றுதற்கு ஏதுவாகும் . 


அடுத்ததாக , சூரியனைச் சுற்றியுள்ள ராசிச்சக்கரத்தில் , 
பன்னிரண்டு ராசிகளுள் , “ அசுபதி- பாணி - கார்த்திகை கால் , " 
மேஷம் , அதாவது ஆட்டுருவத்தையுடைய ராசி , என்னப்படு 
கின்றது . அந்த ஆட்டுக் கடாவே 

கார்த்திகை 

பெண்கள் 
வளர்த்த கார்த்திகேயன் முருகனுடைய வாகனமாகக் கற்பிக்கப் 
பட்டுள்ளது . 

“ கார்த்திகை முக்கால் - ரோகிணி - மிருகசீரளம் 
அரை , " ரிஷபராசி . அதுவே மிருகசீரளம் போன்ற முக்கண்களை - 
யுடைய முக்கண்ணன் சிவபெருமானுக்குக் கற்பிக்கப்பட்டுள்ள 
வெள்ளேறு . இவ்வாறு அண்டத்துள்ள இறைவன் 

படைப் - 
பிற்கும் , ஆன்றோர் வகுத்துள்ள இறை உருவங்களுக்கும் உள்ள 
பல பல ஒற்றுமைகளையும் காரணங்களையும் , யோகியரும் வித்தகச் 
சித்தருமே பூரணமாக விளக்கவல்லவர் .. 
னி , சிவாலயத்துட் காணப்படும் 

காணப்படும் மற்றொரு இயற்கைத் 
தோற்ற உருவம் சிவலிங்கமாம் . வங்கப்பணி முனிவர் எழுதி 
யுள்ள “ சக்கரங்கள் ” என்ற நூலில் ( The Chakras by The Rt . 
Rev. C. W. L. ) “ சக்திகளின் திருமணம் ” என்ற தலைப்பின் கீழ் 
அவர் கூறுவதின் சுருக்கமாவது : 

“ பெண் தன்மையுடைய குண்டலினி சக்தியானது , பூமியின் 
உள் நடுமையத்திலிருந்து மனிதனுடைய முதுகுத் தண்டினடியி - 
லுள்ள மூலாதாரத்துள் புகும் ; அங்கிருந்து 

முதுகுத்தண்டு 
வழியாக மேல் நோக்கி ஏறும் . மனித உடம்பிலுள்ள ஆதாரத் 
தாமரைகள் ஆறும் , அவனுடைய பிராணமய கோசத்தின் மேற் - 
புறத்தில் அமைந்திருப்பனவாயினும் அவற்றின் தண்டுகளாகிய 
நாளங்கள் முதுகுத்தண்டில் இணைக்கப்பட்டிருக்கும் . குண்ட . 
லினியானவள் இந்த இணைப்பு முடிச்சு அல்லது கிரந்திகளுக்கு 
வந்தவுடன் , அச்சக்தியின் ஒவ்வொரு சிறு பகுதி அந்தந்த 
நாளங்களின் வழியே ஓடி ஆதாரத் தாமரைகளில் வந்து சேரும் . 
அங்கு ஆண் தன்மையுள்ள ஜீவசக்தியானது ( Primary force ) 
புறத்திருந்து தாமரையின் உள்ளே வந்து இறங்கும் . அப்போது 
இரு சக்திகளும் ஒன்றையொன்று எதிர்த்துத் தாக்கி இரண்டும் 


பக்கம் 296 


குண்டலினி அணுக்கூடு 


ஜீவசக்தி அணுக்கூடு 


O 


O.O 


G 


O 
(2 ) 


( 1 ) 


(3 ) 


O 


O 
o 


O 


( 4 ) 


1 + 2 = 


1 + 3 = 


( 5 ) 


கலப்புருவங்கள் 


( பக்கப் பார்வை ) . 


சிவலிங்க வடிவம் . 


297 


. 


ஒன்றாகக் கலந்து விடுகின்றன . இந்த இரு சக்திகளின் சேர்க் 
கையினாலேயே உடம்புகள் அனைத்தும் உயிர் வாழ்கின்றன . 

இனி , சக்திகள் ஒன்றும் கண்ணுக்குப் புலப்படுவதில்லை ; 
அவை தொழிற்படுவதைக்கொண்டே அவற்றின் இருப்பை 
உணரமுடியும் . குண்டலினி சக்தியானது தொழிற்படும்போது 
பூலோக அணுக்கள் ( நடராஜ உருவங்கள் ) ஏழை ஒன்று கூட்டி , 
அவற்றை வட்டமாக அமைத்து , அதனைத் திரிகை மூடிபோல 
மந்தமாகச் சுழற்றிக்கொண்டே யிருக்கும் . அந்த அணுக்கூட் 
டைக் குண்டலினியின் உடம்பென்னலாம் . ( படம் 1 பக்கம் 296 ) 
அம்மாதிரியே ஜீவசக்தியும் மூன்று அல்லது ஐந்து அணுக்களை 
ஒன்று கூட்டி மேற்சொன்ன திரிகைபோலவே அதுவும் மந்த 
மாகச் சுழன்று கொண்டிருக்கும் . ஆனால் இங்கு , திரிகையின் 
நடுவிலுள்ள ஆண் அணுவானது ( இடதுகால் தூக்கிய நடராஜ 
வடிவம் ) பஞ்சு வெட்டுவது போன்று இடைவிடாது மேலும் 
கீழுமாக ஆடிக்கொண்டிருக்கும் . அது வட்டத்திற்கு மேலே 
செல்லும் உயரம் வட்டத்திற்குக் கீழேயும் இறங்கும் . அவ்விதம் 
ஏறியிறங்குவது வெவ்வேறு அசைவுகளாக நெற்றிக் கண்ணுக்கு 
நன்குபுலப்படும் . இந்த அணுக்கூட்டை ஜீவசக்தியின் உடம்பென் - 
னலாம் . ( படம் 2-3 பக்கம் 296 ) . இந்த இரண்டு திரிகை மூடி 
களும் எதிர்த்துவந்து பொருந்தும்போது , அவை இரண்டும் இரண் 
டறக்கலந்து சிவலிங்க வடிவம் ஏற்படுகின்றது . தனித்தனியே 
யிருக்கும்போது மந்தமாய்ச் சுற்றிக்கொண்டிருந்த இந்த 
சக்கரங்களும் இப்போது ஏகமாகி , ( படம் 4-5 பக்கம் 296 ) 
அந்த ஏகவட்டம் மிக மிக வேகமாய்ச் சுழலுகின்றது . அந்தச் 
சுழற்சி வேகத்தால் அங்குள்ள அணுக்கள் முன்போல நெற்றிக் 
கண்ணுக்குத் தனித்தனியாகப் புலப்படாமலும் சக்கரம்சுற்றுவது 
கூடத் தோன்றாமலும் எல்லாம் ஜோதிமயமான ஒரே வட்டமாக 
நிலைத்திருப்பதாகக் காணப்படுகின்றது . நடுவிலுள்ள 

ஆண் 
அணுவும் மிகமிக வீரியம்பெற்று மேலுங்கீழும் ஏறி இறங்குவது 
கண்ணுக்குக் காணப்படாத வேகத்தில் ஆடுவதனால் , அது கோடி 
சூரியப் பிரகாசமான ஒளிப்பிழம்பாக நிற்பதாகவே தோன்று . 
கின்றது . அப்போது அங்கு வெவ்வேறு சலனங்கள் எதுவும் 
புலப்படாமல் ஜோதிர்லிங்கம் ஒன்று மாத்திரம் ஸ்திர உருவாக 

38 


298 


அமைந்திருக்கின்றது . அச்சேர்க்கை உருவம் பார்வைக்கு ஒரு 
அற்புதக் காக்ஷியாக விருக்கும் . 


இந்த அற்புதக் காக்ஷியை விளக்கிவிட்டு வங்கப்பணிமுனிவர் 
எழுதியுள்ள தாவது . இந்தக் கலப்பு உருவத்தின் மேல் பாக 
மானது சிவாலயங்களின் முன்னே காணப்படும் லிங்க உருவத் . 
தோடு அதிசயிக்கத்தக்க ஒற்றுமையுடையதாகக் காணப்படு 
கின்றது . அந்த லிங்கம் மேலே நீண்டிருக்கும் உயரம் அடியிலும் 
ஆழ்ந்திருப்பதாக அச்சமயத்தவர் கருதுகின்றனரென்று கூறப் 
படுகின்றது , பண்டைய இந்துக்கள் இந்த வீரியம் மிக்க அணுக் 
கலப்பைக்கண்டு , சகல உயிரினங்களின் உயிர் வாழ்க்கைக்கும் 
அக்கலப்பணுக்களின் இன்றியமையாமையையும் உணர்ந்து , 
தங்கள் குப்த அறிவிற்கு அறிகுறியாக அவற்றைக் கல்லில் 
செதுக்கி வைத்துள்ளனரோ நான் அதிசயிக்கின்றேன் , " 
( The Chakras பக்கம் 21 ) என்பதே . 


என 


என 


சமயங்களுக்குள் வேற்றுமை யொன்றும் பாராட்டா தவரா 
யினும் வங்கப்பணிமுனிவர் வெள்ளையரானமையால் சிவாலயங் 
களின் உள்ளே சென்றிருப்பதில்லை , செல்ல விடப்படவில்லை . இன் 
றைய ஆலயப் பிரவேசச் சட்டம் அவர் காலத்து இல்லாதிருந்தது . 
அவரை அண்டியிருந்த இந்துக்களும் சிவலிங்க உருவம் ஆவுடை , 
லிங்கம் இரு துண்டுகளாகச் செய்யப்பட்டு 

ஒன்றாகப் 
பிரதிஷ்டை செய்யப்படுவதை விளக்கியதாகத் தெரியவில்லை.. 
மேனாட்டுக் கல்வியில் திளைத்திருந்த அந்த இந்துக்கள் , தாமே 
அறிந்திருந்தனரோ என்பது ஐயப்படவேண்டியதே . மதுரை , 
தென்காசி , திருக்குறுங்குடி முதலிய ஆலயங்களிலுள்ள அற்புத 

நுணுக்கப்பணித் தூண் சிலைகளைப் பத்துப் பதினைந்தடி 
உயரங்களில் , பத்திருபதடிச் சுற்றளவில் ஒரே கல்லில் 

அமைக்க . 
வல்ல ஆற்றலுள்ள நம் நாட்டுச் சிற்பிகள் , இந்தச் சிறு சிவலிங்க 
உருவத்தை ஆட்டுரலும் குழவியுமாக இரண்டாகச் செதுக்கித் . 
திரும்பவும் மருந்து சாத்தி ஒன்றாக்க வேண்டிய ஆவசியம் 
அற்றவராவர் . நம்மில் யோக சக்திகளில் நம்பிக்கை யுள்ளவ 
ருக்கு , வங்கப்பணி முனிவர் தம் யோகாராய்ச்சியால் விளக்கி 
யுள்ள இதன் ஆழ்ந்த உண்மை , சிவலிங்க உருவத்தைப்பற்றிச் சில 


மான 


299 


அஞ்ஞானிகள் பிதற்றும் ஆபாசக் கருத்துகளையும் ஐயப்பாடு 
களையும் போக்கி , இறைவனுடைய அற்புதப் படைப்புகளில் 
அவரை லயிக்கச்செய்யும் . 


இத்தகைய உயர்ந்த தத்துவமாகும் ஜோதிர் லிங்கத்தை ,, 
தம்மைப் பெரிய மேதாவிகளென மதித்துக்கொள்ளும் இன்றைய 
ஞான சூனிய மக்கள் ஆண்பெண் புணர்ச்சிக் கலப்புப் படமெனக் 
றி நகையாடுகின்றனர் . ஆடுமாடுகளினிடையும் அன்றாடம் 
நடைபெறும் , யாவருங் காணத்தக்க , இந்தச் சிற்றின்பக் 
கிரியையை , ஆலயத்துள் பல்லாயிரக் கணக்காகச் செலவிட்டுச் 
சிலையாக வகுத்துக் காட்டவேண்டிய அவசியமோ , அதனை 
இறைவனுடைய அறிகுறியாகக் கொண்டாடவேண்டிய அவசி - 
யமோ , அதற்குப் பெருஞ்செல்விட்டுப் பிராணப் பிரதிஷ்டை 
செய்யவேண்டிய 

அவசியமோ , சிறிதும் இல்லையென்பதை 
நம்மவரே உணருகின் றிலர் . அது மிகவும் வருந்தத்தக்கதா 
யிருப்பதோடு , அன்னிய மதத்தவர் நம்மை இழிவாகக் கருதவும் 
இடங்கொடுக்கின்றது . 


சிறிது தயக்கத்துடனேயே வேறொரு குறிப்பும் இங்கு 
வெளியிடப்படுகின்றது . வடமொழி வேதங்களில் , பண்டு 
சிவலிங்கத்தை சிசுன தேவரென்றும் அவரை வழிபடும் இனத் 
தாரை இழிவாகவும் கூறியிருப்பதாகச் சொல்லப்படுகின்றது . 

. 
அத்துடன் தாண்டவ மூர்த்தியின் விக்கிரகமும் தென்னிந்திய 
ஆலயங்களிலேயே இடம்பெறுவதாகவும் சொல்லப்படுகின்றது . 
ஆதிரையும் தமிழ் நாட்டுப் பண்டைச் சங்க நூல்களிலேயே 
பெரிதும் பாராட்டப்படுவதாகவும் கூறப்படுகின்றது . இவை 
யாவும் உண்மையாயின் , நடராஜ உருவமும் சிவலிங்க வடிவமும் 
திராவிட மெய்ஞ்ஞானிகள் வகுத்து வைத்தனவா ? பின்னால் 
ஆரியரால் கைக்கொள்ளப் பட்டனவா ? இன்றும் சிவலிங்கத்தை 
சிசுனதேவராகக் குறிப்பிடுவது ஆரியருள் ஒருவராகிய வெள்ளை 
யரும் அவரைப் பின்பற்றும் கிறிஸ்தவ மக்களுமே . அவருடைய 
புறநாகரிகங் கண்டு மயங்கும் நம்மவரிற் பலரும் இப்போது 
அவருக்குப் பின்பாட்டுப் பாடுகின்றனர் . அணு வடிவத்தையும் , 
சிவலிங்க வடிவத்தையும் , அவற்றின் இயற்கை உண்மைகளையும் , 


300 


வெள்ளை 
இன்று நெற்றிக்கண்ணால் விளக்கியுள்ள வரும் அந்த 
ஆரியருள் ஒருவரேயாவர் . அவர் கிறிஸ்தவ மதத்து ( Bishop ) 
அத்யக்ஷகராயு மிருந்தவரெனத் தாழ்மையாய்த் தெரியப்படுத்தப் 
படுகின்றது . 


மேனாட்டில் இன்றைய விஞ்ஞானிகளுக்கு மகுடம்போல 
விளங்குபவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்ற்றீன் ( Prof. Albert Einstein ) 

மேதையர் . அவர் “ The Unity of Life " _ உயிர் 
ஒற்றுமை " என்ற உரை யொன்றில் : 


என்ற 


இன்று , இடம் , காலம் , பிரகிருதி , சக்தி , ஒளி , மின்சாரம் , 
சடத்தன்மை , ஆகர்ஷணம் முதலிய யாவும் ஒரே தன்மை 
கொண்ட இயற்கைத் தொழிற்பாட்டின் வேறுபட்ட தோற்றங் 
களாகவே அறியப்படுகின்றன . விஞ்ஞான சாஸ்திரங்கள் யாவுமே 
பிரகிருதி சாஸ்திரத்தில் ( Physics ) அடங்கி விடுகின்றன . பிர 
கிருதி சாஸ்திரமோ ஒரே நியதிக்குள் ஒடுங்குவதாகப் புலப்படு . 
கின்றது . அந்நியதியை சாதா ரணப் பேச்சு வழக்கில் “ ஏதோ 
ஒன்று அசைகின்றது ” ( Something moves ) என்று கூறிவிட 

மனிதனுடைய நெடு நாளைய ஆராய்ச்சியின் பலன் முழு - 
வதும் இத்தகைய நாடோடி வழக்கில் அடங்கி விடுமானால் , குற்றம் 
என்னுடையதன்று . ஆதிமூலத்தை நோக்கி ஆராய்ந்து கொண்டே 
செல்வோமானால் , நம்பத்தகாத எளிமைகொண்ட இம்மாதிரிக் 
கருத்தொன்றே பெறப்படுகின்றது என்கின்றனர் . 


5 


லாம் . 


இந்த எளிய முதிய உண்மையை ஏேதோ அசைகின்றது , " 
என்னாமல் , ஒருவன் ஆடுகின்றான் . யாவும் ஆகின்றன . 
என்று நம் பண்டையோர் ஐரோப்பிய நாகரிகம் கருக்கொள்ளு 
முன்னமே விளக்கியது மாத்திரமல்லாமல் , அவ்வுண்மையைச் 
சிறுவரும் அறியும் வண்ணம் நடராஜ உருவத்திலும் அமைத்து 
வைத்தனரென்றால் , அவருடைய நுண்ணறிவின் எல்லையை யாரே 
வரையறுக்கவல்லவர் ! 


பாடம் 36 . 


அண்டம் . 


“ மல்லிகையே வெண்சங்கா வண்டூத வான் கருப்பு 
வில்லிகணை தெரிந்து மெய்காப்ப - முல்லை 
மென்மாலை தோளசைய மெல்ல நடந்ததே 
புன்மாலை அந்திப் பொழுது 


- 


என்ன , 


அப் புன்மாலை மறையும்போது , வரண்ட பாலைவனத்தில் 
வெண்முள்ளி ஏகமாய்ப் பூத்துக்கிடப்பதுபோல வானம் முழு 
வதும் வெள்ளி மயமாய் விளங்குகின்றது . அவ் வெள்ளிகள் 
அனைத்தும் நெற்றிப் பொட்டளவே காணப்படுகின்றன ; விமா 
னத்தில் ஏறிப் பறந்தால் எட்டிப் பிடிக்கக்கூடிய உயரத்திருப்ப 
தாகவே தோன்றுகின்றன . அவற்றின் உயரங்கள் 
பருமன்கள் என்ன ? இன்றைய வானசாஸ்திரிகளின் முழுக்கவன- 
மும் இந்தப் புற ஆராய்ச்சியிலேயே இப்போது செலுத்தப் - 
படுகின்றன . 8 அடி , 16 அடி குறுக்களவுள்ள தொலைப்பார்வைக் 
கண்ணாடிகள் ( Telescope ) , வானவில் கண்ணாடிகள் ( Stereo 
scope ) , புகைப்படக் கண்ணாடிகள் ( Cameras ) ஆகிய பல கருவி - 
களைக்கொண்டு ஆகாயத்தை இடைவிடாது அவர்கள் ஆராய்ந்த 
வண்ணமாகவே இருக்கின்றார் கள் . அவ்விதம் உலகத்தின் பல 
பாகங்களிலும் பல மேதாவிகள் இருந்து இரவும் பகலுமாக 
உழைத்து வருகின்றனர் . அவர்கள் அறைகுறையாகக் கண்டு 
பிடித்தவையே நம்மை பிரமிக்கச் செய்கின்றன . 
இன்றைய பூத பௌதிக விஞ்ஞான ஆராய்ச்சியின் நுட்பங்களே 
நம்மை விலவிலக்கச் செய்கின்றன ; ஆனால் வானசாஸ்திர உண் - 
மைகள் மனதையே ஸ்தம்பிக்கச் செய்வனவாகும் , 

அன்னவர் கூறுவதிலிருந்து , ஆகாயத்தில் காணப்படும் 
நக்ஷத்திரங்களெல்லாம் சூரியர்களாம் ; அதனால் நமது சூரியனும் 
ஒரு நக்ஷத்திரமென்று ஆகின்றது . நமது சூரிய உருண்டையின் 
குறுக்களவு 860,000 மைல்களாம் ; அதாவது அதன் அகலம் 
உயரம் ஒவ்வொன்றும் எட்டரை லக்ஷம் மைல்களுக்கு மேலாம் . 
ஆயினும் அது ஒரு நக்ஷத்திரக் குஞ்சுதானாம் . அதனை அப்படியே 


பொதுவாக 


302 


கவளீகரிக்கக்கூடிய பெரிய ஆந்தைகள் கோடிக் கணக்காக 
ஆகாயத்தில் இருக்கின்றனவாம் . குஞ்சுகள் இவ்விதம் 8 ) லக்ஷம் 
மைல் ஒல்லியா யிருக்குமானால் கொஞ்சம் தடியர்கள் என்ன 
பருமனில் இருப்பார்களென்று நினைக்கிறீர்கள் ? மார்கழிப் 
பௌர்ணமியன்று ஆகாயத்தில் ஆருத்ரா தரிசனம் நடைபெறுவது 
மேலே சொல்லப்பட்டது . அந்தத் தாண்டவ ருத்ரமூர்த்தி 
ஓரையன் என்று மேனாட்டா ரால் அழைக்கப்படுபவர் . அவருக்கு 
ஒரு கையிலிருப்பது திருவாதிரை என்ற சிவப்பு நக்ஷத்திரம் . 
அதன் குறுக்களவெல்லாம் கொஞ்சந்தான் , அதாவது 24 கோடி 
மைல் தானாம் . 300 சூரியரை வரிசையாக அடுக்கினால் ஒரு 
திருவாதிரையின் அகலமாம் . சூரியன் , சந்திரன் , சுக்கிரன் , புதன் , 
பூமி , செவ்வாய் இவ்வளவும் இவை சுற்றிவரும் மண்டலங்களும் 
திருவாதின் 

ரைக்குள் ஒருங்கே அமுங்கிவிடுமாம் . இப்போது மனம் 
தடுமாறுகின்றதா அல்லது திகைக்கின்றதா ! இந்த 24 கோடி 
மைல் கனங்கொண்ட பந்து ஒரு நெற்றிப் பொட்டுப்போல் 
காணப்படுமென்றால் , அது எவ்வளவு உயர தூரத்தில் ஆகாயத்தில் 
மிதக்கவேண்டும் ? அந்த உயரமும் கனமும் நமக்கு மனதில் 
அடைபடுகின்றனவா என்று எண்ணிப்பாருங்கள் . இந்த உயரத் 
தையும் , கனத்தையும் , கணக்கிடவல்லோருடைய அறிவு நுட்பம் - 
தானென்ன ? 


ஆனால் திருவாதிரைக்கும் பெரிய வீரர் பலர் இருக்கின்றனர் . 
கர்க்கடகத்தில் பெரிய வெள்ளி அன்ற்றாரீஸ் ( Antares ) என்பது . 
அது 450 சூரிய அகலமாம். நமது பூமியில் திருச்சிராப்பள்ளி 
வானொலி நிலையத்தில் ஒரு சுடக்கிட்டால் அது ஒரு நொடியில் ஏழு 
தரம் பூமியைச் சுற்றிவிடுமாம் ; அதாவது ஒரு செக்கண்டு நேரத் 
தில் அச்சுடக்கு ஏழுதரம் பூமியை வளைந்து வருவதனால் வானொலி 
நிலையத்தில் அது ஏழுதரம் அடுத்தடுத்துக் காதில் அடிபடும் . 
நமது கர்க்கடகத் திருச்சியில் ஒருவன் அவ்வாறு சுடக்கிடுவானா 
னால் அதனை அவ்விடத்து வானொலியில் திரும்ப ஒருமுறை 
கேட்பதற்கே இரண்டு ஆண்டுகள் பிடிக்குமாம் . வானொலி அலையோ 
கொடிக்கு 1.86,000 மைல் வேகத்தில் பறப்பது . அப்படியானால் 
அனற்றாரீஸ் சுற்றளவு என்ன ? வேறு , எப்ஸைலன் ( Epsilon ) 
என்ற ஒரு பெரிய நக்ஷத்திரம் 240 கோடி மைல் பருமன் என்று 


303 


கணக்கிடுகிறார்கள் .. வானத்தில் வெறுங் கண்ணுக்குத் தெரியக் 
கூடிய வெள்ளிகள் 

மிகச் சுருக்கமென்கிறார்கள் . நள்ளிரவில் 
ஓரிடத்தில் நாற்புறமும் நம் கண்ணுக்கு புலப்படுவன 1000 நக்ஷத் 
திரங்களுக்கு மேலில்லை . 

இரண்டு ஆங்கில வானசாஸ்திரிகள் , 
தகப்பனும் , மகனும் , 24 ஆண்டுகளாக உலகின் பல பாகங்களிலும் 
சென்று படம் வரைந்து கணக்கிட்டதில் , வெறுங் கண்ணுக்குப் 
புலப்பட்டவை அறுபதினாயிரம் நக்ஷத்திரங்களாம் . 

இன்று 
தொலைப்பார்வைக் கண்ணாடியிலும் புகைப்படக் கண்ணாடியிலும் 
புலப்படுபவை ஒரு கோடி இருகோடியல்ல , பல கோடிகள் 

-களல்ல , 
கோடிக்கோடியாம் . இன்னும் அவற்றின் அறுதி கண்ட . 
பாடில்லை . 


இனி வேறொரு விசித்திரம் : வானில் குழுமியுள்ள இவ்வளவு 
பெருந் திருவிழாக் கூட்டத்தில் , நம்மை நெருங்கி நிற்பவர் 
எவ்வளவு அடுத்து நிற்பதாக நினைக்கிறீர்கள் ? ஆல்பா ஸென்றாரி 
( Alpha Centare) என்பவர் நமக்கு அண்டை வீட்டுக்காரராம் . 
அவரும் ஒரு நக்ஷத்திரக் குஞ்சுதானாம் . அவருக்கும் நம்முடைய 
சூரியனுக்கும் ஒரே முற்றமாம் , ஒரு முகட்டுக் கூரையாம் . இடை 
யில் யாரும் இல்லையாம் . அவ்வளவு அடுத்திருப்பவர் நம்மிட 
மிருந்து நாலேமுக்கால் ஒளி வருஷ தூரமாம் . ஒளியானது ஒரு 
நொடிக்கு 186,326 மைல் செல்லுமாம் . அதனால் ஒரு ஒளி 
வருஷம் ( ஓனாவானா) ஆவது 365 நாள் x 24 மணி x 60 நி X 60 ஸெ 
x 186326 மைல்கள் = 5,880,000,000,000 , ஏறக்குறைய 6 லக்ஷங் 
கோடி மைல் என்னலாம் . ஆகவே நம் சூரியருக்கு அண்டை 
வீட்டுக்காரர் அந்த தூரத்திற்கு 44 பங்கு , அதாவது சுமார் 
28 லக்ஷங்கோடி மைலுக்குள் குடியிருப்பவர் . மணிக்கு இருபது 
மைல் மகாவேகத்தில் பறக்கும் தென்னிந்திய ரயிலில் ஏறிச் 
சென்றால் எத்தனை ஆண்டுகளில் நம் அண்டை வீட்டை , நமக்கு 
அடுத்த ஸ்டேஷனை அடையலாமென்று வெட்டி நேரமுள்ளவர்கள் 
கணக்குப் பெருக்கிப் பார்ப்பா ராக , சந்திரன் திருவாதிரையி - 
லிருப்பதாகப் பஞ்சாங்கம் ஒரு வரியில் 

வரியில் சொல்லிவிடுகிறது.. 
அதைப்பார்த்து நாம் நினைப்பது என்னவென்றால் , சந்திரனுக்குச் 
சற்றுப் பின்னால் திருவாதிரை இருப்பதாகத்தான் ; அதாவது 
கூப்பிடு தூரத்தில் , என்பது நமதெண்ணம் . சந்திரனிருப்பது 


304 


நம்மிடமிருந்து 239,000 மைல் தூரத்தில் , திருவாதிரை இருப்பது 
350 ஒனாவானாவில் ; அதாவது 350 x 6 லக்ஷங் கோடிமைல் 
( 350 x 6,000,000,000,000 ) . சப்தரிஷி மண்டலத்தில் மாத்திரமே 
80 ஒனாவானாவிலிருந்து 15 கோடி ஒனாவானா வரையுள்ள பல்லா 
யிரக் கணக்கான நக்ஷத்திரங்களும் , வெறுங் கண்ணுக்குப் புலப் 
படாது தொலைக் கண்ணாடியில் மாத்திரமே காணப்படுவ தான 
எண்ணற்ற திருப்பாற் கடல்களும் இருக்கின்றனவாம் . 

ஆனால் 
நாம் நினைத்துக்கொள்வது ஒரே தகட்டில் ஏழு பொட்டுகள் 
போன்ற நக்ஷத்திரங்கள் கலப்பைக் குறிபோலப் பதிக்கப்பட் 
டிருக்கின்றன என்பதே ; ஆயினும் அவை ஏழுமே ஒன்றுக் 
கொன்று பலபல கோடிக்கணக்கான மைல்களுக்கு முன்னும் 
பின்னுமாக இருப்பதாகவே தெரியவருகின்றது . அசுபதி , பரணி , 
கார்த்திகைகளெல்லாம் அறுபது எழுபதினாயிரமும் அதற்கு 
மேலுமுள்ள ஓனாவானாக்களாம் . நாம் இன்று பார்ப்பது அவை 
எழுபதினாயிரம் ஒனாவானா ஆண்டுகளுக்கு முன்னிருந்த இடத் 
தைத்தானாம் ; அதாவது எழுபதினாயிரத்தை 6 லக்ஷம் ஆண்டுக 
ளால் பெருக்கி அதற்கு முந்திய காலத்தில் , என்று பொருள் . 
அந்த இடம் இப்போது புல் முளைத்துப் போய்விட்டதாம் . அவ் 
வெள்ளிகள் இன்று இருக்கும் இடம் ஆண்டவனுக்குத்தான் 
தெரியுமாம் . இன்னும் எத்தனையோ கோடிக் கோடிக் கணக்கான 
ஆண்டுகளுக்குப் பின்னரே மக்கள் அவற்றைக் காணமுடியும் 
என்று வானசாஸ்திரிகள் கூறுகின்றனர் . இவற்றிற்கும் அப்பா 
லுள்ள நக்ஷத்திரங்கள் எண்ணில்லா தன . 

அண்ட்ராமிடா 
( Andromeda ) என்பவள் ஒன்பது லக்ஷம் ஒனாவானாவுக்கப் 
பாலுள்ளவள் என்கின்றனர் . நாற்பது ஐம்பது லக்ஷம் ஒனா 
வானாவுக்கப்புறம் உள்ள நக்ஷத்திரங்களும் பல இருக்கின்றன . 
இவைபோன்ற அதிசயங்களை இன்றைய வான நூல்களிற் காண்க . 
இவ்வெள்ளிகளெல்லாம் இம்மாதிரி மனத்திற் கெட்டாத்தூரத்தி 
லிருந்து நெற்றிப் பொட்டளவாகத் தோன்றுவது அதிசயமல்ல , 

வெறுங்கண் ணுக்குத் தென்படுவதே அதிசயத்திலும் 
அதிசயமாகும் . 


நம் 


இப்போது மூன்றாவதொரு விசித்திரத்தைப் பார்ப்போம் . 
நம் பிள்ளைகள் 

விரித்துக்கொண்டு “ அட்டலங்காய் 


கைகளை 


305 


விட்டலங்காய் ” சுற்றுவதைப் பார்த்திருப்பீர்கள் , அதாவது 
பம்பரம் போல் தம்மையே சுற்றிக்கொண்டு தலை கிறுக்கிக் கீழே 
விழுவார்கள் . அன்றி , திருக்கார்த்திகை , தீபாவளிக் கொண் 
டாட்டங்களில் , அவர்கள் கிறுகிறு வாணம் சுற்றுவதையும் பார்த் 
திருப்பீர்கள் , அதாவது பொறிபறக்கும் பந்தங்களை நீளக்கயிற் 
றில் கட்டி அவற்றைச் சக்கரம்போல் தலையைச் சுற்றிச் சுழற்று 
வார்கள் . அந்த இரண்டு லீலைகளையும் ஒரே நேரத்தில் நமது 
சூரியன் ஊணுறக்கமின்றி இரவும் பகலும் இடைவிடாது 
இயற்றிக்கொண் டிருக்கின்றதாம் . அது களைத்துப் போய் ஒரு 
நொடிப்போது ஓய்வெடுத்தாலும் சூரிய மண்டலமும் அங்குள்ள 
கிரகங்களும் கோளங்களும் எல்லாம் ஓய்ந்துவிடுமாம் . 
இன்றைய வான சாஸ்திரிகள் கூற்று . 


ள 


சூரியப் பம்பரம் 26 நாளில் தன்னை ஒரு சுற்றுச் சுற்று 
கிறது , அதாவது தன் 860,000 மைல் பருமனுள்ள உடம்பை ஒரு 
புரட்டுப் புரட்டி ஆன்மப் பிரதக்ஷிணம் செய்கிறது . அத்துடன் 
அது ஏககாலத்தில் பத்துக் கிறுகிறு வாணங்களையும் சுழற்றிக் 
கொண்டிருக்கிறது . அவற்றுள் நமது பூமி 8000 மைல் பரும 
னுடைய ஒரு பந்தம் ; அதில் கட்டியிருக்கும் கயிறு சுமார் 
ஒன்பதரைக் கோடி மைல் நீளமாம் . 

அதாவது தவநாகரிக 
அநுமார் ஒருவர் , 240,000 மைல் தூரத்தை ஒரு தாவில் தாவு - 
வாரானால் , அப்போது சந்திரன் மீது போயிறங்குவார் . 
கொஞ்சம் சிரமம்பிடித்த வேலையாகையால் , அவர் ஒரு நாளைக்கு 
ஒரு தாவுதான் தாவக்கூடும் . அம்மா திரி அவர் 380 நாளைக்குத் 
தாவுவாரானால் சூரியன் வெளிப்புறத்தில் போய் மிதிப்பாராம் . 
அவ்வளவு நீளக்கயிற்றைக் கட்டிப் பூமிப் பந்தத்தை ஒரு வட்டம் 
சுழற்ற சூரியனுக்கு ஒரு வருஷமாகின்றது . அவ்வளவு காலமும் 
பூமி ஒருநாளைக் கொருதரம் தன்னையும் ஆன்மப் பிரதக்ஷணம் 
செய்துகொண்டு சந்திரனையும் உடன் இழுத்துச் செல்கின்றது . 
வியாழப் பந்தம் சுமார் 87 ஆயிரம் ( 86,500 ) மைல் கனம் ; 
அதன் கயிற்று நீளம் 48 கோடி மைல் ; ஒரு வியாழ வட்டம் 
12 வருஷம் , 

பூமிக்கு ஒரு வால்தானிருக்கின்றது , வியாழ 
னுக்கோ வால்கள் ( சந்திரன்கள் ) ஒன்பது ; அதனால் அங்கு 

39 


306 


இரவும் பகலும் வாடாவிளக்குத்தான் . அந்த ஒன்பது தூக்கு 
விளக்குகளும் வியாழனோடு கூடவே செல்கின்றன . இவ்விதமே 
வெள்ளி , சனி முதலிய எல்லாப் பந்தங்களும் சூரியனைச் சுற்றி 
வருகின்றன . 35,000 மைல் கனமுள்ள நெப்ற்றியூன் பந்தத்தை 
280 கோடி மைல் நீளமுள்ள கயிற்றில் கட்டி , 165 வருஷத்திற் 
கொரு சுற்று வீதம் வாணம் 

வாணம் வீசி விளையாடுகிறானாம் நமது 
நக்ஷத்திரக் குஞ்சாகிய சூரியபகவான் . இவ்வளவு அபாரமான 
விளையாட்டோடு நிற்காமல் , அப்பிள்ளையாண்டான் , மணிக்கு 
ஐயாயிரம் மைல் வேகத்தில் தன்னைத் திரிகைபோலத் திரித்துக் 
கொண்டும் , இத்தனை கொள்ளிப் பந்தங்களையும் கயிற்றில் சுருக்கு 
விழாமல் ஒரே கையால் சுழற்றிக் கொண்டும் , மேலும் தலைவிரி 
கோலமாக மணிக்கு நாற்பத்தையாயிரம் ( 45,000 ) மைல் வேகத் 
தில் இந்தக் கிரகங்சள் யாவற்றையும் இழுத்துக்கொண்டு எங்கோ 
நோக்கி ஓடுகின்றானாம் . அவன் எங்கு ஓடுகின்றான் , யாரொடு 
மோதப்போகின்றான் , இவையே வான சாஸ்திரிகளின் இன்றையக் 
கேள்விகள் . அவருடைய ஆராய்ச்சிக்குள் இன்னும் அவை 
அடைபட்டபாடில்லை . 

அவர்கள் அபிப்பிராயப்படுவது என்னவென்றால் ,, நமது 
சூரியன் அதன் பரிவாரங்களுடன் வேறொரு சூரியனை 25 கோடி 
வருஷத்திற்கொருதரம் சுற்றிவருகின்றதாம் . அதுவும் அம்மா திரி 
வேறு பல சூரியர்களும் அவ்வவற்றின் பரிவாரங்களுடன் வேறு 
எதனையோ சுற்றுகின்றனவாம் . அவையும் முன் சொன்ன 
எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு வேறு எதனையோ சுற்று 
கின்றனவாம். - இவையெல்லாம் இன்னும் எதனையோ சுற்று . 
கின்றனவாம் . ஆக , அகில அண்டம் முழுவதுமே இப்படி ஓயாத 
ஆட்டமும் பாட்டமும் அல்லோல கல்லோலமுமாயிருந்து 
வருகின்றதாம் . பண்டைய ஞானிகள் அண்டம் ஆண்டவனுடைய 
தாண்டவ லீலை என்று எழுதியிருப்பதை மேல் நாட்டு மேதாவி 
கள் ஏளனஞ் செய்தனர் . இப்பொழுது அவர்கள் அதே பாட்டை 
வேறொரு பண்ணில் பாடுகின்றனர் ; அண்டங்கள் பல பல வென் 
றுங் கூறுகின்றனர் ; அவை யாவும் ஏதோ ஒரு நக்ஷத்திரத் 
தொகுதியைச் சுற்றி வருவதாகவும் அபிப்பிராயப்படுகின்றனர் . 
அந் நக்ஷத்திரக் கூட்டம் எது என்பது பற்றி அவருக்குள் 


307 


ஐயப்பாடு நீங்கி இன்னும் ஒற்றுமை ஏற்படவில்லை . முடிவில் அது 
ஒரையன் என்ற ஆருத்ரா தாண்டவமூர்த்திதானென்று முடிவு 
கட்டுவரோ என்னவோ , யாரறிவர் ! 


பல 


சமய குரவர்கள் உலகில் அவதரித்திருந்தபோது 
அற்புதங்கள் நடந்ததாக அந்தந்த மதக்காரர் நம்புகின்றனர் . 
இந்த நவ நாகரிக காலத்தில் அற்புதங்கள் நடைபெறுவதாக 
யாரும் எண்ணுவதில்லை , பழைய அற்புதங்களை நம்புவதுமில்லை. 
ஆனால் நாமிருக்கும் தரையானது மணிக்கு ஆயிரம் மைல் வேகத் 
தில் திரிகை போலச் சுழன்று கொண்டும் , அதே சமயத்து மணிக்கு 
67,000 மைல் வேகத்தில் சூரியனைச் சுற்றி உருண்டோடிக் 
கொண்டும் , சூரிய மண்டல முழுவதுமே அதே சமயத்தில் 
45,000 மைல் வேகத்தில் வானத்தில் பறந்துகொண்டு மிருக்கும் 
போது , நாமெல்லோரும் யாதொரு அசைவுமின்றி இருந்த 

-த்தில் இருந்துகொண்டும் படுத்த இடத்தி லுறங்கிச்கொண்டும் 
இருப்போமானால் இதை விட அற்புதமான நிகழ்ச்சி வேறென்ன 
வேண்டும் ? 


பாடம் 37 . 


அண்டம் ( தொடர்ச்சி ) . 


வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன் , " என்பது தமிழ் 
நாடெங்கணும் பாடப்படுவது . பங்குனி சித்திரை மாதங்களில் , 
இராக்காலங்களில் , முற்றத்தில் நின்று மேலே ஏறிட்டுப் பார்ப் 
போமானால் , வானத்தின் மீது மயிலாடும் விந்தை வெளிப்பட்டுத் 
துலங்கும் . நீல வானத்தில் தெற்கு வடக்காக வெண்மையான 
மிகப் பெரிய வானவில்லொன்று வானத்திற் பாதியை வியாபித்து , 
மயில் தோகை விரித்ததுபோன்று வளைந்து காணப்படும் . அந்த 
வில்லுக்குள் பல்லாயிரக் கணக்கான வெள்ளிக் கண்கள் மயில் - 
தோகைக் கண்கள் போல ஒளிவீசி மின்னும் . ஆகாயத்தில் 
காணப்படும் நக்ஷத்திரங்களில் பெரும்பாலானவை , இந்த வில் - 
லுக்குள்ளாகவே நெருக்கமாகத் திரண்டு மிதக்கும் . அவ்வில்லுக்கு 
வெளியே இருபுறத்திலுமுள்ள நக்ஷத்திரங்கள் , குறைவாகவும் 
சிதறுண்டும் கிடக்கும் . அந்த வெள்ளை வான வில்லின் 

ஒரு 


308 


பாதியே நமது தலைக்கு மேலாகத் தெரிவது , மற்றப் பாதி 
காலுக்குக் கீழாக பூமியின் அடிப்புறத்தில் இருக்கும் . இந்த மிக 
மிகப் பெரிய முழு வளையமும் அதிலுள்ள நக்ஷத்திரக் கூட்டமும் 
ஒரு திருப்பாற் கடல் என்னப்படுகிறது . ( Milky Way ). 


இந்த ஒரு திருப்பாற்கடலுக்குள் , பிரமாண்டமான முட்டை 
போன்ற பல அண்ட உருவங்கள் அமைந்திருக்கின்றனவாம் . 
அவ் வண்டங்களை 98 ஆகவும் 108 ஆகவும் வேறு பல எண்ணிக் - 
கைகளாகவும் இன்றைய வான சாஸ்திரிகள் கணக்கிடுகின்றனர் . 
இவற்றுள் அண்டத்திற்குப் பல்லாயிரம் வீதம் இத்திருப்பாற் 
கடல் நக்ஷத்திரங்கள் முழுவனவும் அடங்குகின்றனவாம் . இந்த 
அண்டம் ஒவ்வொன்றும் ஒரு பிரமாண்டம் என்று சொல்லப் 
படும் . அதில் ஒரு அண்டத்தின் சிறு உறுப்பே நமது சூரிய 
மண்டலம் . அந்த 108 ( ? ) அண்டங்களைக் கொண்டதே நமது 
திருப்பாற்கடல் . இத்திருப்பாற் கடலில் நம்முடைய சூரிய 
மண்டலம் ஒரு தூசுமாத்திரமே ஆகுமாம் . 


இத்திருப்பாற் கடலின் அக்கரைக்கிக்கரை மூன்று லக்ஷம் 
( ஓனாவானா) ஒளி வருஷத்திற்குக் குறைவில்லையென்று கணக்கிடு . 
கிறார்கள் , அதாவது 5 சுன்னங்கொண்ட மூன்றை 12 சுன்னங் 
கொண்ட ஆறால் ( 3,00,000x6,000,000,000,000 ) பெருக்கிப் 
பார்த்துக் கொள்க . அமெரிக்காவிலுள்ள வில்ஸன் மலை வான 
ஆராய்ச்சி மாளிகையில் ( Mt. Wilson Observatory ) 100 அங் 
குலத் தொலைக் கண்ணாடி மூலம் வானத்தை நாற்புறமும் பத்துக் 
கோடி ஒனாவானாத் தூரம் பார்க்க முடிகிறதாம் . புகைப்படக் 
கண்ணாடி மூலம் , அந்த எல்லைக்குள் 3 கோடிக்கு மேற்பட்ட 
திருப்பாற் கடல்கள் காணப்படுகின்றன என்கின்றனர் . இம் 
மாதிரியே எண்ணில்லாத திருப்பாற்கடல்கள் வானத்தில் மிதக் 
கின்றனவாம் . இவற்றுள் , நம்முடைய திருப்பாற் கடலின் கரை 
யைக் காண்பதற்கே வானசாஸ்திரிகள் இன்னும் திணறுகிறார்கள் . 
அதற்கப்பாலுள்ள மற்றவற்றைப் பற்றி என்ன சொல்லக்கூடும் ? 
இந்தக் கரை காணப்படாத திருப்பாற் கடல்களுக்குள் எண் 
ணற்ற கோடிக்கணக்காகவுள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட நெபுலா 
( Nebula ) வையும் ஒவ்வொரு திருப்பாற் கடலென்பதும் பொருந் 


. 


309 


தும் . அவை யாவும் பல கோடி மைல்கள் குறுக்களவைக் கொண்ட 
சிறு சிறு கடல்களாம் . அவற்றின் விஸ்தீரணங்கள் இன்றுள்ள 
நுணுக்கமான கருவிகளால் பெரும்பாலும் வரையறுக்கப்படத் 
தக்கவை . 


நமக்குக் 


கார்த்திகை நக்ஷத்திரம் உள்ளங்கை 

அளவாக 
காணப்படுகின்றது . அதில் வெறுங் கண்ணுக்கு 

ஆறு நக்ஷத் 
திரங்கள் விளங்குகின்றன . அவற்றையே குமரக் கடவுளை வளர்த்த 
கார்த்திகைப் பெண்கள் என்கின்றோம் . ஆனால் அவற்றை வான 
சாஸ்திரிகள் என்ன கூறுகின்றார்கள் ? தொலைப் பார்வைக் கண் 
ணாடியால் பார்க்கும்போது அந்த உள்ளங்கை யகலத்திற்குள் 
அறு நூறுக்கு மேற்பட்ட பெரிய பெரிய நக்ஷத்திரங்கள் காணப் 
படுகின்றனவாம் . புகைக் கண்ணாடியால் அதனைப் பார்க்கும்போது 
அங்கு அறுபதினாயிரத்திற்கு மேற்பட்ட நக்ஷத்திரங்களும் 
அகண்டமானதோர் திருப்பாற்கடலும் அங்கு தென்படுகின்றன - 

பல கோடி மைல் தூரங்களை இடையிடையே கொண்ட 
பல்லாயிரக்கணக்கான நக்ஷத்திரங்கள் நமக்கு ஒரு உள்ளங்கை 
யளவாகக் காணப்படுமானால் , அவை எவ்வளவு ஒனாவானாவிற் 
கப்பாலிருக்க வேண்டுமோ இறைவனுக்கே வெளிச்சம் . 


வாம் . 


7 


ஒரையன் என்ற தாண்டவருடைய ஊன்று கால் நடுவில் ஒரு 
திருப்பாற்கடல் கண்ணாடிகளில் காணப்படுகின்றதாம் . 
இதுவரை சோதிக்கப்பட்ட பாற்கடல்களிலெல்லாம் மிக மிகப் 
பெரியதாம் ; ஆயினும் அது நமது ஊனக்கண்ணுக்குப் புலப்படு - 
வதேயில்லை , அவ்வளவு தொலையிலிருக்கின்றது அது . 


ஹெர்க்குலீஸ் என்பது நமக்குத் தென்படும் ஒரு தனி 
நக்ஷத்திரம் . அது கண்ணாடியில் 50,000 நக்ஷத்திரங்கள் கொண்ட 
ஒரு தொகுதியாக விளங்குகின்றதாம் . அத்தனை வெள்ளிகள் 
தி .ரண்டு நமக்கு ஒரு பொட்டுப்போலப் புலப்படவேண்டுமானால் , 

எவ்வளவு தூரத்தில் அமைந்திருக்க வேண்டுமோ ! 
இத்தனை அண்ட கோடிகளும் தம்மைச் சுற்றியும் பிறரைச் சுற்றி . 
யும் வானத்தைச் சுற்றியும் மனதால் நினைக்க வொண்ணாத 
வேகத்தில் ஓயாது ஓடிக்கொண்டிருக்கின்றன வென்றால் , இந்த 


அவை 


310 


அதிசயங்களை நினைக்கும்போதே மனம் திகைக்காம லென்ன 
செய்யும் சொல்லும்போது வாய் குழறாமலென்ன செய்யும் ! 
எழுதும்போது கை பதறாமலென்ன செய்யும் ! 


பிரிட்டிஷ் ராஜாங்க வான சாஸ்திரி ( Astronomer Royal ) 
ஸர் ஹேரால்டு ஸ்பென்ஸர் ஜோன்ஸ் என்பவர் ஜனவரி 1947 ல் 
டில்லியில் , இந்திய விஞ்ஞான சாஸ்திரிகள் சங்கக் கூட்டத்தில் 
வான சாஸ்திரத்தைப் பற்றிப் பல சொற்பொழிவுகள் நிகழ்த்தி 
னர் . அப்போது அவர் , 


நாம் பல கருவிகளால் இன்று கணிக்கக் கூடியவையாக 
100 கோடிக்கு மேற்பட்ட தனித்தனிப் பேரண்டங்களும் 
( Universes ), அவை ஒவ்வொன்றிலும் பதினாயிரம் கோடிக்கு 
மேற்பட்டதான நக்ஷத்திரங்களும் ( Stars ) உள்ளன என்பதற்கு 
ஐயமில்லை . நமது கருவிகளுக்குள் அகப்படா தனவாக இன்னும் 
எத்தனை எத்தனை கோடிகளோ இருக்கின்றன , 

என்று தம் 
ஆராய்ச்சியின் பலனாகக் கூறியுள்ளனர் . 


13 


- 


உலகிலுள்ள தொலைப்பார்வைக் கண்ணாடிகளில் மிகப் 
பெரியது அமெரிக்காவில் காலிபோர்னியாவில் பாலோமர் மலை 
யில் ( Mount Palomer Observatory ), சமீபத்தில் அமைக்கப் 
பட்டுள்ளது . அதன் கண்ணாடி மாத்திரம் 200 அங்குலம் , சுமார் 
11 கை முழத்திற்கு மேலான குறுக்களவுடையது . 

அதன் 
உதவியால் ஆகாயத்தில் 20,000 ( இருபதினாயிரம் ) மைலுக்கப்பால் 
எரிந்து கொண்டிருக்கும் மெழுகு 

மெழுகு திரியொன்றைக் கண்ணால் 
காணலாகுமென்று சொல்லப்படுகின்றது . அந்தக் கண்ணாடி மூலம் 
100 கோடி ஓனாவானாவுக்கப்பாலும் ( அதாவது 100 கோடி 6 
லக்ஷம் கோடி மைல்கள் ) 

நக்ஷத்திர மண்டலங்கள் 
( Stellar Systems ) காணப்படுகின்றனவாம் . நமது சூரியனைப் 
போன்ற 8 கோடி சூரியர்கள் ஒன்று கூடிய பிரகாசத்தையுடைய 
தனித்தனிச் சூரியர் 53 கோடி ஒளி வருஷ தூரத்தில் காணப் 
படுகின்றனவாம் . தான் 

‘ தான் என்ற ஆணவங்கொண்ட சிற்றறிவும் 
சிறுதொழிலுமுடைய மனிதனுக்கு இவ் வான சாஸ்திர அறிவு 
அவனுடைய அகந்தையை ஒழிக்க ஒருவாறு உதவலாமென்று 
தோன்றுகிறது .. 


பலபல 


311 


6 . 


இவ்விதம் எல்லை காணமாட்டாத சூரியர்களையும் சந்திரர் 
களையும் நக்ஷத்திரக் கூட்டங்களையும் திருப்பாற் கடல்களையும் 
பிரம்மாண்டங்களையும் ஒரு சேர உள்ளடக்கி நிற்பதே அகிலாண் 
டம் என்று சொல்லப்படுவது . அப்பேர்ப்பட்ட அகில அண்டத் 
தின் இறைவனைப்பற்றி அவன் இருக்கின்றான் " என்பதை 
யன்றி நமக்கு வேறென்ன சொல்லமுடியும் ? அந்த அருமையை 
அறிந்த பழந்தமிழர் , அவனைக் “ கடவுள் ” என்ற ஒரே சொல் 
லாற் கூறி முடித்தனர் . அவ்வாறு உள்ளத்தையே கடந்தவனைப் 
பற்றி மனம் நினைப்பது எங்கனம் ? நா உரைப்பது எங்ஙனம் ? 

நமது சூரிய மண்டலங்களெல்லாம் அகிலாண்ட நாயகனுக்கு 
வெறும் கால் தூசிகள் போன்றனவாகும் . அவன் தோற்றங்களை 
ஆராய்வதிலேயே இன்றைய விஞ்ஞானிகள் இரவு பகலாக ஈடுபட்டு 
வருகின்றனர் . அத்தோற்றங்களின் இறுதியற்ற தன்மையை 
நன்கறிந்த பண்டைய ஆன்ம ஞானிகள் , அவற்றை ஆராயும் 
முறையை அண்டத்திலுள்ளது பிண்டத்தில் , " என்ற மகா 
வாக்கியத்தால் நமக்கு அருளிச்செய்தனர் . பண்டைய கிரேக்க - 
முனிவர்கள் இவ்வாக்கியத்தையே ஐரோப்பிய மக்களுக்கும் 
அருளியிருக்கின்றனர் . ஆயினும் ஆணவத்தடிப்பால் அவற்றை 
அவமதித்த அம்மக்கள் இன்று தம் சொந்த ஆராய்ச்சியின் 

" ஒவ்வொரு அணுவும் ஒரு குட்டிச் சூரிய மண்டல 
மாகும் ” என்று முடிவுகட்டியுள்ளனர் . ஒவ்வொரு அணுவிலும் 
அதற்கு உயிரூட்டுவதாக நடுச் சூரியன் ஒன்றுள்ள தாகவும் , 
அதனைச் சுற்றிப் பல கிரகங்களும் சந்திரர்களும் சுழன்று வருவ . 
தாகவும் , இன்று அவர்கள் விளக்குகின்றனர் . அவற்றை எலக்ட் 
ரான் , ப்ரோட்டான் , நியூட்ரான் எனப் பெயர்களால் 
அவர்கள் அழைக்கின்றனர் . ஆகவே அணுப் பிண்டமும் சூரிய 
அண்டமும் ஒரே ஒழுங்கில் நடைபெறுகின்றன வென்று அவர் 
களே இன்று கூறுகின்றனர் . அத்துடன் , வானவில் கண்ண 

ணாடியின் 
( Stereoscope ) உதவியினால் நம்முடைய பூமியிலுள்ள மூலப் . 
பொருள்களே ( Elements ) சூரியனிலும் மற்றக்கிரகங்களிலும் 
காணப்படுகின்றன வென்றும் , வானத்திலுள்ள நக்ஷத்திர கோடிக 
ளெல்லாம் அதே செங்கல் சுண்ணாம்புகளாலேயே கட்டப்பட் 
டிருக்கின்றனவென்றும் அவர்கள் கூறுகின்றனர் . மனித உடம்பு 


பலனாக 


பல 


312 


ஒவ்வொன்றும் சுமார் ஆறணா பெறக்கூடிய அதே மூலப்பொருள் - 
களாலேயே அமைந்திருக்கின்றன வென்றும் அவர்கள் சொல்லு 
கின்றனர் . ஆகவே அவருக்கும் பண்டைய மெய்ஞ்ஞானிகள் 
கூற்றுக்கும் இன்று அதிக வேறுபாடில்லை யென்னலாம் . 


அகிலாண்டம் 


பூரண நிலையடைந்த முத்தான்மாக்கள் சொல்வதிலிருந்து 
மேலும் அறியக்கிடப்பது என்னவெனில் , 
முழுவதும் ஏழு கூறுகளாக நிற்கின்றனவாம் ; அவை இறைவ 
னுடைய ஏழு ஆதாரங்களாம் ; ஒவ்வொரு ஆதாரத்தின் மூலம் 
இறைவனுடைய ஒரு கலையும் , பலகோடிக் கணக்கான அதன் 
உபகலைகளாகும் கிளைக்கலைகளும் சக்திகளும் தோற்ற மெடுக்கு 
மாம் ; ஒவ்வொரு ஆதாரச் சக்கரத்திலுமுள்ள பிரம்மாண்டங்க 
ளெல்லாம் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையனவாம் ; 
அம்மா திரியே ஏழு ஆதாரங்களும் தம்மில் தொடர்ச்சியுடையன - 
வாம் ; இத்தொடர்ச்சிகளின் இயல்பு விஞ்ஞானமய கோசமும் 
ஆநந்தமய கோசமும் பூரணமாக வளர்ச்சியுற்ற பெரியாருக்கே 
விளங்குமென்பதே அவருடைய அனுபவ வாக்கு . அவ்விதத் 
தொடர்புகளில் மிக மிக முக்கியமானதொன்றே இன்று கார்த்தி - 
கைக்கும் நமக்கும் உள்ளதென்கிறார்கள் . 
அப்பெரியார் 

றைவன் தோற்றங்களை விட்டு 
உண்மை யியல்பைக் கூறப்புகும்போது , “ ஆன்மாக்கள் உடம்பு 
களில் வியாபித்து நின்று அவற்றின் வேறாயும் நிற்பதுபோலவே , 
இறைவனும் அண்டங்கள் யாவற்றையும் ஊடுருவி நின்று 
அவற்றின் வேறாயும் அவற்றிற்கப்பாலும் பரந்து நிற்கின்றான் , 
என்கின்றனர் . “ அவன் சேய்மையிலிருப்பது போலவே அண்மை 
யிலுமிருக்கின்றான் . அவனைச் சேய்மையிலும் அண்மையிலும் 
இடைவிடாது கண்டு இன்புற்றிருப்பதே பேரின்பநிலை , " என்று 
அவர் அனுபவத்தால் கூறுகின்றனர் . “ காமம் வெகுளி மயக் 
கற்று யான் என தென்னும் செருக்கற்றவருடைய மெய்ஞ்ஞானக் 
கண்ணுக்கு அவன் எளிதில் புலப்படுவன் , என்கின்றனர் . 
அன்னோர் வாக்கே “ சர்வம் பிரம்மமயம் ” என்பதும் , “ பார்க்கு 
மிடமெங்கும் பரமன்காணம்மானே ” என்பதும் . மற்றையோர் 
அவற்றைச் சொல்வது வெறும் வாய் ஞானமாகும் கிளிப்பிள்ளைச் 
சொற்களே , 


அவன் 


313 


ஆலயப்படம் கடைசியாக அறிவுறுத்துவது இந்த 
அகிலாண்டத்தையும் , அதன் 

அண்டங்களையும் , 
அவ்வகிலாண்டத்தின் சப்த உலகங்களையுமேயாம் . 


7 ஆதார 


பாடம் 38 . 

எவ்வேழு . 
இன்றைய அண்ட வகுப்பில் ஏழு என்பது ஒரு மூல எண் 
அதாவது அண்டத்தின் முறைகள் அத்தொகையைச் 
சுற்றியே சுழலுகின்றன. 


பல 


} 


7 


விகாசமுறை ஒவ்வொன்றுக்கும் 
உயிர் வர்க்கங்கள் 
ஒவ்வொரு வர்க்கத்திலும் கலைகள் 

7 
மனிதனுக்கு உடம்புகள் 

7 
அவற்றின் ஆதாரங்கள் 

7 
சப்த உலகங்கள் 

7 
ஒவ்வொன்றிலும் சப்த பூதங்கள் 7 
ஒளியின் நிறங்கள் 

7 
இசையின் சுரங்கள் 

7 
சப்தகோடி மகாமந்திரங்கள் 

7 ( கோடி 
வார நாட்கள் 

7 

முடிவு . ) 
சந்திரன் ஏற்ற இரக்கம் 

2x7 
பலநோய்களின் கெடுநாட்கள் 7 , 14 , 21 , 28 முதலியன . 
மக்கள் கிளை வகுப்புகள் 
ஒரு மூலவகுப்பு 

அவை 7 
ஒரு கோளம் (உலகம் ) 

7 
ஒரு வளையம் 

7 
ஒரு தொடர்- 

7 
ஒரு விகாசமுறை 

7 கொண்டது 
ஒரு சூரிய மண்டலம் . 
ன்னன பிறவும் காண்க . 


7 கொண்டது 


சப்தகோடி மகாமந்திரங்களென்பது நம : முதலிய ஏஏழு 
முடிவுகளைக்கொண்ட மந்திரங்கள் . 

40 


பாடம்39.உலகஉடம்புத்தொகுப்பு. உடம்புகள். பழையமுறைப்பாகுபாடு. 

? 


உடம்புகளின்பலபெயர்கள். 


? 


... 


? 


.. 


காவர்த்தகம் 


ஆகாயதத்துவம்ஆன்மஉடம்பு 

(SpiritualBody) 


ஆனந்தமயகோசம் 


ஷ 


உலகங்கள். 
7 
கைலாயம் 
6 வைகுண்டம் 

7 
7 
6 
, 
சத்யலோகம் 

5 5 

4 
3 

தபலோகம் 62 

1 

1 5 

முதல்)ஜனோ 7முடியலோகம் 

7 
. 
4 
6 

மகர்லோகம் 

5 
3 

4 

3 32ஸுவர்லோகம் 

1 


விஞ்ஞானமயகோசம் 


ஷை 


}வாயுதத்துவம் 


அருவமனஉடம்பு 


ஒட்பஉடம்பு;புத்தியுடம்பு (IntuitionalBody) மல்மனஉடம்பு-மேல்மன உடம்பு-காரணஉடம்பு (HigherMentalBody 
Causal 
Body 
) 
) 
காமமன 
உடம்பு ((LowerMentalBody) 


தேயுதத்துவம் 


உருவமனஉடம்பு 


மனோமயகோசம் 


இச்சையுடம்பு 


}அப்புதத்துவம் 


காமஉடம்பு(EmotionalBody 
--Astral 
Body 
) 


பிராண 
உடம்பு 


பிராணமயகோசம் 


கருஉடம்பு(EthericDouble) 


1 
முதல் 

புவர் 22 

7 

முடிய 
லோகம் 
7 
. 

அணு 
6. 
திரட்டணு 

5 
. நுண்ணாகாயம் 
1 
1 
4. 
ஆகாயம் 

3. 
வாயுப்பொருள் 
2. 
நீர்ப்பொருள் 
1. 
கட்டிப்பொருள் 


பூலோகம் 


பிருதிவிதத்துவம் 


அன்னஉடம்பு 


அன்னமயகோசம் 


பருஉடம்பு-ஸ்தூலஉடம்பு ((PhysicalBody) 


I 


பாடம் 40 . 


முடிவு . 
துவரை சொன்னவற்றால் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் 
ஏற்படும் பலன் என்ன ? 


பிறர் 


நன்கு 


1 . " ஆன்மா அனாதி , ஆகவே அழிவற்றது , என்றறிந்த . 
வனுக்கு அஞ்சுவது யாதொன்றுமில்லை , அஞ்ச வருவதுமில்லை . 
அறிவில்லா தவர் மரணத்திற்கஞ்சுவர் ; 

மரணங்கண்டு 
துன்புறுவர் . ஆன்மா அழிவற்றதென்றறிந்தவன் இறந்துபடுவது 
உடம்பேயெனக் காண்கின்றான் . ஒவ்வொரு நாளும் உடையைக் 
கழற்றுவது போலவும் , கிழிந்துபோன உடையைக் களைந் 
தெறிவது போலவுமே அவன் உடம்பின் 

அவன் உடம்பின் மரணத்தைக் கருது 
கின்றான் . இதற்குமுன் எத்தனையோ உடம்புகளைக் களைந் . 
திருக்கின்றோம் , இனியும் எத்தனையோ களையவிருக்கின்றோம் . 
இதற்கு அஞ்சுவது அறிவுடைமையாகாது , ” 

என்று 
உணர்கின்றான் . மூப்புடம்பு மரிக்கும்போது இளமையுடம்பு 
வந்தெய்து மென்றும் , நோயுற்று வலியிழந்து நிற்கும் நோயுடம்பு 
நீங்கும்போது புத்தம் - புதிய சேயுடம்பு கிடைக்குமென்றும் 
மகிழ்ச்சியடைகின்றான் . இதனால் அவனுக்கு மரணபயம் நீங்கு 
கின்றது . அவன் , 

* உறங்குவது போலும் சாக்காடு , உறங்கி 

விழிப்பது போலும் பிறப்பு . " 
என்ற உண்மையை உணர்ந்து மரண பயத்தை அறவே அகற்றி 
விடுகின்றான் . 


| 


2 . ஆன்ம முன்னேற்றத்திற்கு எல்லையில்லை யென்றும் ,, 
அம்முன்னேற்றத்தைத் தடுக்க யாருக்கும் இயலாதென்பதும் 
கண்டபின் , அவனுக்கு யாதொரு கவலையுமிருக்கக் காரணமில்லை. 
தனக்கு எது நிகழ்ந்தபோதிலும் நிகழாதபோதிலும் , தான் எது 
செய்தபோதிலும் செய்யாதபோதிலும் , பேரின்ப நிலை என்னைறைக் . 
காவது தனக்கு வந்தே தீருமென்ற உறுதி அவனுக்கேற்படு . 
கின்றது . தன்னுடைய முயற்சிக்கேற்ப அது தீவிரமாகவோ 
காலந்தாழ்த்தோ அடையப்பெறலாமேயன்றி , அதைத் தடுக்க 


316 


யாராலும் இயலாதென்பதை அவன் நன்குணர்கின்றான் . அந்த 
உறுதி காரணமாக அவன் சோம்பேறியாய் உறங்கிக்கிடப்பது 
மில்லை . 

தனது முயற்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் , உலக இன்ப 
வாழ்க்கைக்குமுள்ள நெருங்கிய தொடர்பை அவன் நன்குணர் 
வானாகையால் , பதட்டமின்றியும் 

சோம்பலின்றியும் 

அவன் 
அறிவு இச்சை செயல்களால் நல்வினைகளிலேயே 

ஒயாது 
உழைத்து வருவான் . அதாவது , ஒல்லும் வகையால் 

, " அறவினை 
ஓவாதே செல்லும் வாயெல்லாம் ” அவன் செய்து வருவான் ,. 
அத்துடன் , 
" நில்லா தவற்றை நிலையின என்றுணரும் 

புல்லறி வாண்மை கடை , 
என்ற பொய்யாமொழியின்படி , அநித்திய உலகிற்கு இயற்கை 
யாயுள்ள லாப நஷ்டங்களாலும் இன்ப துன்பங்களாலும் அவன் 
கவலையுறுவதில்லை . ஏன் ? மழையும் வெயிலுமின்றி உயிரொன்றும் 
வளர்ச்சியுராது . மழை 

மாத்திரமே இருக்குமானால் மரம் 
வேரோடு அழுகிவிடும் ; என்றும் வெயிலாகவே இருக்குமானால் 
எல்லாம் கருகிவிடும் . ஆகவே இரண்டும் உயிர் வர்க்கங்களின் 
வளர்ச்சிக்கு இன்றியமையா தன வாகின்றன . அம்மாதிரியே 
ஆன்ம முன்னேற்றத்திற்கு இன்பதுன்பங்களாம் . 

ஆன்மா 
பக்குவப்படும் வரை இன்பமும் துன்பமும் விரவி வராமல் தீராது 
என்பதை , சிறிது உலக அனுபவ முடையவர் எளிதில் அறிவர் . 
ஆன்ம முயற்சியில் தளர்ச்சி யேற்படாமல் மனத்திற்கு ஊக்கத் 
தையும் உற்சாகத்தையும் கொடுத்து உதவுவது இன்பம் . இயற்கை 
நியதிகளையும் ஆன்மப் பள்ளிக்கூடச் சட்டங்களையும் ஒழுங்கு 
களையும் மீறி நடப்பதை அறிவிப்பது துன்பம் . “ கடவுள் 
கற்பனையை மீறுவது பாபம் , ” என்னும் விவிலிய வேத நூலாகிய 
பைபிள் . மலை விழுங்கி மாடன் வயிற்றுவலி வந்தாலன்றித் தன் 
பெருந்தீனியைக் குற்றமென்று உணரான் . பிறரைத் துன்புறுத்தி 
வாழ்பவன் தனக்குத் துன்பம் நேரும்போதே தன் 
ஓர்க்கின்றான் . “ உதைப்பார்க்கு வெளுப்பான் சாதி வண்ணான் 
என்பது இந்த உண்மையையே . ஆன்மாவின் 

ஒரு நிலையில் 
அதற்கு இந்த இன்பதுன்பங்களின் ஆவசியத்தை அறிந்தவன் ,, 
தனக்குத் துன்பம் நேரும்போது கவலைப்படுவதை 

விட்டுத் 


817 


தன்னைச் சீர் திருத்திக் கொள்வதற்கு ஒரு சமயம் வாய்த்ததென்று 
மகிழ்ச்சி யடைகின்றான் . 


ப 


மூன்றாவதாக , விகாச முறையைப்பற்றி ஒருவாறு கற்றறிந் 
தவன் , எவரையும் எதனையும் இகழுந்தன்மை யில்லா தவனா 
கின்றான் . விண்ணையும் மண்ணையும் இணைத்து நிற்கும் ஏணியில் , 
தனக்கு மேலுள்ள எண்ணற்ற படிகளைக் கண்டவனுக்குத் தற் 
பெருமை யென்பது இருக்கமுடியாது . தான் நிற்கும் படிக்குக் 
கீழ் உள்ள பல படிகளில் நிற்பவர் , நிற்பவை யெல்லாம் , தான் 
முன்னொருகால் நின்றபடிகளே யென்றும் , அவர் , அவையாவும் 
தன்னுடைய நிலைக்கு ஒரு நாள் வந்து சேருவரென்பதையும் 
அறிந்து கொண்டவன் அவரையும் அவற்றையும் எங்ஙனம் இகழ் 
வான் ! அவ்விதமே , தானும் மேல்நோக்கிச் செல்லும் முறையில் , 
மேற்படியிலுள்ளோரைக் கண்டு அவன் பொறாமைப்படுவது 
மில்லை ; ஏனெனில் , தான் அந்நிலைக்கு என்றைக்காவது வருவோ - 
மென்ற உறுதியுடையவன் அவன் . அத்துடன் , தனக்கு மேற் 
படியிலுள்ள மக்களிடமிருந்து தான் பெறும் அருளையும் 
அன்பையும் அவற்றாலாகும் இன்பத்தையுங்கண்டு , தானும் 
தனக்குக் கீழ்ப்படிகளிலுள்ள மக்கள் , மற்ற உயிர் வர்க்கங்களின் 
முன்னேற்றத்திற்காக இடைவிடாது இயன்றவாரெல்லாம் பாடு . 
படுகின்றான் . ஏனெனில் , விகாசமுறை விளக்கத்திலிருந்து , உயிர் 
வர்க்கங்களெல்லாம் நெறுக்கிப் பின்னப்பட்ட ஒரேவலை யென்ற 
அறிவு அவனுக்குப் பிறக்கின்றது . அதனால் , “ நாடெங்கும் 
வாழக் கேடொன்றுமில்லை , யென்பதைத் தன் குறிக்கோளா 
கொண்டு அதற்காகத் தன் மனம் மொழி மெய்கள் மூன்றாலும் 
பணிவுடனும் பொறுமையுடனும் பாடுபடுகின்றான் . 


உயிர் வர்க்கங்களின் பின்னல் தொடர்பு எவனும் எளிதில் 
அறிந்து கொள்ளக் கூடியதொன்று ; ஏதேனும் ஒரு தொற்று 
வியாதி ஊரில் ஏற்படும்போது , அது முதியோரென்னாது 
இளையோரென்னாது , வலியோரென்னாது எளியோ 

எளியோ ரென்னாது , 
யாவரையும் ஒன்றுபோல அறுவடை செய்து விடும் . ஒருவனுக் 
கேற்பட்ட அத்தகைய 

வியா தியைக் 

கவனிக்காமையால் , 
ஊரெங்கும்கேடு ஏற்படுவது இன்று சிறுவர்களும் அறிவதொன்று . 


318 


இந்த அறிவை விகாசமுறை உண்மையைக் கண்டவன் எல்லாத் 
துறைகளிலும் ஈடுபடுத்துகின்றான் . நல்லெண்ணங்களும் நல்லிச் 
சைகளும் நற்செயல்களும் உத்தம அலைகளை உலகில் பரப்பு 
வதையும் , எதிரிடையானவை தீய அலைகளைப் பரப்புவதையும் 
கற்றறிந்துள்ள அவன் , அதன் பயனாகத் தன் மனம் மொழி 
மெய்கள் மூன்றாலும் உலக நன்மையையே நாடி ஓயாது உழைக் 
கின்றான் . நல்லவனே கேள் , உலகுபகாரம் ஞானிகள் விவகாரம் ” 
என்பது கைவல்யம் . 


ஆகவே , இந்நூலில் சுருக்கமாகக் கூறப்பட்டுள்ள ஆலய 
அமைப்பின் அறிகுறிப்பொருளை உணர்ந்தவன் , 

அச்சமில்லை , கவலையில்லை, யாதும் இகழ்வதில்லையே , 
இச்சகத்தில் இறைவன் வேலை , ஆன்மவேலை கண்டபின் , 
என்று பாடி மகிழ்ந்திருப்பான் . அதாவது , அவன் அண்டத் 
தையும் பிண்டத்தையும் , அவற்றின் இயற்கை நியதிகள் , இன்ப 
வாழ்க்கை முறைகள் , பரிணாமமுறை என்ற விகாச முறைகளையும் , 
அவை யாவற்றிற்கும் அடிப்படையாகவுள்ள மெய்ப்பொருளின் 
தன்மையையும் ஒரு சிறிது அறிகின்றமையால் , அவன் ஒன்றுக் 
கும் அஞ்சான் , வீண் கவலைப்படான் , எதனையும் எவரையும் 
இகழான் ; உயிர்களின் பல்வேறு தோற்றங்களையும் பல்வேறு 
முயற்சிகளையும் அவ்வேற்றுமைகளுள் காணப்படும் ஒற்றுமை 
யையும் , இறைவன் அந்தரியாமியாக நின்று அவ்வுயிரினங்களை 
ஆட்டுவிக்கும் ஐந்தொழில்முறை அற்புதங்களையும் கண்டு கண்டு 
களித்திருப்பான் . 

“ வானாகி மண்ணாகி வளியாகி ஒளியாகி 
ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய்க் 
கோனாகி யான் எனதென்று அவரவரைக்கூத்தாட்டு 

வானாகி நின்றாயை என்சொல்லி வாழ்த்துவனே, " 
என்ற அருள் வாக்கும் , 

" மதுவரிகோதை மடவரற்கு , அம்ம ! 
புது விருந்துண்ண உண்ண , 
அதிசயம் விளைக்கும் நின் அற்புதக்கூத்தே ! " 


319 


என்ற அருள் வாக்கும் அன்னாருடைய ஓயாத ஆனந்தப் பல்லவி . 
பாக இருக்கும் . அன்னை சிவகாமியம்மையே ஆனந்தத் தாண்டவ 
னுடைய புதுப்புதுக் கூத்தின் அற்புதத்தையும் புதுப்புது 
விருந்தின் சுவையையும் கண்டு அதிசயிக்கின்றாளாம் . அதுவே 
நன்று தீதென்னாது சாட்சி நடுவாக நிற்கும் உத்தமருடைய 
உயரிய இன்ப நிலையும் , அவ்வுண்மையை ஒரு ஆங்கில அறிஞரும் , 
“ வாழ்வு ஒரு ஓயாத அதிசயம் . அதுவே உயிர் என்று கூறி 

- 
யுள்ளனர் . ( " To exist is a Perpetual Surprise which is 
Life . ” ) 


கடைசியாக : - நீர் வள நிலவளங்களாலும் , நாகரிக வசதி 
களாலும் , தட்ப வெப்ப நிலைகளாலும் , பூலோக கைலாயமென்று 
இன்று யாவராலும் புகழப்படுவது அமெரிக்காவிலுள்ள காலி 
போர்னியாப் பிரதேசம் . அந்த மனோகரமான நாட்டில் , 
இன்றைக்குச் சுமார் அறுநூறு வருஷகாலத்தில் , ஆறாவது மூல 
வகுப்பு மக்களுக்கு அடிகோலப்படுமென்று அறிந்தோர் கூறு - 
கின்றனர் . பண்டு அத்லாந்தியருக்கும் ஆரியருக்கும் அடிகோலிய 
காலத்திற்போலவே , இனிக் காலிபோர்னியாவிலும் , தேவர்களும் 
முனிவர்களும் சித்தர்களும் முத்தர்களும் பலர் குழுமி உடனிருந்து 
அம்மக்களைப் பண்படுத்துவரென்று தெரிய வருகிறது . அன்னா - 
ருடைய சத்சங்க உறவால் , இன்று பல பிறவிகளிற் சிறிது 
சிறிதாகப் பெறப்படும் ஆன்ம முன்னேற்றம் அன்று ஒன்றி ரண்டு 
பிறவிகளிலேயே மிக வேகமாய் அடையப்படுமென்றும் , 
அக்காலம் அம்மக்களுக்கு “ சத்ய யுகம் ” ( Golden Age ) என்றும் 
கூறப்படுகின்றது . அதற்குத் தொண்டர்களைச் 

தொண்டர்களைச் சேகரிக்கும் 
அதிகார முத்தர்கள் இன்று முதலே தகுதியுள்ள ஆட்களைப் 
பொறுக்கி யெடுக்கின்றார்களாம் . நள்ளிருளில் மலைமேல் நிற்பவ .. 
னுக்குப் பள்ளத்தாக்கிலுள்ள ஒரு சிறுவிளக்கும் துலக்கமாகப் 
புலப்படுவதுபோல , திரிலோகங்களிலுமுள்ள ஆன்மாக்களின் 
பக்குவா பக்குவங்கள் அன்னாருடைய தெய்வீகக் கண்களுக்கு மிக 
விளக்கமாகப் புலப்படுமாம் . அதற்கு வேண்டும் தகுதியைப் . 
பெற விரும்புவோர் , “ குருநாதர் திருவடியில் , ” என்று அவர்கள் 
வெளியிட்டுள்ள சிறு நூலைக்கற்று அதன்படி ஒழுக முயற்சிப் . 
பரேல் , அந்த சத்ய யுகமாகிய ஆரம்ப காலத்தைச் சென்றடைவ . 


320 


ரென்றும் மேற்சொன்ன அறிஞர் தெரிவிக்கின்றனர் . அதனால் ,, 
நமது ஆலயங்களாகும் சமயக் கிண்டர்கார்டன் பள்ளியில் முறை 
யாகக் கற்றுத் தேர்ந்துள்ளவன் இந்த அரிய சந்தர்ப்பத்தை 
நழுவவிட மனமில்லாதவனாய் , அங்கு சென்று சேர்தற்குரிய 
தகுதியையும் இன்றே அடைய இடைவிடாது முயற்சிப்பான் .. 


அன்னார் திருக்கூட்டம் பெருகுவதாக ! 


குருவடி சரணம் . 


பின் இணைப்பு. 


ராவ் பஹதூர் 
| . C. ஈஸ்வரன் பிள்ளை யவர்கள் 


வாழ்க்கை வரலாறு . 


சைவ வேளாளர் குலதிலகராகிய ராவ் பஹதூர் I. C. 
ஈஸ்வரன் பிள்ளை யவர்கள் தென் தமிழ் நாட்டில் திருநெல்வேலி 
ஜில்லா , தென்காசித் தாலுகா , " தேனருவித் திரையெழும்பி 
வானின் வழி யொழுகும் " திருக்குற்றாலத்தை யடுத்த இலஞ்சி 
யூரில் 30-1-18 : 4 க்குச் சரியான கொல்லம் 1059 - தைமாதம் 
சதய நக்ஷத்திரத்தன்று சிம்ம லக்கினத்தில் பிறந்தனர் . பண்டே 

இலஞ்சியமென்று விரிஞ்சன் நவின்ற இலஞ்சி " நகரின் பிற் 
காலப் பெருங்கீர்த்திக்குப் பிறப்பிடமாகிய இவர்கள் , உள்ளூரி - 
லேயே ஆரம்பக்கல்வி கற்றுப்பின் , திருநெல்வேலியிலும் , திரிசி 
ராப்பள்ளியிலும் ஆங்கிலம் பயின்று முடித்து , சைதாப்பேட்டை 
விவசாயக் கல்லூரியில் சேர்ந்தனர் . அங்கு இரண்டாவது வருஷம் 
படித்துக்கொண்டிருக்கும்பொழுது வீட்டில் தகப்பனார் நோய் 
வாய்ப்படவே , தான் ஒரே மகனாகையாலும் பெருந்தனங்கொண்ட 
தம் வீட்டு வரவுசெலவுகளை மேற்பார்க்க வேறு பொறுப்பு 
வாய்ந்தோரில்லாமையாலும் படிப்பை அரைகுறையாக நிறுத்தி 
விட்டு இலஞ்சியூர் வந்துசேர்ந்தனர் . அன்றுமுதலே அவர்கள் 
பெருந்தன்மையே உருவாகக்கொண்டு பொறுமைக் களஞ்சியம் 
என்ற பெயரையும்பெற்றுப் பொதுமக்கள் சேவையில் ஈடுபட்டு 
1918 முதல் 1932 வரை திருநெல்வேலித் தாலுகா போர்டு 
அங்கத்தினராகவும் , 1925 

முதல் 1932 
தலைவராகவும் , 1918 முதல் 1938 வரை திருநெல்வேலி ஜில்லா 
போர்டு அங்கத்தினராகவும், அதில் பிந்திய எட்டு வருடங்கள் 
அதன் தகைசான்ற தலைவராகவும் , 1934 முதல் 1937 வரை சென் 
னைச் சட்டசபை அங்கத்தின ராகவும் ( M.L.C. ) , 1920 முதல் 1938 
வரை ஜில்லாக் கல்விக் கௌன்ஸில் அங்கத்தினராகவும் , இடையில் 
வெகுகாலம் அதன் துணைத்தலைவராகவும் , ஜில்லா மதுவிலக்குப் 
பிரசாரக் கமிட்டியின் ஆரம்பமுதல் முடிவுவரை அதன் தலைவ 
ராகவும் , நீண்டகாலம் திருநெல்வேலி இந்து காலேஜ் கமிட்டித் 

41 


வரை 


அதன் 


322 


இனிது 


தலைவராகவும் வேறும் பலபல பொது ஸ்தாபனங்களிலும் இருந்து 
பொறுப்பேற்றுத் தன்னலங்கருதாது இரவுபகலாக இடையறாது 
உழைத்துவந்தனர் . “ ஒப்புரவறிதல் ” என்னும் உயர்குணத்திற் 
குத் தாம் ஒரு உத்தம சான்றாக விளங்கினபடியால் , அவர்கள் 
எடுத்துக்கொண்ட பொதுக்காரியங்களை யெல்லாம் 
முடிக்க வல்லவராயிருந்தனர் . அன்னாருடைய நடுவு நிலைமையை 
யும் , உதாரகுணத்தையும் , மிகச்சிக்கலான வழக்குகளையும் சலிப் 
பின்றி முகங்கோணாது ஆற அமர விசாரித்து உண்மைபைக் 
கண்டுபிடிக்கும் திறமையையும் பாராட்டி , கோர்ட்டுச் செலவின் - 
றிக் குடிவழக்குத் தீர்க்கும்பொருட்டு அவர்கள் வீட்டுக்குக் காலை 
ஐந்து மணிமுதல் இரவு பன்னிரண்டு மணிவரை வருவோரும் 
போவோருமாகப் பெருங்கூட்டம் எப்பொழுதும் இருந்து . 
கொண்டேயிருக்கும் . அதிலிருந்து அவர்கள் இருப்பிடத்திற்குப் 
பழனியாண்டவன் சன்னிதானம் ” என்றே பெயரும் உண்டா - 
யிற்று . அப்பழனியாண்டவனைப்போன்றே இப்பெரியார் தரி - 
சனமும் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் எந்த நேரமும் எளிதில் 
கிடைக்கக்கூடியதாயிருந்தது . உண்மையில் அவர்களை வாவென் - 
றழைப்பது போன்று , கதவைத் திறந்துவைத்து வாயிலெதிரி - 
லேயே புன் முறுவலோடு இவ்வுத்தமர் எப்போதும் எழுந்தருளி 
யிருப்பர் . காற்றும் மழையும் நிலவும் வெயிலும் எவ்வாறு யாவ . 
ருக்கும் பொதுஉடைமையோ அவ்வாறே இவ்வுத்தமரும் எவரா 
லும் எந்நேரமாயினும் எளிதில் அண்டப்படக்கூடியவராயிருந்த . 
னர் . அந்த மனப்பான்மைக்கேற்பத் தம் இல்லத்தின் பெயரை 
யும் “ Love s Haven " _ " அன்பு நிலையம் ” என்றே அமைத்து 
வைத்திருந்தனர் . எல்லா மாய்ச் சேர்ந்து “ ஐ - ஸி என்று 
சொன்னால் தமிழ்நாட்டில் அவர்களை அறியா தார் இலராயினர் . 

மேலே கூறப்பட்டுள்ள அவர்களது பலதிறத் தொடர்பி . 
லிருந்து , எத்துணைப் பல்வகைத் துறைகளிலெல்லாம் அவர்கள் 
பங்குகொண்டு தொண்டாற்றிவந்தனரென்பது புலப்படும் . வ் 
விதம் 

* ஒல்லும் வாயெல்லாம் அறவினை ஓவாதே 

செல்லும் வாயெல்லாம் செய்தலே 
தம் கடமையாகக்கொண்டமை , முற்பிறவிகளிற் செய்த முயற்சி 
யின் பலனாக இப்பிறப்பில் அவர்களுக்கு இளமையிலிருந்தே 


323 


இயற்கையாக அமைந்திருந்ததென்னலாம் . கைப்பொருட் 
செலவைச் சிறிதும் பொருட்படுத்தாது எந்த நற்காரியங்களையும் 
பொறுப்பேற்று முன்னின்று நடத்த அவர்கள் தயங்குவதில்லை. 
ஒழுக்கத்தாலும் அறிவாலும் பக்தியாலும் ஒருங்கே உயர்ந்த அந்த 
மேன்மையாளர் ஆழ்ந்த சமயப்பற்றுடையவர்கள் . ஆலய வழி - 
பாட்டிலும் அன்றாட ஆன்மார்த்த பூஜையிலும் மிகுந்த ஆர்வ 
முடையவர்கள் . 

பொறுமைக் களஞ்சியமாகிய யானைத்தலை 
ஞானப்பிள்ளையாரையே தமது வழிபடு கடவுளாகக்கொண்டு 
அவரைக் காலை மாலை இருநேரமும் பூஜித்துவந்தவர்கள் . பல சமய 
நூல்களைக் கற்றவர்கள் . தியா ஸபி நூல்களையும் கற்றறிந்தவர் - 
கள் . பரந்த மனப்பான்மையும் சமரசக்கொள்கையுமுடையவர் . 
கள் . பிறர் துன்பம் காணப்பொறாத பெருந்தகையாளர் . பலன் 
கருதாது பிறர்க்கு தவிபுரியும் பெருமையர் . 

பெண்களுக்கான 
லவச ஆரம்பப் பாடசாலை ஒன்றை 1923 - ல் இலஞ்சியில் நிறுவி , 
பதினாயிரத்திற்கு மேற்பட்ட பணச்செலவில் அதற்குக் கட்டிடங் 
களும் அமைத்து , அதனை அழகானமுறையில் நடத்திவந்தனர் . 
திருவாவடுதுறை ஆதீனத்துத் தேவாரப் பாடசாலைகளுக்குப் 
பன்னிரு திருமுறைகளிலிருந்து இரண்டாண்டுப் பாடத்திட்டங்கள் 
பொறுக்கி யெடுத்துத் திரட்டிக்கொடுத்துள்ளனர் . 


அவர்களது பசித்தோர் முகம்பார்க்கும் பண்பும் , அதிதிகள் 
அவ்வீட்டில் உரிமை பாராட்டும் துணிவும் இந்த வட்டாரத்துள் - 
ளேயே மிகப்பெரும் புகழ்பெற்றது . வீடு தேடி வந்த அதிதி - 
களுக்குச் சாதிமதம் பாராது , உயர்ந்தோர் தாழ்ந்தோர் பாராது , 
காலம் அகாலம் பாராது , இருப்பது இல்லாதது பாராது , முறு . 
வல்பூத்த முகத்துடன் அவர்கள் விருந்தோம்புவதைக் கண்டுள்ள - 
வர் பல்லாயிரக்கணக்கினர் . தானே நேர் நின்று ஏழை அதிதி 
களுக்கு அமுதுபடைப்பதில் அவர்களுக்கு அலாதியான பிரியம் . 
இப்பணிவிடை யுத்த நொர்க்கடியில் நேரிட்ட அரிசி பங்கீடு காலத் 
திலும் தவறாமல் நடந்துவந்தது . ஊரும்பேருமற்ற ஏழை அகதி 
களுக்கும் மற்றுமுள்ள யாவருக்கும் அவ்வாறு அவர்கள் அன் - 
னக் கொடிகட்டி ஆண்டுவந்தது கீதையிற் கூறப்பட்டுள்ள கரும 
யோகம் போன்று கைம்மாறு கருதாத ஈஸ்வர கைங்கரியமாகவே 
இருந்தது . அவர்களுடைய கருணை உள்ளத்தையும் அண்டின . 


324 


வர் யாவரையும் “ முகத்தானமர்ந்து இனிதுநோக்கி , அகத்தானாம் 
இன்சொல்லோடு ” அவரவர் அவசியங்களை ஊகித்தறிந்து அவர் - 
களைத் தக்கவாறு உபசரித்துப் பரிமளிப்பதையும் கண்டவர் எவ 
ரும் அவர்களிடம் ஈடுபடத்தவறுவதில்லை . 


அத்துடன் அவர்கள் பொறுமைக்கு ஒரு அணிகலமாகவும் 
திகழ்ந்தனர் . சுமார் 30 ஆண்டுகளாக இரவும் பகலும் இணை பிரி - 
யாது அவர்களோடு பழகிவந்த ஒருவர் , மிகுந்த சலாகைக் குண 
முடையவர் , அந்த 30 ஆண்டுகளும் தன்னை நோக்கி ஒருமுறைகூட 
அவர்கள் கடுஞ்சொல் கூறக்கேட்டதில்லை யென்றும் , கணவன் 
மனைவியரிடையே கூட அவ்வளவு பொறை 

பொறை கண்டிருப்பதில்லை 
யென்றும் தன்னுடைய சலாகைக்குணத்தை அறிந்தோர் அதிச 
யித்திருப்பதாகவும் கூறியுள்ளனர் . பொறை என்னும் குன் . 
றேறி நின்றார் , " என்ற புகழ் அவர் களுக்கு முற்றும் பொருந் 
தும் . அரசியல் துறையிலும் மற்று உ.லக வாழ்க்கையிலும் எதிரி 
களில்லா தவர் எவரும் இருக்கமுடியாது . எவ்வளவு கொடிய 
எதிரியாயினும் “ அவர் நாண நன்னயஞ் செய்துவிடல் , என்ற 
வள்ளுவர் வாக்கைச் சொல்லிலும் செயலிலும் இப்பெரியார் 
கையாண்டுவந்ததை அவர்களோடு பழகியவர் யாவரும் நன்கறி . 
வர் . பலவித சோதனை களுக்கிடையேயும் “ உற்றநோய் நோன் . 
றல் , உயிர்க்குறுகண் செய்யாமை , " என்ற கொள்கைகளைக் 
கடைசிவரை 

சைப்பிடித்தாண்ட அவர்கள் பெருந்தன்மையும் 
பொறுமையும் பதவாசியுமே , அவர்களது கொடையால் பெற்ற 
புகழுக்கும் மேலான புகழை அவர்களுக்கு அளித்ததென்னலாம் . 
எல்லா விதத்திலும் அவர்கள் தமிழ்நாட்டுச் சைவமக்களுக்கு ஒரு 
உயர்பெருந் திலகமாக விளங்கினரென்பது யாவரும் ஒப்புக் . 
கொண்ட உண்மை . 


அவர் களது புகழைப் பூரணமாக விளக்கவல்லவர் எவரும் 
முன்வராமையால் , இயன்றவரை ஒருசிந்து இங்கு கூறப்பட்டுள் - 

அவை வெறும் முகஸ்துதியோ போலிப்புகழ்ச்சியோ 
அல்ல என்பதற்கு அவர்களோடு பழகிய யாரும் சாட்சி கூறத் 
தயாராயிருப்பர் . 


ளது . 


* 


* 


** 


325 


1950 - ம் வருஷம் தை மாதம் 8 - ம் தேதியில் ஐ . ஸி . அவர்கள் 
தமது 66 - வது பிறந்தநாளை வழக்கம்போல ஆலயஞ்சென்று 
அபிஷேக ஆராதனைகள் செய்து கொண்டாடினார்கள் . அவர்கள் 
அன்று நல்ல திடகாத்திரராகவே இருந்தார்கள் . அந்த மாசி 
மாதம் 4 - ந்தேதி புதன்கிழமை சிவராத்திரி தினம் . அன்றும் 
வழக்கம் போல அவர்கள் உபவாசமிருந்து இரவு சிவாலயம் 
சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்து சுவாமி தெரிசனம் 
பண்ணிவிட்டு வீடு வந்தார்கள் . அப்போதும் தேகத்தில் யாதொரு 
அசௌகரியமோ குணக்கேடோ இல்லாமலேயிருந்தது . மறுநாள் 
காலையில் தனக்குப் பசியில்லையென்றும் வயிறு கொஞ்சம் மந்த - 
மாக இருப்பதாகவும் கூறினார்கள் . மற்றப்படி வழக்கம்போலக் 
குளித்துப் பூஜையை முடித்துவிட்டு , வீட்டு விவகாரங்களைக் கவ 
னித்துவந்தபடியால் , பசியின்மை உபவாசம் காரணமாக உண் - 
வாயுவாக இருக்கலாமென்று 

அதைப் 

பெரிதாகப் 
பாராட்டவில்லை . அவ்வளவு தான் ! - அன்று மாலை ஆறரை மணி 
சுமாருக்கு அவர்கள் முன்னெச்சரிப்பு யாதுமின்றியே அடுத்து 
நின்றோரும் அதிசயிக்கும்படியாகத் திடீரென்று உடம்பை 
உ.குத்துவிட்டு விண்ணுலகு ஏகிவிட்டனர் . 


டான 


* 


* 


* 


அமாவாசை - வியாழக்கிழமை- ( 16-2-50 ) -5 ... மாசி.மீ 
1025- - அந்திவேளை அகன்றது . இயற்கை எங்கும் இருண்டது . 
ஊர்முழுவதும் ஒரே திகைப்பும் பரபரப்பும் . என்ன , என்ன என்று 
எங்குங்கேள்வி . கண்டவர் விண்டாரிலர் ; கேட்டவர் நம்பினாரிலர் . 
உண்மை எங்கும் பரவவே இந்த வட்டாரத்துள் மழைக் கொதுங் 
குவோர் மண்டபத்தை யிழந்து தவித்தனர் . வெயிலுக் கொதுங் 
குவோர் நிழல் மரத்தை இழந்து துடித்தனர் . பசிக் கொதுங்கு 
வோர் அக்ஷயபாத்திரத்தை யிழந்து தவித்தனர் . வாழ்க்கைப் 
போர்ச் சிக்கல்களுக்கு விடுதலை தேடி ஒதுங்குவோர் சாந்தி 
மழையைப் பொழிந்துவந்த அருள் மேகத்தை யிழந்து பரதவித் - 
தனர் . இலஞ்சியூரும் சுற்றுப்பிடாகைகளும் தம் உயிர்நாடியையே 
இழந்து துடித்தன . அழுது புரண்டென்ன , அடித்து விழுந்தென்ன ? 

நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை யென்னும் 

பெருமை யுடைத்து இவ்வுலகு . 
யாரே அதனை மாற்ற வல்லவர் ! 


326 


“ இன்பந் தவழும் இலஞ்சி தன்னில் 
அன்பு ததும்பும் அருமைப் பெரியார் 
தன்னல மற்ற தகைசால் அண்ணல் 
என்னல மென்றே எவர்க்கும் உ 
கருணை வெள்ளம் கற்பகத் தருவோன் 
பொருணை மணலினும் புகழ்மிக் குள்ளோன் 
எங்கள் தந்தை ஈசுவரன் பிள்ளை 
தங்கள் பெருமைத் தவத்தைக் காட்ட 
உறங்கு வதுபோல் உயிரை நீத்தார் 
திறமிது போலச் செப்பக் கேட்டிலம் 
அந்தோ ! இழந்தோம் . அந்தோ ! தவித்தோம் . 
சிந்தை நொந்து சிதறி விழுந்தோம் 
காப்பா ரற்றுக் கலங்கி யழுதோம் 
காப்பின் உருவாய் யார்க்கும் உதவியாய் 
மண்ணில் நிறைந்த மாட்சிமை கண்டு 
விண்ணில் உள்ளார் விரும்பி யழைத்தார் 
கண்ணில் நிறைந்த கருத்தில் உயர்ந்த 
புண்ணியன் போலவன் புகழ்க்குடி வாழ்க ! 
அண்ணலின் ஆன்மா அமைதி பெறுக ! 
ஏத்துவம் ஈசன் இணையடி நினைந்தே . ” 


திதி நாள் : 
மன்னும் விரோதியிது மாசியைந் தாம் நாளில் 
துன்னும் அமாவாசைத் தூய்திதியில் - பன்னும் 
திருவிலஞ்சி ஈசுவரச் செம்மலெம் அண்ணல் 
அருளுஞ் சிவனடி.சேர்ந் தான் . " 


. 


குன்னக்குடி , நடுவக்குறிச்சி முதலிய கிராமங்களின் மிட்டா - 
தாராயிருந்த இக்குறுநிலமன்னர் உயர்த்திய அன்னக்கொடியும் ,, 
ஏற்படுத்திய பெண்பள்ளிக்கூடமும் , அவர்களது ஏகபுத்திரி 
உத்தமச்செல்வி அறம்வளர்த்தம்மாளாலும் அவளுடைய அருமைக் 
சணவர் திருவளர் செல்வர் A. சிதம்பரம் பிள்ளை ( M.A. ) அவர் 
ளாலும் அன்று போலவே இன்றும் போற்றப்பட்டு வருவது 

தக்கார் தகவிலர் என்பது அவரவர் 

எச்சத்தால் காணப் படும் . " 
என்ற தேவர் குறளுக்கு ஒரு சான்றாக இலங்குவதாகும் . 


பாராட்டுகள் . 


இக்காலத்தில் சிறுபதவி பெற்றோருக்குங்கூடப் பெருவாரியான வர . 
வேற்புப் பத்திரங்களும் பாமாலைகளும் புனைந்தணிவது சாதாரண வழக்க 
மாய்விட்டது . அதனால் அவை விலை யிழந்ததோடு , வெறும் முகஸ்துதி 
யென்றும் வீண்பெருக்கமென்றும் வெள்ளைப்பொய்களென்றுங்கூட எண் , 
ணப்படுகின்றன . ஆயினும் சிறப்புப் பாயிரங்கள் பெறாத பல பண்டைய 
நூல்களுக்கு ஆசிரியர்கூட இன்னாரென்று அறிவதற்கில்லை யா தலால் , 
உண்மையான பாமாலைகளுக்கு உபயோகமில்லையென்று சொல்வதற் 
கில்லை. அதையெண்ணி திருவாளர் I. C. ஈஸ்வரன் பிள்ளை அவர்கள் 
தம் வாழ்நாளிற்பெற்ற பல்வேறு பாமாலைகளில் உண்மையைத் திரித்தோ 
மிகுத்தோ கூறாத ஒரு நான்கு மாத்திரம் இங்கு கொடுக்கப்படுகின்றது . 


* 


கோமதி எட்வர்டு நாட்டாட்சிக் கழக உயர்தரக் கல்லூரிக்குத் 

தலை நாட்டாட்சிக் கழகத் தலைவர் 
உயர்திரு I. C. ஈசுரன் பிள்ளையவர்கள் 

( மிட்டாதார் , நிதியாளர் , இலஞ்சி .) 
விஜயம் செய்தபோது பாடிய 

சொன் மலர் . 


கட்டளைக் கலித்துறை 
அறந்தா னியற்றும் அவனில் அதிகனே பள்ளிபல 
திறந்தான் அவனிற் சிறந்தோன் திகழுற அன்ன பள்ளி 
புரந்தான் அவனிலும் புண்ணியன் பொன்னால் புவிபுரந்து 
இரந்தான் துயரம் எடுத்தெறி நற்குண ஈசுரனே . 


வெண்பா 


ஏரார் இளங்கிளியே | எம்மையாள் ஈசுரன்றன் 
சீரார் திருநாடு தேர்ந்துரையாய்- பாரிலவன் 
அன்பார்ந் தறம்புரிங் தாட்சி நடத்திமகிழ் 
தென்பாண்டி நாடே தெளி . 
ஏதமிலா இன்சொல் மரகதமே ! ஈசுரன்றான் 
காதல்மிக வாழ்நகர் கண்டுரையாய் - மாதே 
இருபுனலும் வாய்ந்த மலையும் வருபுனலும் 
பெருகிய நல்லிலஞ்சி பேசு . 


328 


செய்யவாய்ப் பஞ்சிறகிற் செல்வீ ! நம் ஈசுரன்றன் 
பொய்யில் புகழுரைத்துப் பொற்புறுவாய் - தையலாய் ! 
செப்பமும் நாணும் செறிந்தவர்கள் செப்புவபோல் 
இப்புவியில் பேறு றுவன் ஈந்து . 


கிஞ்சுகவாய் அஞ்சுகமே ! கேடிலா ஈசுரன்றன் 
வஞ்சகமில் ஆட்சிவகை வந்துரையாய்- நெஞ்சத்( து ) 
இருள் அகல எங்கும் எழிற்கல்வி தங்க 
அருள்வழியே ஆட்சி அறி . 


கோற்றேன் மொழிக்கிள்ளாய் ! கோதில் இலஞ்சியர் கோன் 
மாற்றாரை வெல்லும் படைபகராய் - சீற்றமிலாய் ! 
ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அதுசான்றோர் 
மாற்றாரை மாற்றும் படை . 


இன்பான் மொழிக்கிள்ளாய் ! எங்கள் இலஞ்சியர்கோன் 
முன்பான் முழங்கும் முரசியம்பாய் - அன்பால் 
மறவி நெடுநீர் மடிதுயில் போக்கிப் 
பரந்தின்பம் நல்கும் பறை . 
சோலைப் பசுங்கிளியே ! தூநீர் இலஞ்சியர்கோன் 
மாலை மகிழ்ந்துரைத்து மன்னுவாய்- சாலவும் 
அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் 
பண்புடனே மாலையாம் பார் . 


இப்பாடே வந்தியம்பு கூடுபுகல் என்கிளியே ! 
தப்பாவுன் வாயாலே சாற்றுவதென்- எப்போ தும் 
தேன் புரையும் சிந்தைகொள் ஈசுரன்றான் தெய்வம் போல் 
ஊனமின்றி வாழ்க உவந்து . 


சங்கரன் கோவில் 

6-3-1933 


இங்ஙனம் 
அன்புடைய மாணவர் 


329 


இலஞ்சிப் பெருநிலக் கிழவரும் 
திருநெல்வேலிப் பெருநாட்டாண்மைக் கழகத்தலைவருமாகிய 

உயர்திருவாளர் 
இ . சி . ஈசுவரன் பிள்ளை M.L.C. அவர்கள் 
சென்னை மாகாணச் சட்டசபையின் உறுப்பினராகப் 
போட்டியின்றித் தேர்ந்தெடுக்கப்பெற்றபோது 
நான்குநேரி நகரத்தார் மகிழ்ந்தளித்த 

வாழ்த்துப்பா. 
சீரும் செல்வமும் சிறந்த நிலங்களும் , 
பேரும் புகழும் பெறும்மலை வளங்களும் , 
உலகெலாம் போற்றும் உளம்கவர் அருவியும் 
கண்டுநம் சிவனார் களிக்கூத் தாடிடும் 
திருக்குற் றாலத் திருப்பதிக் கருகே 
உடல் அலுப் பெல்லாம் ஓட்டும் சாரல் 
வந்துவந் துலாவும் வளம்பதி குமரன் 
வள்ளியை மணந்து வாழும் இலஞ்சி . 
அந்தகர் வதியும் அளவிலாச் செல்வர்கள் 
யாவரும் காண எண்ணிலா அறமெலாம் 
ஒருதனி யாக ஒப்பிலா தியற்றி 
உறுபசி தணித்தும் உளத்துயர் போக்கியும் 
மகிழ்ந்தினி திருக்கும் மாண்புறு மன்னா ! 
பகைவரும் புகழும் பண்பு மிக்கோய் ! 
ஈசுவரன் பிள்ளை 17 னும்பெயர் ஏந்தால் ! 
கல்வியும் , ஒழுக்கமும் , காண வருபவர் 
எத்தனை பெயர்கள் எனினும் சலிப்பு 
ஒருசிறி தளவும் உறாதவ சவரைப் 
புன்சிரிப் போடும் புகழ்இன் சொலோடும் 
வரவேற் றருளி வந்தவா தெரிந்து 
தக்கன செய்யும் தண்ணருட் பொறுமையும் , 
நல்லன நினைதலும் , நினைந்தவை முடித்தலும் , 
ஊக்கமும் சால ஓங்கும் பெரியோய் ! 
திருநெல் வேலிச் சில்லாச் சிறுநாட் 


42 


330 


பண்டைமர்க் கழகத் தரும்பெரும் தலைவனாய்ப் 
பல்லாண் டமர்ந்து பாதையும் கல்வியும் 
திருநெல் வேலி தென்காசி யாகிய 
இருதா லுகாக்கள் எங்கும் ஓங்கிடச் 
செய்த சீரினைத் தெரிந்த தலைவர்கள் 
பெருநாட் டாண்மைப் பெருங்கழ கத்தின் 
தலைவனாய் நின்னைத் தான் தேர்ந் திடுதலும் , 
முன்னிலும் மிக்க முயற்சிமேற் கொண்டு 
வள்ளியூர் இட்ட மொழிக்கும் , ரெட்டியார் 
பட்டி விசயநா ராயணப் பதிக்கும் , 
இன்னும் பற்பல இடங்கள் தமக்கும் 
பெருவழிச் சாலைகள் பெருமையாய் அமைத்து 
வாணியம் வளர்ந்திட வகைபல செய்தனை . 
கோமதி யம்மை தன் கோவிலார் பதியிலும் 
அழகமர் முருகன் அமர்செந் தூரிலும் 
உயர் தரக் கல்வி ஓங்கிடப் பள்ளிகள் 
நேரிற் கண்டு நீ மகிழ் வெய்தினை . 
என்னே நின்னருள் ! என்னே நின் புகழ் ! 
தக்கார் மதிக்கும் தகைமையோய் நின்றன் 
பொறுமையும் செம்மையும் பொருந்துபே ராற்றலும் 
வேளாண்மை தானும் விளங்கக் கண்டுநம் 
நெல்லைமா வட்டம் நேரிய சட்ட 
சபைக்குனை நட்பால் சார்உறுப் பினனாய்ப் 
போட்டியில் லாமல் தேர்ந்து போற்றினரால் . 
அன்பு மிக்க ஐய ! இனி நீ 
நமது சில்லா நலம்பல பெற்றிட 
வேண்டும் செயலெலாம் விரும்பிச் சட்ட 
சபையினில் செய்து சங்கரன் அருளால் 
மேலும் உயர்பல பதவிகள் மேவுக . 
வாழி நின்புகழ் ; வாழி நின்குலம் ; 
வாழி நின்றன் வளர் அருள் ; 

வாழி நீடூழி வாழிவா ழியவே . 
நான்குநேரி 

தங்களன்புள்ள , 
22-7-34 ) 

நான்குநேரி நகரத்தார் . 


331 


திருநெல்வேலிச் சில்லா நாட்டாண்மைக் கழகத் தலைவரும் 
பெருஞ்செல்வருமாகிய உயர் திருவாளர் 

இராவ்பகதூர் 
இ . சி . ஈசுவரன் பிள்ளையவர்கள் 

இராவ் பகதூர் பட்டம் பெற்றமை கண்டு 
நாட்டாண்மைக் கழக உயர்பள்ளிக்கூட ஆசிரியர் சங்கத்தார் 

மகிழ்ந்தளித்த 


வாழ்த்துப்பா. 


சீரும் செழுமையும் செல்வமும் சிறந்த 
தென்பாண்டி நாட்டின் திருநகர் பலவுள் 
திருக்குற்றாலம் தெற்கே திகழ்ந்திட 
நலஞ்செய் நஞ்செய்சூழ் இலஞ்சி விளங்குமால் , 
அதன்கண் அறம்பல ஆற்றும் வேளாண் 
குலத்தினில் தவமிகு கோமான் சிதம்பர 
வேள் திரு மகனாய் விளங்கும் பெரும் ! 
அளவிலாச் செல்வ மதனில்வந் துதித்தும் 
கல்வியே கருந்தனம் காக்கும் ” என் றுணர்ந்து 
தாய்மொழி யாகும் தமிழ்மிகு தமிழும் 
ஒப்பிலாத் துறைகள் உடைய ஆங் கிலமும் 
கற்றுத் தேர்ந்து கனமிகப் பெற்றோய் ! 
நாகரிகம் தான் கல்வியின் நற்பயன் , அதுதான் , 
தன் நலம் தவிர்ந்து தண்ணளி யுடனே 
பிறர் நலம் பேணலே " என்பது தெளிந்து 
யார்க்கும் துணைசெய இரங்கும் மனத்தோய் ! 
“ தன்னலத் துயர்ந்தது தம்குல நலம்தான் ; 
அதனிலு முயர்ந்தது அவ்வவர் ஊர்நலம் ; 
ஊர்நலத் துயர்ந்து தம் உயிர்போற் பேண 
உரியது நாட்டு நல ” மென்ப தோர்ந்து 
தாய்நாடு வாழத் தகும்வழி யறிந்து தம் 
உடல்பொரு ளனைத்தினால் உறுநலம் புரிவோய் 
நெல்லைமா நகரில் நீள்புகழ் இந்து 
கலாசா லை தனைக் கண்கா ணிக்கும் 


332 


கல்விக் கழகக் காவல னாகியும் , 
பற்பல ஆண்டுகள் பாங்குடன் நாடாள் 
கழகத் தலைமை கருத்துடன் தாங்கியும் , 
சட்ட சபைமுத லாகிய பல துறைப் 
பட்ட சபைதொறும் பண்புறுப் பாகியும் 
நீபுரி தொண்டுகள் நினைந்துநம் அரசர் 
மனமிக மகிழ்ந்தார் , மலர்ந்த அன்புடன் 
இராவ்பகதூர் எனும் இசைமிகு பட்டம் 
சிறப்புடன் ஈந்தார் . சிந்தை களித்தோம் , 
ஈசுவரப் பெயருடை ஏந்தலே ! மகிழ்ந்தோம் . 
“ தோன்றிற் புகழொடு தோன்றுக ” என்னும் 
தமிழ்முனி வாக்கினைத் தனக்கென உரியோய் ! 
ஏழைகள் முகம்பார்த் திரங்கி வேண்டும் 
துணை பல புரிந்து தோன்றும் புகழினால் 
இதுபோ லுயர்ந்த இசைபல பெற்று 
நீயுநின் குலமும் நீடூழி 
வாழ இறைவர் தாள் வணங்குவம் பணிந்தே. 


பாட்டாண்மை உயர் பள்ளிக்கூடம் , 

கடையநல்லூர், 
30-7-1937 . 


தங்கள் பேரன்பிற்குரிய 
ஆசிரியர் சங்கத்தார் . 


333 . 


திராவிட மாபாடிய கர்த்தராகிய மாதவச் சிவஞான முனிவரின் வழித் 
தோன்றலும் , I. C. அவர்களின் பால்ய நண்பரும் , அரசியல் துறையிலும் 
மற்றும் பொதுஸ்தாபனங்களிலும் அவர்களோடிருந்து தொண்டாற்றிய 
சான்றோருமான அம்பைநகர் நிலக்கிழார் , தம் வீட்டுக்கு வரவேற்றபோது 

பாடிக்கொடுத்தது . 


நெல்லைமா நாட்டாண்மைக் கழகத் தலைவர் 

இலஞ்சி திரு . இராவ்பகதூர் 
I. C. ஈசுவரம் பிள்ளை அவர்களுக்கு 

வழங்கிய 
வரவேற்பு வாழ்த்துப் பாடல் . 
நிதியின் வளமோ ! நதிவளமோ ! 

நேரும் வளங்கள் எவையுமொளிர் 
பொதிய மலையின் நறுந்தென்றல் 

போதும் பொழில் சூழ் இலஞ்சிவளர் 
பதியின் உறவே ளாண்மரபிற் 

பாரோர் பரவ வருபுகழ்சேர் 
அதிபன் ஈசு வரனென்னும் 

அண்ணால் ! வருக ! மகிழ்வுறவே , 


நெல்லை நகரின் நாட்டாண்மை 

நீடுந் தலைமை நீவகித்தாய் ! 
இல்லைப் பிறர்கள் இவனொப்பார் 

என்னும் படிவேண் டுவ புரிந்தாய் ! 
எல்லைக் கியலா நின்செயல்கள் 

இன்றே உணர்வர் ஏனையவர் 
அல்லைப் பழிக்குங் குழல்பாகன் 

அருளால் அன்பா வாழியரோ ! 


கண்ணே யென்ன நடுநிலைமைக் 

கட்சி யொன்றே கடைபிடித்தாய் 
உண்ணேர் அன்பின் எவர்க்கும் நலம் 

ஒன்றோ செய்தாய் ! ஓதலுறின் 
என்னா 
னா ருயிரின் எனக்கினியோய் ! 

இன்றென் மனையில் இருந் தருளிப் 
பின்னா று தல்வாழ் வினிதுறநீ 

பேணி வளர்க புவியகத்தே . 


334 


ஒறுக்கு மவர்க்கிங் கொருநாளே 

உளதால் இன்பம் ; உரைக்குங்காற் 
பொறுக்கு மவர்க்கே பொன்றும்வரை 

புகழ் என் றுரைத்த பொன்மொழிபோற் 
பொறுக்கும் பொறைநின் குணங்களினுட் 

புனித மிகுவ தன்றோ ! நல் 
நிறுக்கும் நிறையின் நடுநிலைமை 

நெறியின் வழுவா நினைவினையே. 


வாழி இலஞ்சிநகர் வாழியதன் கண்மேவி 
வாழுமவன் ஈசு வரமேலோன்- வாழியவே 
அன்னோன் கிளை ஞருடன் ஆர் வலரும் வாழியரோ 
முன்னோன் அருள்கொண்டு முன் . 


அம்பா சமுத்திரம் , 


} 


தங்கள் அன்பிற்குரிய , 
K. A. சிவஞானம் பிள்ளை , 

வக்கீல் . 


1-8-38 . 


பிழை திருத்தம் . 


திருத்தம் 
அண்ணலார் 


வேய்ந்த 


1 


பக்கம் வரி பிழை 
2 22 அண்ணலார் , 
24 மேய்ந்த 

அமர்ந்திருக்கும் 
3 8 

வையாம் 
29 குனிந்த 
4 1 தம்மை 

ஆட்கொள்ளத்தம்மை 

3 மாட்சியுடையதா 
5 11 புரிந்தவர் , 

புதுப்பித்தவர் , 
12 யுடையவர் , 
6 2 மூழ்கிக்கிடந்தவர் 


11 


7 கள் , 


அமைந்திருக்கும் 
வைகளாம் 
குனித்த 
நம்மை 
ஆட்கொள்ள நம்மை 
மாட்சியா 
புரிந்தவர்கள் 
புதுப்பித்தவர்கள் , 
யுடையவர்கள் , 
மூழ்கிக்கிடந்தவர்கள் 
களே . 
வேதப்புஸ்தகம் 
அவர்களுக்கு 
அவர்களுக்குள் 
அவர்களுள்ளும் 
கொள்ளாதீர்கள் 
உடன் நின்று 
என்பதே . 
ஏதாவது உண்மைப்பொருள் 
உழைப்புக்கேற்ற 
ஓரளவு 
சம்பந்தப்பட்ட 
வேதப்புத்தகத்தில் 
அறியும் 
காண்பதறிவு 
கொண்டும் 
- மனத்துக்கு 
கொள்ளுவதும் 


10 வேதபுஸ்தகம் 
11 அவருக்கு 

அவருக்குள் 
13 அவருள்ளும் 
19 கொள்ளாதேயுங்கள் 
23 கூடநின்று 
28 என்பது முதல் உணாச்சி 
32 ஏதாவது பொருள் 
17 உழைப்புக்குற்ற 
3 கொஞ்சம் 
15 சம்பந்தமான 
24 வேதபுத்தகத்தில் 
30 அறிவும் 
3 காண்பதரிது 
6 கொண்டும் , 
7 மனதுக்கு 
24 கொள்வதும் 


8 
9 


11 


12 


13 


26 இது 


14 


19 


10 சீவத்தன்மையென்பது 
14 அனை வற்றிற்கும் 
1 தவிற 
3 தொழுக்காது 
13 
15 வெறுப்பவற்றை 
17 தவிற 
4 , 5 அனைவற்றிலும் 


சிவத்தன்மையென்பது 
அனைத்திற்கும் 
தவிர 
தொதுக்காது 
இந்த 
வெறுப்பனவற்றை 
தவிர 
அனைத்திலும் 


20 
21 


336 


25 


- 


> 


21 


32 


31 


அவரைப் 


பக்கம் வரி பிழை 

திருத்தம் 
21 12 முதலியனவும் , 

முதலியனவும் 
நம்பக்கூடியவையன்று நம்பக்கூடியவையல்ல 
30 அவர்பெரும் 

அவர்களுள் பெரும் 
22 3 தவிற 

தவிர 
31 உறவின்றிய உறவு உறவின்றிய உணர்வு 
33 பெரும்பாலர் 

பெரும்பாலோர் 
34 செல்கின்றாரே 

செல்கின்றார்களே 
23 தலைப்பு 2 

23 
5 தவிற 

தவிர 
8 , 9 வரிகளை 

9 , 8 வரிகளாகமாறி 

யமைத்துக் கொள் 
16 யாழ்பாண 

யாழ்ப்பாண 
27 துன்பகாரணம் 

துன்பத்துக்குக்காரணம் 
28 இன்பகாரணம் 

இன்பத்துக்குக்காரணம் 
25 19 பயிற்ச்சியிலும் 

பயிற்சியிலும் 
20 அவர் 

அவர்கள் 
21 

அவர்களைப் 
அவர் 

அவர்களுடைய 
33 அவர் 

அவர்கள் 
27 7 நல்வினைத் 

நல்வினை 
14 இறந்து பட்டன , 

இறந்துபடவுமாயின . 
28 8 முயலுதலுமன்று 

முயலுதலுமல்ல 
21 

அவர்கள் 
29 3 மேநாட்டு 

மேனாட்டு 
14 நியுக்கினியஸ் 

நியுக்கிளியஸ் 
30 3 குறிப்புகளை 

குறிப்புக்களை 
28 பிச்சய்யா 

பிச்சையா 
31 18 

புணர்வால் 
32 31 உயர் நிலை 

உயிர்நிலை 
33 15 தவிரத் 

தவிர 
34 2 அவர் 
7 

அவர்கள் 
31 வேகம் வேகமாக 

வேகமாக 
21 வாடித்திரிந்து 

ஆடித் திரிந்து 
37 என்பவற்றை 

என்பனவற்றை 
38 6 வாய்ந்திராத 

வாய்த் திராத 
15 அடுத்ததோர் 

அடுத்தவன் 
21 ஆலையத்துட் 

ஆலயத் திட் 
24 சிறார் -சிறுவர் என்று அர்த்தம் (சிறார் = சிறுவர் ) 

28 கக்கூஸ்பறை 
41 18 உணர்த்தும் , 

உணர்த்தும் ; 
23 தவிற 

தவிர 


அவர் 


> 


புணர்வார் 


அவர் 


36 


கக்கூஸ் அறை 


337 


திருத்தம் 


கல்விமுறை . 


அவர்கள் 
ஒருத்தியாகிய 
அர்ப்பணஞ்செய்யத் 
கிருத்துவங்க 
அவனவனே தான் 
வேண்டாக்கடப்பாட்டு 
நம் 


எனல் 


என் 
கையாடும் 


75 


7 


பக்கம் வரி பிழை 
43 

16 கல்விமுறை 
44 28 அவர் 
45 28 , 29 ஒருவளாகிய 
46 8 அர்ப்பிக்கத் 
47 31 திருத்துவங்க 
49 18 அவனே தான் 
51 8 வேண்டாகடப்பாட்டு 

14. நாம் 

27 என்னபல் 
52 25 விரும்புபவர் 

28 அவருக்காக 
55 

33 சத்யாக்கிரகம் 
61 6 பொறுட்டு 
64 4 கிழ்மேலாக 
66 2 அறியாதோர் 
71 16 
74 

18 
14 மாசக்கணக்காக 
24 நாம் 
1 முடியாது 

17 ஆண்டறுதியில் 
78 17 அந்த 
83 

12 மயக்கு 

23 
84 

16 மூக்குச்செவி 

31 போனான் 
86 

7 இதுவே , 
91 23 கொண்டிருப்பன 
94 25 விளைப்பதோடு 
97 3 தக்கவையாயிருக்கின்றன . 

5 மகாரங்கள் 
100 
23 உண்மையின் 

33 அவன் 
101 

1 அவள் 

29 
106 1 வெம்பரப்பு 
110 33 புகைப்போசிப் 
112 2 அனைவற்றிற்கும் 
120 5 

கூடைகளைத் 
6 லணிந்துக்கொண் 

33 அவருக்கு 
131 9 கறுப்புகள் 

48 


கால 


விரும்புபவர்கள் 
அவர்களுக்காக 
சத்தியாக்கிரகம் 
பொருட்டு 
கீழ்மேலாக 
அறியாதார் 
என்று 
கையாளும் 
மாதக்கணக்காக 
நம்மில் 
மாட்டான் 
ஆண்டிறுதியில் 
அந்தப் 
மயக்க 
கால் 
மூக்குசெவி 
போவான் 
இதுவே . 
கொண்டிருக்கும் 
விளைவிப்பதோடு 
தக்கவைகளாயிருக்கின்றன . 
மகரங்கள் 
உண்மையில் 
அவனுடைய 
அவளது 
அவர்கள் 
வெறும்பரப்பு 
புகைபோலப் 
அனைத்துக்கும் 
கூடை இவைகளைத் 
லணிந்து கொண் 
அவர்களுக்கு 
கறுப்பு 


அவர் 


338 


பக்கம் வரி 


பிழை 


திருத்தம் 


131 


25 ஒடு 


ஓடு 


கடைப்பிடிப்பவர்கள் 
பஞ்சமா 
மக்களின் 
அவர்களுடைய 


132 
133 


கடைப்பிடித்தவர்கள் 
27 

பஞ்சமகா 
1 மக்கள் 
16 அவர்கள் 
25 கள்ளுக் 
27 காராபூந்தியை 

நாம் 
9 வாகும்படிப் 


கள்ளு 


136 
141 


காராப்பூந்தியை 
நம் 
வாகும்படி 


16 அது 


3 


143 12 பச்சாதாபம் 

27 ஆரஞ்சி 
144 24 பாரமார்த்திகபக்குவம் 
145 23 ஆற்றலுடையன 
146 30 செய்வதும் 
148 18 

19 கருடசேர்வை 
149 13 இரண்டைத்தவிற 
151 20 வாசனாப்பழக்கம் 

29 முதலிய 
152 27 வியபிசாரி 

33 பார்வையுள்ன 
153 31 அவன் கைபலத்தை 
154 12 குட்டிச்சாந்தான் 

20 பக்கத்து 
,, 

23 

25 மேற்படி 
155 10 அந்நோயளிகள் , 

18 செய்வது ,, 

20 கல்விதானமோ 
156 20 

செல்வது 
156 31 அனைத்துயிர் 
158 13 , 14 உம்புகள் யாவற்றையும் 

21 அன்றி ஓயாமல் 
23 அதினின்றும் 

27 வேதபுஸ்தகத்திலுள்ள 
159 31 தொடர்ந்து சில காலம் 
161 18 • போக்குபவர் 

20 

என்னப்படும் 
26 போலி தியான 

31 மெய்கள் 
162 7 திரட்டு 

9 இவற்றையும் , 


பச்சாத்தாபம் 
ஆரஞ்சு 
பாரமார்த்திகப்பக்குவம் 
ஆற்றலுடையது 
செய்வதுவும் 
பெயர் 
கருடசேவை 
இரண்டைத்தவிர 
வாசனாபழக்கம் 
முதலியன 
வியபசார 
பார்வையுள்ள 
அவனது கைபலத்தை 
குட்டிச்சாத்தான் 
பக்கத்தே 
நம் 
மேற்கண்ட 
அந்நோயாளிகள் 
செய்வது 
கல்வித்தானமோ 
செல்கின்றனர் 
அனைத்துயிர்களும் 
உடம்பைத் , 


நாம் 


ஓயாமல் 
அதனின்றும் 


வேதப்புஸ்தகத்திலுள்ள 
சில காலம் தொடர்ந்து 
போக்குபவர்களுடைய 
எனப்படும் 
போலித்தியான 
மெய் 
திரட்சி 
இவற்றையும் ; 


339 


திருத்தம் 
செல்வார்களானால் 
வனப்புக்கள் 


பிரதிபலிக்கும் , 
மெய் 
தமர்கின்றனர் ; 
நன்கறிவார்களாக 
விரிவஞ்சி 
நள்ளிருட் 


எனப்படும் 
தவலோக 


தவிர 


பச்சாத்தாபமும் 
தவிர 


மனத்தில் 


பக்கம் வரி பிழை 
163 17 செல்வாரானால் 

28 

வனப்புகள் 
14 

8 பிரதிபலிக்கும் , 
9 மெய்கள் 

22 தமர்கின் றனர் , 
165 13 நன்கறிவாராக 

14 விலைவிரிவஞ்சி 

20 நள்ளிருள் 
168 31 ஒருமிகச் 
169 

6 என்னப்படும் 
14 தபலோக 

20 தவிற 
171 

23 
175 1 

17 பச்சாதாபமும் 

26 தவிற 
177 8 

16 
178 
19 

மனதில் 
190 11 அவர் 
193 23 சண்டமாருதங்கள் 
194 4 மனதிலுண்டாகுமோ 

18 விதம் விதமான 
19 உயிர்வாழ்ந்து 
23 வல்லவராம் 

29 தவிற 
195 8 
196 13 மனிதரும் 

27 வருகின்றனர் ., 
199 

4 , 5 கேட்கின்றீரில்லை 

5 கைக்கொள்கின்றீரில்லை 
204 2 பல்லாயிரமான 
205 3 மெள்ளக்கடல் 

28 அவர் 
209 13 கலப்புகளை 
211 5- இவர் 
214 22 அவருக்கு 
215 7 அவர்கள் 
216 

மண் நாடு 
128 8 அல்லோகல்லோல 

12 அவர்கள் 


அவர்கள் 


சண்டமாருதம் 
மனத்திலுண்டாகுமோ 
விதவிதமான 
வாழ்ந்து 
வல்லனவாம் 
தவிர 


என்னப் 


எனப் 


மனிதர்களும் 
வருகின்றனர் 
கேட்கின் றீர்களில்லை 
கைக்கொள்கின்றீர்களில்லை 
பல்லாயிர 
மெள்ளக்கடலால் 
அவர்கள் 
கலப்புக்களை 
அவர்கள் 
அவர்களுக்கு 
அவர்களது 
மண்ணாடு 
அல்லோலகல்லோல 
அவர்களுடைய 


15 


340 


திருத்தம் 
அவர்களுக்குள் 
தோலுடையவர்கள் 
அவர்களில் 


அவரில் 


வந்தது 


பக்கம் வரி பிழை 
218 12 அவருக்குள் 

21 தோலுடையவர் 
22 வந்தனர் 

23 இவரையே 
21 12 கலக்கலாகாது 

32 

அவரில் 
220 1 காணப்பட்டவர் 

அவரை 

12 இவரிடம் 
221 27 கடலுக்கிறையாகினர் 
222 12 சனத்குமாரர் 
223 

19 அதிகாரபுருஷர் 

21 என்னப்படுவர் 
224 6 இவர் 

21 மற்றுள்ள 
227 24 அவருக்குக் 
230 7 கணந்தொறுந்தொறும் 
235 16 தொடங்குதற்கு 

33 

நல்கின்றனர் 
236 8 நடக்கார் 

28 கூறப்பட்டன 

3 
242 

உடைக்கலாகும்போது 
243 1 ரஸாயனிகள் 
247 11 வரும்போது 
249 25 முதல்த் 

28 
250 5 

10 

19 நைற்ரஜன் 
251 3 முதல்த் 
256 20 ன்வி 
258 25 குறிப்புகளை 
259 25 வருமென்னப்படுகின்றது 
260 4 இயற்றைக்குணம் 

17 அணி ஆயிற்று 
266 2 அக்கரையில்லை 
268 11 

மாயை , 
274 22 வித்வானாகலாம் 
• 278 

நமக்கு 


இவர்களையே 
கலக்காது 
அவர்களில் 
காணப்பட்டவர்கள் 
அவர்களை 
இவர்களிடம் 
கடலுக்கிறையாயினர் 
சனத்குமாரரது 
அதிகாரபுருஷர்கள் 
எனப்படுவர் 
இவர்கள் 
மற்றுமுள்ள 
அவர்களுக்குக் 
கணந்தொறுங்கணந்தொறுப் 
தொடங்குவதற்கு 
நல்குகின்றனர் 
நடவார் 
கூறப்பட்டது 
நீரில் 
உடைக்கும்போது 

ரஸாயனிகள் 
வரும்பொழுது 


238 


12 


முதல் 


33 


நைட்ரஜன் 
முதல் 
வின் 
குறிப்புக்களை 
வருமெனப்படுகின்றது 
இயற்கைக்குணம் 
அணியாயிற்று 
அக்கறையில்லை 


மாயை 


11 


ந்த 


வித்துவானாகலாம் 
இந்தத் 


3 


இலஞ்சி புதுவீட்டுப் 
பொன்னம்மையம்மாள் 

ஞா பகார்த்த நிதி . 


எனக்குப் பத்து வயதாகுமுன் என்னையும் எனக்கிளைய 
இருவரையும் தயங்கவிட்டு எங்கள் தாயார் கடையம் விசா 
லாட்சியம்மாள் ( கி பி . 1895 ) 1071 - ம் ஆண்டு மார்கழி மாதம் 
21 - ம் தேதி சனிக்கிழமை தேய்பிறைச் சதுர்த்தியன்று தனது 
29 -வது வயதில் இவ்வுலகை நீத்தபோது , எங்களைக் கடையத்தி - 
லிருந்து இலஞ்சிக்குக் கொண்டுவந்து அருமையாய்ப் போற்றி 
வளர்த்துப் படிக்கவைத்து ஆளாக்கிவிட்டவரும் , என் தாயா 
ரைப்பெற்ற பாட்டியாருமாகிய பொன்னம்மையம்மாளின் பாதச 
மர்ப்பணையாகவும் , அவளுக்கு எனது மனமார்ந்த நன்றிபாராட் 
டாகவும் , இந்த நிதி ஏற்படுத்தப்படுகின்றது . இத்தொகையி - 
லிருந்து என் பாட்டியார் ஞாபகார்த்த மலராக நான் இது 
வரை எழுதியுள்ளதும் இனி எழுதுவதுமான நூல்கள் யாவும் 
அச்சிடப்படவேண்டும் . அவற்றை விற்றுவரும் தொகையும் 
இந்நிதியோடு சேர்க்கப்படவேண்டும் . இந்த நூற்பதிப்பை 
யன்றி வேறு யாதொரு காரியத்திற்கும் இந்நிதியை உபயோ 
கிக்கக்கூடாது . 

அச்சிட வேண்டிய நூல்கள் . 
1. தமிழ்மறை வழிபாடு . ( 1 ) சிறிது . ( 2 ) பெரிது . 
2. மறுபிறப்பு வரலாறுகள் . 

( அச்சில் ) 
ஆலயங்களின் உட்பொருள் விளக்கம் : 
3. பாகம் 1. அண்டத்திலுள்ளது பிண்டத்தில் . 

ஷை 
4 . 

II . ஆலயந்தொழுவது சாலவும் நன்று . 
5 . III . அறம்பொருள் இன்பமும் வீடும்பயக்கும் . 

( தயாரிப்பில் ) 
6 IV . ஆட்டைவிழாக்களும் ஐந்தொழில்முறையும் . 

( தயாரிப்பில் ) 


ஷை 


I.C.I. IN YOUR EYE . 

மகாசிவராத்திரி 
அமாவாசை மாலை . 
இலஞ்சி -1950 , 


